சாங்‌. சரந்தியாகப்பர்‌ சுவாமிகள்‌, சே.ச. 
2015 


மன்ரேசா 
அர்ச்‌. லயோலா இஞ்ஞாசியார்‌ 
எழுதிய 
ஞான முயற்சிகளின்‌ 
பிரதான சில முயற்சிகளை விவரிக்கும்‌ 
தியான பிரசங்கங்கள்‌ 


இஃது காலம்சென்ற 
சேசு சபை சந்தியாகப்பர்‌ சுவாமியவர்களால்‌ 
இயற்றப்பட்டு 
சேசு சபை மரிய இஞ்ஞாசியார்‌ சுவாமியவர்களால்‌ 
மறுபடியும்‌ பரிசோதித்து திருத்தப்பட்டது. 


பொருள்‌ அட்டவணை 
மதிப்புரை 
மகவு 
தியான ஆரம்பப்‌ பிரசங்கம்‌ 
முதற்‌_பாகம்‌ 
இரண்டாம்‌ பாகம்‌ 
மூன்றாம்‌ பாகம்‌ 


இரண்டாவது: தியான யோசனை செய்யுமுன்னும்‌,_ செய்யும்போதும்‌ கவனிக்க வேண்டிய 
விவரங்கள்‌. 


தீர்மானங்கள்‌. 
தியானப்‌ பிரசங்கங்கள்‌ - முதல்‌ வாரம்‌ 
ஆத்துமத்திலுள்ள பாவதுர்க்குணங்களை நீக்குவதற்கு உதவியான தியானங்கள்‌ 
முதல்‌ நாள்‌ 
தியானம்‌ 1: அறநெறி அடிப்படை சத்தியம்‌ மனிதன்‌ கதி 
தியானம்‌ 2: சிருஷ்டிகளின்‌ கதி - அதாவது சிருஷ்டிகளிருப்பதின்‌ காரணம்‌ 
தியானம்‌ 3: ஆத்தும இரட்சணியம்‌ மகா முக்கிய அலுவல்‌ 
ஞான போதகம்‌: ஆத்தும இரட்சணிய அலுவலில்‌ காலதாமதம்‌ மகாமோசம்‌ 
இரண்டாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 1: மூன்று வகைப்‌ பாவம்‌ 


ட. 
தியானம்‌ 1: நரக வேதனை 


ரண்டாம்‌ வாரம்‌ 
தறை னால்‌ த்‌ ஜீவியத்தை நமது கண்முன்‌ வைத்து_அவரைப்போல்‌ நடப்பதற்கு. 


ணர்‌ 1 'சேசுநாதரின்‌ அ ரசாட்சி 
தியானம்‌ 2: சேசுநாதர்‌ மனுஷவதாரமெடுத்துப்‌ பிறந்த_நிகழ்ச்சி 
தியானம்‌ 3: தேவபாலனை மூன்று_இராஜாக்கள்‌ ஆராதித்த நிகழ்ச்சி 
ஞானபோதகம்‌: வேதசத்திய விசுவாசம்‌ 

அறம்‌. ட 


ட வ்‌ ன்‌ போர்க்‌ கொடி 
தியானம்‌ 2: சேசுநாதருடைய பகிரங்க வாழ்வு 
தியா £ானம்‌ 3: சேசுநாதருனு, ய கடைசி இராப்போஜனம்‌ 
போதகம்‌: தன்‌ ஜீவி தவசித்தம்‌ இதுவென்று அறிந்து.தன்‌ நடத்தையைச்‌ 


பானித்து,நாம்‌ செய்த தீர்மானங்களை உறுதிப்படுத்தத்‌ 


தியானம்‌ 1: சேசுநாதர்‌ ஜெத்சேமனி தோட்டத்தில்‌ அவ 
தியானம்‌ 3: நீதிமன்றத்தில்‌ சேசுநாதருக்கு.நடந்த_விசா! விசாரணை 
தியானம்‌ 3: கல்வாரி மலை 


தப்பட்ட நிக ழ்ச்சி 


ஞான போதகம்‌: சேசுநாதர்சுவாமி பின்‌ நாமும்‌ நமது. சிலுவையைச்‌ சுமந்து போகவேண்டும்‌. 
நான்காம்‌ வாரம்‌ 


சேசுநாதர்சுவாமி உயிர்த்த நிகழ்ச்சியைச்‌ சார்ந்த சத்தியங்களை யோசித்து அவருடைய 
ஊழியத்துக்கு நம்மை முழுவதும்‌ நேர்ந்து கொடுக்க ஏதுவான தியானங்கள்‌. 

விவரங்கள்‌ 

தியானம்‌ 1: சேசுநாதர்சுவாமி உயிர்த்த நிகழ்ச்சி 

தியானம்‌ 2: சேசுநாதர்சுவாமி மோட்சத்துக்கு எழுந்தருளிய நிகழ்ச்சி 

தியானம்‌ 3: தேவசிநேகம்‌ நம்மிடம்‌ உண்டாக ஏதுவான யோசனை 


ஞானபோதகம்‌: இஷ்டப்பிரசாதத்தில்‌ முற்றும்‌ முடிய நிலைநிற்கும்‌ வரம்‌ 


மதிப்புரை 
நம்‌ தமிழ்‌ நாட்டின்‌ உள்நாட்டு குருக்களுக்குள்‌ கல்வி ஆற்றலிலும்‌, மறையுரை ஆற்றும்‌ 
திறமையிலும்‌ எழுத்து வன்மையிலும்‌ காலஞ்‌ சென்ற சேசு சபை சந்தியாகு சுவாமிகளுக்கு 
இணையானவர்‌ ஒருவருமில்லையென்றால்‌ மிகையாகாது. 


அவர்‌ பிறந்தது 1848ஆம்‌ ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 6ஆம்‌ தேதி. சேசுசபையில்‌ சேர்ந்தது 
1869ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 16ஆம்‌ தேதி. இறந்தது 1926ஆம்‌ ஆணடு, ஜனவரி மாதம்‌ 
22ஆம்‌ தேதி. வயது 78. 


இப்பெரியாருடைய பூத உடல்‌ அழிந்து போனாலும்‌ அவருடைய புகழ்‌ உடம்பு கத்தோலிக்க 
தமிழ்‌ உலகத்தில்‌ அழியா தென்பது திண்ணம்‌. 


இவர்‌ வரைந்த பற்பல நூல்களுக்குள்‌ மூன்று இவருடைய பெயரை எந்நாளும்‌ அழியாப்‌ 
புகழுடன்‌ விளங்கச்‌ செய்யும்‌. அவை எவையெனில்‌ பங்கிராஸ்‌ அல்லது பூர்வீக சுரங்க சபையின்‌ 
விநோத விளக்கம்‌, தேவ ஸ்தோத்திரப்‌ பாடல்கள்‌, மன்ரேசா என்பவைகளாம்‌. இம்மூன்று 
புத்தகங்களுள்‌ கத்தோலிக்க ஆண்‌, பெண்களுக்கும்‌, குருக்கள்‌ கன்னியர்களுக்கும்‌, ஞான ஒடுக்கம்‌ 
கொடுக்கிறவர்களுக்கும்‌ மன்ரேசா ஓர்‌ விலைமதிக்கப்படாத பொக்கிஷம்‌. 


முழுமணிப்‌ பூணுக்கும்‌ பூண்‌ வேண்டுமா? இவ்வரிய நூலின்‌ நான்கு பதிப்புப்‌ பிரதிகள்‌ யாவும்‌ 
செலவாகி, ஐந்தாம்‌ பதிப்பு அவசியமாயிற்றென்றால்‌, இப்புத்தகத்தின்‌ மதிப்பைப்‌ பற்றி விரிவாய்‌ 
எடுத்துரைப்பது ஏன்‌? 


சற்குரு சங்‌. சந்தியாகு சுவாமி இந்நூலை 28 வருடங்களுக்கு முன்‌ எழுதியபோது தமது 
நோக்கம்‌ என்னதென்று முகவுரையில்‌ வரைந்துள்ளார்‌? “சர்வேசுரனுடைய அதி உத்தம 
மகிமையையும்‌ பிறருடைய ஆத்தும இரட்சண்யத்தையும்‌ முக்கிய நோக்கமாய்‌ என்‌ கண்முன்‌ 
வைத்து, உடலில்‌ உயிர்‌ தங்குமட்டும்‌, என்னால்‌ செய்ய முடிந்தது எதுவோ, அது எவ்வளவு 
கொஞ்சமாயினும்‌, அதை மூத்தோர்‌ சொல்லுவதற்கிணங்கிச்‌ செய்து கடைசியில்‌ சாவது என்‌ பெரிய 
பாக்கியமாக நான்‌ என்றும்‌ மனதில்‌ எண்ணி வந்திருப்பதால்‌இந்த ஞான முயற்சிகளின்‌ விளக்கத்தை 
எழுதுவதில்‌ பலவகையில்‌ வந்த சிரமங்களைக்‌ கவனியாமல்‌ சந்தோஷமும்‌ உற்சாகமும்‌ உள்ள 
மனதோடு இதை எழுதி முடித்தேன்‌. இதனால்‌ கடவுளுக்கு மகிமையும்‌ ஸ்துதியும்‌ உண்டானால்‌ 
போதும்‌.” 


ஆசிரியருடைய உயரிய நோக்கம்‌ நிறைவேறிற்று என்பதற்குச்‌ சந்தேகமில்லை. 
இப்புத்தகத்தைக்‌ கையாண்டவர்கள்‌ சந்தேகமற இதற்கு சாட்சி பகர்வார்கள்‌. 


ஆகவே, குருக்கள்‌ கன்னியர்கள்‌ ஆசிரமங்களிலும்‌, சிறுவர்‌, சிறுமிகள்‌ படிக்கும்‌ 
பள்ளிக்கூடங்களிலும்‌, விசுவாசிகள்‌ வசிக்கும்‌ ஒவ்வொரு இல்லத்திலும்‌ மன்ரேசா என்கிற 
புத்தகத்தை வாங்கி, ஆற அமர வாசித்து அபரிமிதமான இகபர நன்மைகளை அடைய 
வேணுமென்று ஆவலுடன்‌ ஆசித்து அன்புடன்‌ ஆசீரளிக்கும்‌, 


Most Rev. FRANCIS TIBURTIUS ROCHE 5.3. 
தூத்துக்குடி மேற்றிராணியார்‌, 
கர்மேல்‌ மாதா திருநாள்‌, 
16-7-39. 


மதிப்புரை 
காலஞ்சென்ற சேசுசபை சந்தியாகப்பர்‌ சுவாமியவர்கள்‌ இயற்றிய மன்ரேசா என்னும்‌ பக்தி 
ரசம்‌ பொழியும்‌ உன்னத நூலின்‌ அடுத்த பதிப்பு வெளிவந்திருப்பதைக்‌ கண்டு மகிழ்கிறோம்‌. 


சிறந்த ஞான நூலாகிற 'மன்ரேசா' அச்சிடப்பட்ட நாள்முதல்‌ இதுவரை நமது தமிழ்‌ மக்களுக்கு 
ஏராளமான ஆத்தும நன்மைகளை விளைவித்திருக்கிறது என்பதில்‌ ஐயமில்லை. தியானகாலத்தில்‌ 
மாத்திரமல்ல, மற்ற நாட்களிலேயும்‌ உத்தம போதனைகள்‌ அடங்கிய 'மன்ரேசா' புத்தகத்தை 
கவனத்துடன்‌ வாசித்தல்‌ ஞான இன்பத்தை மூட்டி பாவ சோதனைகளை ஜெயித்து உத்தம கிறீஸ்துவ 
வாழ்வை அநுசரிக்க உதவியாயிருக்கிறதென்பது அநுபவத்தால்‌ கண்ட விஷயம்‌. 


தற்போது வெளிவந்திருக்கும்‌ புதிய பதிப்பில்‌ சேசு சபை சங்‌. மரிய இஞ்ஞாசியார்‌ 
சுவாமியவர்கள்‌ சொல்லிலும்‌ பொருளிலும்‌ தகுந்த திருத்தங்கள்‌ செய்து, நுட்பமான சில 
விஷயங்கள்‌ தெளிவாய்‌ விளங்கும்படி பல குறிப்புகளையும்‌ சேர்த்திருப்பதால்‌ இப்புத்தகத்தின்‌ 
மதிப்பு அதிகரித்துத்‌ தோன்றுகிறது. 


ஞானப்‌ பொக்கிஷம்‌ போன்ற 'மன்ரேசா' என்னும்‌ அருமையான ஞானநூலை நம்‌ தமிழ்‌ 
கத்தோலிக்கர்‌ ஒவ்வொருவரும்‌ வாங்கி வைத்து இன்பமுடன்‌ வாசித்து ஞானப்‌ பயனடையுமாறு 
வெகுவாய்‌ ஆசிக்கிறோம்‌. 
Most Rev. 7.௩. AGNISWAMY, S.J. 
கோட்டார்‌ மேற்றிராணியார்‌. 
நாகர்கோயில்‌, 
15-7-1939. 


முகவுரை 

நமது தேவ இரட்சகரான சேசுநாதர்சுவாமி படிப்பித்த சத்திய வேதத்தை அநுசரித்து 
நடக்கும்‌ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்‌ நாம்‌ வாழும்‌ இந்த செந்தமிழ்‌ நாட்டில்‌ அநேகம்‌ பேர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. கிறீஸ்தவர்களின்‌ சபையும்‌ தேவ உதவியால்‌ காலப்‌ போக்கில்‌ பல இடங்களில்‌ 
வளர்ச்சி பெற்று உறுதியடைந்து செழித்து வளருவதை நாம்‌ எல்லோரும்‌ சந்தோஷத்தோடு பார்த்து 
வருகிறோம்‌. 


கிறீஸ்துவ ஜனங்களைச்‌ சத்திய வேத அநுசரிப்பு முறைமைகளில்‌ உறுதிப்படுத்தி அவர்கள்‌ 
நல்லொழுக்கத்திலிருந்து தவறிப்‌ பிசகி விழாதபடி அவர்களைக்‌ காப்பாற்ற உதவியாயிருக்கும்‌ பல 


அற்புத ஞான வழிகளில்‌, சேசுசபையை ஏற்படுத்திய அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ எழுதித்‌ தந்த ஞான 
முயற்சிகள்‌ ஒரு மகா முக்கிய சாதனம்‌ என்பதை சகலரும்‌ மனதாய்‌ ஏற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌. 


இதின்‌ காரணமாக மேற்கத்திய கிறீஸ்துவ நாடுகளில்‌ நடப்பது போல்‌, நமது நாட்டிலும்‌ 
இரட்சணிய பயனுள்ள ஞான முயற்சி களைப்‌ பல இடங்களில்‌ இந்தக்‌ காலத்தில்‌ பிரசங்கித்து 
வருகிறார்கள்‌. இந்த அற்புத ஞான முயற்சிகளைக்‌ கிறீஸ்தவர்கள்‌ செய்யும்‌ காலத்‌ தில்‌ 
தனியேயாவது எல்லாருக்கும்‌ பொதுவிலாவது வாசிக்கும்படி யாய்‌ ஏற்ற புத்தகங்கள்‌ தமிழில்‌ 
இருக்கின்றன. இவைகளில்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ எழுதிய ஞான முயற்சிகளை, அவர்‌ கருத்துக்கு 
உகந்த வண்ணம்‌, சாதாரண மக்களும்‌ எளிதில்‌ அறிந்து மனதில்‌ நன்கு உணரும்படியான வகையில்‌, 
விரிவாயும்‌ இனிய தமிழ்‌ மொழி யிலும்‌ விவரிக்கும்‌ புத்தகங்கள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ நான்‌ 
அறிந்த மட்டும்‌ இவ்வித புத்தகங்கள்‌ இருப்பதாகத்‌ தோன்றவில்லை. 


இந்தக்‌ காரணத்தாலோ வேறு எது காரணத்தை முன்னிட்டோ, இறந்து போன சபை அதிபர்‌ 
லேயோ பார்பியே சுவாமியார்‌, ஞான முயற்சிகளைக்‌ கிறீஸ்துவ ஜனங்களுக்கு விரிவாயும்‌, 
பயனும்‌ இன்பமுங்‌ கலந்த வகையிலும்‌, விவரித்து விளக்கும்‌ ஓர்‌ புத்தகத்தை எழுதும்படியாய்‌ 
என்னை கேட்டார்‌. அவர்‌ சொல்லை ஓர்‌ கட்டளையாக நான்‌ மதித்து இந்தப்‌ புத்தகத்தை எழுதத்‌ 


துவக்கினேன்‌. 


பல வேலையாலும்‌ பல காரணங்களாலும்‌ துவக்கின வேலையைத்‌ தொடர்ந்துசெய்து 


முடிக்கும்படிக்கான சாவகாசமும்‌, சந்தர்ப்பமும்‌, நேரமும்‌ இல்லாததால்‌ இவ்வளவு தாமதம்‌ 
சென்றது. 


இப்போது பிரசுரமாய்‌ வெளிவரும்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ எட்டு நாள்‌ அளவும்‌ ஞான 
முயற்சிகளைச்‌ செய்ய ஏதுவான தியானங்களும்‌, ஞான போதகங்களும்‌ இவைகளைச்‌ சேர்ந்த 
ஒழுங்குகளும்‌ விவரங்‌ களும்‌ அடங்கியிருக்கின்றன. சர்வேசுரனுடைய விசேஷ கருணை யால்‌, 
சேசு சபையின்‌ பிள்ளையாய்‌ நான்‌ நாற்பது வருஷங்களுக்கு அதிகமாயிருந்த பாக்கியமான 
அதிர்ஷ்ட காலத்தில்‌, வருஷந்தோறும்‌ ஞான முயற்சிகளைத்‌ தேவ ஞான அறிவில்‌ தேர்ந்த 
குருக்களின்‌ வாயிலிருந்து படித்தும்‌, நானே பல இடங்களில்‌ போய்‌ பல சபை யோருக்கு இந்த 
ஞான முயற்சிகளைப்‌ பிரசங்கித்தும்‌ வந்ததால்‌, இதில்‌ கொஞ்சம்‌ அநுபவமும்‌ அறிவும்‌ எனக்கு 
இருக்கக்‌ கூடுமென்று நான்‌ சொன்னால்‌, இப்படிச்‌ சொல்வதற்குத்‌ தகுந்த ஆதாரம்‌ இருக்‌ கிறதென்று 
புத்தி உள்ளவர்களுக்குச்‌ சொல்லாமலே விளங்கும்‌. 


இவ்வளவு அநுபவம்‌ எனக்கிருந்தும்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ பல குறைகள்‌ இருப்பதாக 
பலபேர்கள்‌ காண்பார்கள்‌. நானும்‌ இதில்‌ பல குறைகள்‌ இருக்கிறதென்று மனப்பூர்வமாய்‌ 
அங்கிகரிக்கிறேன்‌. சிலர்‌ இதிலுள்ள தியானங்கள்‌ வெகு விரிவாய்‌ அகன்று விரிந்திருக்‌ கிறது 
என்பார்கள்‌. சிலர்‌ இதில்‌ தேவையற்ற காரியங்களைச்‌ சேர்த்‌ திருக்கிறது என்று சொல்லுவார்கள்‌. 
வேறு சிலருக்கு வசன நடையும்‌ வார்த்தைகளும்‌ வெகு விநோதமாயும்‌ விகாரமாயும்‌ இருப்பதாகத்‌ 
தோன்றும்‌. இப்படியாய்ப்‌ பல பேர்கள்‌ பல வகையாய்‌ தங்கள்‌ அறிவுக்கும்‌ படிப்புக்கும்‌ 
தகுந்தாற்போல்‌ பல குறைகளை எடுத்துக்‌ குறைகூறுவார்கள்‌. 


எல்லாருக்கும்‌ பரிபூரண திருப்தி உண்டாகும்படியாய்‌ புத்தகம்‌ எழுதுவது இந்த உலகத்தில்‌ 
எவராலும்‌ கூடுமான காரியமல்ல. அதிலும்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ எழுதிய ஞான முயற்சிகளை 
அவர்‌ கருத்துக்கு இசைந்த வண்ணம்‌ விவரிப்பது அவர்‌ காலத்திலேயே கஷ்டமான 
காரியமாயிருந்ததாக அவர்‌ சரித்திரத்திலிருப்பதை வாசிக்‌ கலாம்‌. சர்வேசுரனுடைய அதி உத்தம 
மகிமையையும்‌ பிறருடைய ஆத்தும இரட்சணியத்தையும்‌ முக்கிய நோக்கமாய்‌ என்‌ கண்‌ முன்‌ 
வைத்து, உடலில்‌ உயிர்‌ தங்கும்‌ நாள்‌ மட்டும்‌ என்னால்‌ செய்ய முடிந்தது எதுவோ, அது எவ்வளவு 
கொஞ்சமாயினும்‌, அதை மூத்தோர்‌ சொல்லுக்கிணங்கிச்‌ செய்து கடைசியில்‌ சாவது என்‌ பெரிய 
பாக்கியமாக நான்‌ என்றும்‌ மனதில்‌ எண்ணி வந்திருப்பதால்‌, இந்த ஞான முயற்சிகளின்‌ 
விளக்கத்தை எழுதுவதில்‌ பலவகையில்‌ வந்த சிரமங்களைக்‌ கவனியாமல்‌, 
சந்தோஷமும்‌உற்சாகமும்‌ உள்ள மனதோடு இதை எழுதி முடித்தேன்‌. இதனால்‌ சர்வேசுரனுக்கு 
மகிமையும்‌ ஸ்துதியும்‌ உண்டானால்‌ அதுவே போதும்‌. 


அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ ஸ்பெயின்‌ நாட்டிலுள்ள மன்ரேசா என்னும்‌ கெபியில்‌ ஜெபமும்‌ தவமும்‌ 
செய்து வரும்போது தேவ ஏவுதலாலும்‌ தேவதாயின்‌ விசேஷ உதவியாலும்‌ இந்த ஞான 
முயற்சிகளை எழுதினார்‌. இதின்‌ காரணமாக நான்‌ எழுதிய ஞான முயற்சிகளின்‌ விளக்கத்திற்கு 
மன்ரேசா என்ற சிறப்புப்‌ பெயர்‌ கொடுத்து இந்தப்‌ புத்தகத்தை, என்‌ ஞானத்‌ தந்தையான அர்ச்‌. 
இஞ்ஞாசியார்‌ பாதத்தில்‌, ஒரு காணிக்கையாக நேர்ந்து வைக்கின்றேன்‌. 


சேசுசபை, 3. சந்தியாகப்பர்‌. 


மூன்றாம்‌ பதிப்பின்‌ முகவுரை 


1926ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 22ஆம்‌ தேதி முற்பகல்‌, மிக வந்‌. திருச்சி மேற்றிராணியார்‌ 
ஆண்டவரவர்களும்‌, சேசு சபை சுவாமிமார்‌ பலரும்‌ சூழ்ந்து நிற்க, மரண பயங்கரம்‌ 
யாதுமற்றவராய்‌, அமைதியாய்‌ நித்திரை செய்பவர்போல்‌, பரலோக பாக்கியமடைந்தார்‌ 
எழுபத்தெட்டு வயது முதிர்ந்த சங்கைக்குரிய வயோதிகர்‌ சேசு சபை சந்தியாகப்பர்‌ சுவாமியவர்கள்‌. 
சந்தியாகப்பர்‌ என்றால்‌ஆஆஇவருடைய தூய்மையும்‌, வாய்மையும்‌, கல்வித்‌ திறமையும்‌, பிரசங்க 
வல்லமையும்‌, தெய்வ பக்தியும்‌ இத்தமிழ்‌ நாட்டில்‌ அறியாதார்‌ யாவர்‌! இவருடைய வாழ்க்கை 
வரலாறு சமீபத்தில்‌ தனிப்‌ புத்தகமாய்ப்‌ பிரசுரிக்கப்படுமென்பதால்‌, அதனை இங்கு விரித்துரைத்தல்‌ 
அனாவசியம்‌. 


அமிர்த மழை பொழிந்ததுபோல்‌, தமிழ்‌ நாடெங்கும்‌ சந்தியாகப்பர்‌ மொழிந்து வந்த இனிய 
பிரசங்கமாரி நின்றுவிட்ட தென்றாலும்‌, அவர்‌ எழுதித்‌ தந்த சில நூல்கள்‌ தமிழ்‌ மக்களுக்கு 
எக்காலமும்‌ சிறந்ததோர்‌ தந்தை வழிச்‌ சொத்தாம்‌! இந்த தந்‌ைத வழிச்‌ சொத்தின்‌ நற்பாகம்‌ ஒன்று 
மன்ரேசா என்ற புத்தகமாகும்‌! இரு பதிப்புப்‌ பிரதிகள்‌ யாவும்‌ முற்றிலும்‌ விற்பனையாகி, சில 
வருஷங்களாகப்‌ பற்பல இடங்களிலிருந்து அநேகர்‌ இப்புத்தகம்‌ வேண்டுமென்று விரும்பிக்‌ கேட்டு 
வந்ததால்‌, மறு பதிப்பு அவசியமாயிற்று. காலஞ்சென்ற சந்தியாகப்பர்‌ சுவாமியவர்கள்‌ தாமே தமது 
புத்தகத்தை மூன்றாம்‌ பதிப்புக்குத்‌ திருத்திக்‌ கொடுக்க ஆவல்‌ நோக்கமுடையவராய்‌, ஏற்கெனவே 
அவ்வாறே ஆரம்பித்துமிருந்தார்‌. வயோதிக காலத்தில்‌ அவர்‌ எடுத்த சிரமம்‌ நிறைவுபெறவில்லை. 


பெரியோர்கள்‌ விருப்பத்துக்கிசைந்து, இப்புத்தகத்தை நாம்‌ துவக்கம்‌ முதல்‌ முடிவு வரை 
ஆராயந்து பரிசோதித்ததில்‌, ஆங்காங்கு சிற்சில விஷயங்கள்தான்‌ திருத்தவோ மாற்றவோ 
நேர்ந்தது. அத்துடன்‌ இரண்டொரு குறிப்புகளும்‌ அடிப்பாகத்தில்‌ தனியாக 
சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மற்றபடி, இந்நூல்‌ சந்தியாகப்பர்‌ சுவாமியவர்கள்‌ அமைத்துத்‌ 
தந்தபடியே, உருமாற்றமின்றி மூன்றாம்‌ முறை பிரசுரமாகின்றது. நீடித்த காலம்‌ சந்தியாகப்பர்‌ 
சுவாமியவர்கள்‌ அயராது செய்துவந்த எண்ணிறந்த தியானப்‌ பிரசங்கங்களின்‌ பிரதான 
பிரசங்கங்கள்‌ ஓர்‌ கோர்வையாகஒன்று சேர்க்கப்பட்ட சிறந்த பொக்கிஷமாம்‌ மன்ரேசா என்ற 
இப்புத்தகம்‌! மூன்று நாளோ, நான்கு நாளோ, எட்டு நாளோ, உள்‌ தியானம்‌ செய்யவோ அல்லது 
தியானப்‌ பிரசங்கங்கள்‌ கேட்கவோ கூடி வரும்‌ இல்லறவாசிகளுக்கு இன்றியமையாத ஞானச்‌ 
சாதனம்‌ இந்த மன்ரேசா! மேலும்‌ மானிடன்‌ மனதில்‌ நற்சிந்தனை, நற்பற்றுதல்‌, தெளிந்த புத்தி, 
தெய்வ பக்தியைப்‌ புகட்டுவதற்கு எச்சமயத்திலும்‌ எடுத்து வாசிக்கவோ, வாசிக்கக்‌ கேட்கவோ 
நன்கமைந்த ஞானக்‌ களஞ்சியம்‌ இந்த மன்ரேசா! விசுவாசிகள்‌ ஒவ்வொருவர்‌ இல்லத்திலும்‌ 
மன்ரேசா என்ற அருமையான இப்புத்தகம்‌ எப்போதும்‌ காப்பாற்றப்பட்டு, சமயத்துக்குச்‌ சமயம்‌ 


பயன்படுத்தப்பட்டு வருதல்‌ வெகுவாய்‌ விரும்பத்தக்கதாம்‌. 


போ! மன்ரேசா! எழுந்து போ! உன்‌ தந்தை சந்தியாகப்பரின்‌ நல்மைந்தன்‌, நல்தூதனாய்‌, 
அவருடைய இனிய குரலொலியாய்‌, ஞானம்‌ விதைத்து நன்மை விளைவிக்கத்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ 
அயராது சுற்றித்‌ திரிவாயாக! 


சேசு சபை, வி. மரிய இஞ்ஞாசியார்‌. 


யான ஆரம்பப்‌ பிரசங்கம்‌ 
பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரன்‌ வேதத்தில்‌ சொல்லும்‌ வாக்கியமாவது: உலகமெல்லாம்‌ 
பாழாய்‌ அழிந்து கெட்டுப்‌ போகின்றது. இதன்‌ காரணம்‌ ஏதெனில்‌, மனிதருக்குள்‌. எவனும்‌ தன்‌ 
மனதில்‌ ஆழ்ந்து யோசித்து தியானிக்கிறதில்லை. இந்த தேவ வாக்கியத்தின்‌ அர்த்தத்தை தியானம்‌ 
துவக்குமுன்‌ நன்றாய்‌ நீங்கள்‌ கண்டுபிடிப்பது அவசியம்‌. ஆனதால்‌ நாம்‌ சொல்வதைக்‌ கவனமாய்க்‌ 
கேளுங்கள்‌. 


மனிதர்கள்‌ தங்கள்‌ கண்முன்‌ தோன்றும்‌ உலக அநித்திய வாழ்வை நிலையானதென்று எண்ணி, 
அவற்றில்‌ தங்கள்‌ கருத்‌ தையும்‌ ஆசையையும்‌ செலுத்தி, அவற்றைத்‌ தேடி அநுபவிக்கும்படி தங்கள்‌ 
வாழ்நாட்களையெல்லாம்‌ வீண்‌ நாளாக்குகிறார்கள்‌. இதின்‌ காரணமாக மனிதர்களுக்குள்‌ தங்கள்‌ 
ஆத்தும இரட்சணிய அலுவலைக்‌ கவனித்து யோசித்து, அதற்கு இசைந்த வழியில்‌ நடப்பவர்கள்‌ 


எவ்வளவோ கொஞ்சப்பேர்‌! இப்படி யோசியாத குறையால்தான்‌ அநேகர்‌ தங்கள்‌ இரட்சணியத்தை 
இழந்து, அர்ச்‌. சவேரியார்‌ சொல்வது போல, நரகத்தின்‌ பயங்கரமான பாதாளத்தில்‌ விழுந்து 
சேதமாயப்‌ போகிறார்கள்‌. யோசித்து நடப்பவன்‌ முன்‌ பின்‌ பார்ப்பான்‌; ஆபத்து வருமுன்‌ அதைத்‌ 
தடுப்பான்‌. யோசியாதவனோ குருடனைப்‌ போல்‌ ஒன்றும்‌ கவனியாமல்‌ நடந்து, ஆபத்தில்‌ 
விழுந்தபின்‌, ஐயோ விழுந்தேனே என்று தன்‌ வாயில்‌ அடித்துக்‌ கொள்ளுவான்‌. 


மனிதருடைய இந்த நிர்ப்பாக்கிய நிலையை, சேசு சபையை ஸ்தாபித்த நமது ஞானத்‌ 
தந்தையான அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ பார்த்து, சர்வேசுரனுடைய விசேஷ ஏவுதலால்‌, அற்புத ஞான 
புத்திப்‌ போதகங்கள்‌ அடங்கிய ஞானத்‌ தியான முயற்சிகளைத்‌ தாமே எழுதித்‌ தந்திருக்கிறார்‌. 
சேசுநாதர்‌ ஸ்தானத்திலிருந்து திருச்சபையை ஆளும்‌ பாப்பரசர்களும்‌, வேதவல்லுனர்களும்‌, இந்தத்‌ 
தியான புத்தகத்தை ஆராய்ந்து பரிசோதித்தபின்‌, இதை வெகுவாய்ப்‌ புகழ்ந்து, இது உன்னத ஞானம்‌ 
நிறைந்த புத்தகமென்னும்‌ கிறீஸ்துவர்களுக்கு வெகு பயனுள்ளதென்றும்‌ தீர்மானித்தார்கள்‌. 


இந்தத்‌ தியான முயற்சிகளைச்‌ செய்வதால்‌ வரும்‌ பிரயோசனம்‌ எம்மாத்திரமென்று 
இவைகளை ஒழுங்கோடு செய்து வரும்‌ கிறீஸ்தவர்கள்தான்‌ கண்கூடாக அறிவார்கள்‌. இவைகளால்‌ 
கிறீஸ்தவ சபையாருக்கு வந்த பொது நலம்‌ எவ்வளவென்று உலகத்‌ தின்‌ கடைசி நாளில்தான்‌ 
சர்வேசுரன்‌ எல்லாருக்கும்‌ அறிவிப்பார்‌. 


அவிசுவாசமும்‌ அஞ்ஞானமுமாகிற காரிருள்‌ எங்கும்‌ அடர்ந்து சூழ்ந்து பரவும்‌ இக்காலத்தில்‌, 
கிறீஸ்தவர்கள்‌ சத்திய வேத ஒழுக்க நெறியில்‌ தவறாமல்‌ நடந்து, தங்கள்‌ ஆத்துமத்தை இரட்‌ 
சிப்பதற்குரிய உத்தம வழி ஏதென்றால்‌, அர்ச்‌. இஞ்ஞாசியாருடைய ஞானத்‌ தியான முயற்சிகளை 
வருஷத்தில்‌ எட்டு நாள்‌, அல்லது குறைந்தது மூன்று நாளாவது தனியாயிருந்து மெளனங்‌ காத்து 
செய்வதுதான்‌. இதுவே ஆத்தும இரட்சணியத்துக்கு ஏற்ற வழி என்பது நாம்‌ நாற்பது 
வருஷங்களுக்கு அதிகமாய்‌ இந்தத்‌ தியான முயற்சிகளை நாமே செய்தும்‌, கிறீஸ்தவர்களுக்குப்‌ பல 
ஊர்களில்‌ பிரசங்கித்தும்‌ வந்த போது அநுபவ வாயிலாய்க்‌ கண்டு அறிந்த விஷயம்‌. 


கிறீஸ்தவர்களுக்கு இதனால்‌ உண்டாகும்‌ இவ்வளவு அதிகமான சுகிர்த நன்மையைக்‌ கண்டு 
சேசுநாதர்‌ சுவாமியின்‌ பிரதிநிதிகளான பாப்பரசர்கள்‌, பல முறை தங்கள்‌ மடல்களாலும்‌, 
ஆலோசனை, அபிப்பிராயம்‌, ஏவுதலாலும்‌ கிறீஸ்தவர்கள்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாரின்‌ தியான 
முயற்சிகளை வருஷந்தோறும்‌ செய்யும்படி தங்களுடைய எண்ணத்தையும்‌ ஆசையையும்‌ 
காட்டியிருக்கிறார்கள்‌. 


அப்படியே நீங்களும்‌, கிறீஸ்தவர்களே, தியானஞ்‌ செய்து உங்கள்‌ ஆத்துமத்தை 
இரட்சிக்கும்படி, இதை நன்றாய்ச்‌ செய்வதற்கு உதவியான புத்தி யோசனைகளையும்‌, ஒழுங்கு 
விவரங்களையும்‌ இங்கே விரிவாய்‌ விவரித்துக்‌ காட்டப்‌ போகிறோம்‌. கற்றோரும்‌ கல்லாதவரும்‌, 
ஆண்‌, பெண்‌, சிறுவர்‌ பெரியவர்‌, வயோதிகர்‌ ஆகிய அனைவரும்‌ பயன்பெறும்படியாய்‌ இந்தத்‌ 
தியானப்‌ பிரசங்கங்களை விரிவாய்‌ விவரித்தும்‌, ஏற்ற இடங்களில்‌ பற்பல விளக்கங்களும்‌ 
சரித்திரங்களும்‌ உதாரணங்களாகச்‌ சேர்த்தும்‌ வைத்திருக்கிறோம்‌. 


பாவிகளுக்குத்‌ தஞ்சமான தேவதாய்‌ நம்மெல்லோரையும்‌ ஆசீர்வதித்து, நாம்‌ துவக்கும்‌ 
ஞானத்‌ தியான முயற்சிகள்‌ சாதகமாக முடிந்து, எல்லோருக்கும்‌ பயன்‌ தரும்படி கிருபை 


செய்வார்களாக! 


முதற்‌ பாகம்‌ 


“செய்வன திருந்தச்‌ செய்தால்‌ தேடிய பலன்‌ கைகூடும்‌” என்ற நீதிமொழிப்படி ஞானத்‌ தியானம்‌ 
செய்வதால்‌ உண்டாகும்‌ மேலான பலனை நாம்‌ அடையும்படி இந்தத்‌ தியான முயற்சிகளை நாம்‌ 
நன்றாய்ச்‌ செய்வது அவசியம்‌. இப்படி நன்றாய்ச்‌ செய்ய மனதுள்ள கிறீஸ்துவர்கள்‌ பின்வரும்‌ 
மூன்று விஷயங்களை முக்கியமாய்க்‌ கவனித்து யோசிப்பார்களாக. தியானம்‌ செய்யும்படி இங்கே 
வந்திருக்கும்‌ ஒவ்வொருவனும்‌ தன்னைப்‌ பார்த்து சொல்ல வேண்டியது ஏதெனில்‌, முதலாவது 
நான்‌ ஞானத்‌ தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்வது எனக்கு மகா அவசியம்‌. இரண்டாவது, 
ஞானத்‌ தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்ய என்னால்‌ முடியும்‌. மூன்றாவது, ஞானத்‌ தியான 
முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்ய எனக்கு மனது இருக்கின்றது. இங்கே சொன்ன இந்த மூன்று 


விஷயங்களையும்‌ ஒவ்வொன்றாய்‌ எடுத்து விவரித்துக்‌ காட்டுவோம்‌. நீங்களும்‌ கருத்தாய்க்‌ 
கேளுங்கள்‌. 

ஆதிமுதலில்‌ ஞானத்‌ தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்வது சகல கிறீஸ்துவர்களுக்கும்‌ 
மகா அவசியம்‌. ஏனென்றால்‌ கிறீஸ்தவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ ஆத்துமத்தை எப்படியாவது 
இரட்சிக்கப்‌ பாடுபட வேண்டும்‌. கிறீஸ்தவன்‌ தன்‌ ஆத்துமத்தை இரட்சித்து காப்பாற்றும்படி 
திருச்சபையில்‌ பயன்படுத்தப்பட்டு வரும்‌ பற்பல வழி வகை ஏற்பாடுகளுக்குள்‌ ஞானத்‌ தியான 
முயற்சிகள்‌ முதல்தரமானவை என்பது எல்லாராலும்‌ அங்கீகரிக்கப்‌ பட்ட விஷயம்‌. 
எப்படியெனில்‌: இந்தத்‌ தியான முயற்சிகளினாலே தான்‌ கிறீஸ்தவர்கள்‌ தங்களைச்‌ சார்ந்த பற்பல 
கடமைகள்‌ இன்னவை யென்றும்‌, அந்தக்‌ கடமைகளை எவ்வித ஜாக்கிரதை பிரமாணிக்கத்‌ தோடு 
அநுசரித்து வருகிறார்கள்‌ என்றும்‌, சர்வேசுரனுடைய கற்பனைகளின்‌ பாதையில்‌ நேரே 
நடக்கிறார்களா அல்லது வழிதப்பி பிசகிப்‌ போனார்களா என்றும்‌ தெளிவாய்‌ அறியலாம்‌. 
அன்றியும்‌ ஒவ்வொரு கிறீஸ்துவனும்‌, தனக்கு சர்வேசுரன்‌ குறித்த அந்தஸ்து எது என்றும்‌, அல்லது 
தான்‌ இருக்கும்‌ அந்தஸ்திலே எப்படி நடப்பது சர்வேசுரன்‌ சித்தம்‌ என்றும்‌, தியான காலத்தில்‌ 
தனிமையாயிருக்கும்‌ போது, சர்வேசுரன்‌ அவன்‌ மனதில்‌ பேசுவதால்‌ அறிவான்‌. இதுவு மன்றி 
நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ நமது ஆத்தும விரோதிகள்‌ யார்‌, எவர்‌, எப்படிப்பட்டவர்கள்‌ என்றும்‌, 
அவர்களுடைய கபட நாடக, தந்திர மாய்கை நிறைந்த செய்கைகள்‌ இன்னதென்றும்‌, இவர்களோடு 
நாம்‌ யுத்தம்‌ செய்யும்‌ வகையும்‌, இதற்கு ஏற்ற ஞான ஆயுதங்களும்‌, இவை களைக்‌ கையாளும்‌ 
வகையும்‌, எல்லாம்‌ தியான முயற்சிகளைச்‌ செய்‌ யும்போது நாம்‌ தெளிவாய்க்‌ கண்டு அறிவோம்‌. 
அன்றியும்‌ நமது நடத்தையை நன்றாய்ச்‌ சீர்ப்படுத்த வேண்டுமானால்‌, இதுவரை நாம்‌ நடந்த 
வகையும்‌, இனிமேல்‌ நடக்க வேண்டிய விதமும்‌ கவனித்து, விதிவிலக்குகள்‌ இன்னவையென்று 
யோசித்து அறிய வேண்டுமல்‌ லவா? உலக கவலை எல்லாம்‌ நீங்கி தனிமையாயிருந்து, சர்வேசுரன்‌ 
முன்‌ தியானித்து யோசிக்கும்போதுதான்‌ இந்தத்‌ தெளிந்த அறிவு வரும்‌ என்பதில்‌ 
சந்தேகமுண்டோ? வேதாகமத்தில்‌ சொல்லியிருக்‌ கிறபடி, சர்வேசுரன்‌ ஆத்துமத்தை தனிமையான 
இடத்துக்கு அழைத்துப்‌ போய்‌ அங்கே இருதயத்தில்‌ பேசுவார்‌ (ஓசே.2:14). 


வர்த்தகம்‌ செய்யும்‌ வியாபாரி வருஷத்தில்‌ அநேக தடவை தன்‌ வரவு செலவுகளைக்‌ 
கணக்கிட்டு, இலாபமோ நஷ்டமோ வென்று தன்‌ கணக்குகளைக்‌ கவனமாய்ச்‌ சோதித்துப்‌ பார்த்து 
வியாபாரத்தை நடத்தாமல்‌ போனால்‌, கண்ணை மூடி காட்டில்‌ அலையும்‌ மனிதன்‌ கல்லில்‌ இடறி, 
முள்ளில்‌ விழுந்து, காயம்பட்டு வருந்துவதுபோல, இவனும்‌ பெருந்துன்பமும்‌ நஷ்டமும்‌ பட்டு, 
போட்ட முதலும்‌ போக, அடுப்பு நெருப்பும்‌ வாய்த்‌ தவிடும்‌ இழந்த கிழவியைப்போல்‌, ஆறாத்‌ 
துன்பப்படுவான்‌. இதுபோலவே ஆத்தும இரட்சணிய அலுவலாகிற ஞான வர்த்தகம்‌ செய்யும்‌ நீ, 
வருஷத்தில்‌ ஒரு தடவையாவது உன்‌ ஆத்துமத்தின்‌ இயல்பான நிலையைப்‌ பரிசோதித்து, 
புண்ணியமாகிற இலாபமோ, பாவமாகிற நஷ்டமோ, உனக்கு வந்ததென்று கவனியாமல்‌, கண்‌ 
இல்லா குருடன்போல்‌ நீ நடந்தால்‌, பெரும்‌ ஆபத்துக்குள்ளாகி ஆத்தும நஷ்டம்‌ தப்பாமல்‌ 
அடைவாய்‌ என்பதற்கு எதிர்ப்புண்டோ? 


ஆத்தும இரட்சணியத்திற்கு அவசியமான ஞானத்தியான முயற்சிகள்‌, கிறீஸ்தவர்களாகிற 
சகலருக்கும்‌, அவர்கள்‌ எவ்வித அந்தஸ்திலிருந்தாலும்‌, தேவையானவைகள்‌. மேலான 
உத்தியோகத்‌ திலிருப்பவர்களும்‌, கூலி வேலை செய்து பிழைப்புக்குத்‌ தேவை யானதைத்‌ 
தேடுகிறவர்களும்‌, செல்வந்தரும்‌, பரம ஏழைகளும்‌, கல்வி, கலை தொடர்பான நூல்‌ கற்றுத்‌ தேர்ந்த 
அறிஞர்களும்‌, கல்வி கற்றறியாத அறிவிலிகளும்‌, வயதில்‌ முதிர்ந்த பெரியோரும்‌, வாலிபரும்‌, 
சிறுவரும்‌ எவ்வித அந்தஸ்தில்‌ உள்ளவர்களும்‌, எல்லாரும்‌ தங்கள்‌ சொந்த ஆத்துமத்தை 
இரட்சிப்பது அவரவர்‌ களைப்‌ பொறுத்த கடமையாதலால்‌, ஆத்தும இரட்சணியத்துக்கு வெகு 
அநுகூலமான ஞானத்‌ தியான முயற்சிகளைச்‌ செய்வது அவர்களுக்குப்‌ பயனுள்ளதும்‌ சில 
சமயங்களில்‌ கடமையுமாகும்‌. இப்படியானால்‌ தியானம்‌ செய்யும்‌ பாக்கியம்‌ உங்களுக்கு 
இப்போது வந்திருக்கும்போது, ஒவ்வொருவனும்‌ நான்‌ தியானம்‌ நன்றாய்ச்‌ செய்வது எனக்கு மகா 
அவசியமென்று மனதில்‌ உறுதி யாய்‌ எண்ணி அந்த எண்ணத்தோடு தியானத்தைத்‌ துவக்குவானாக. 


இரண்டாம்‌ பாகம்‌ 
ஞானத்‌ தியானம்‌ நன்றாய்ச்‌ செய்வது உங்களில்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ அவசியமென்று நீங்கள்‌ 
இப்போது கண்டுபிடித்திருக்கிறீர்கள்‌. இந்த இரண்டாம்‌ பாகத்தில்‌ தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ 
செய்ய உங்களால்‌ முடியுமென்று விவரிக்கப்‌ போகிறோம்‌. முன்னிலும்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


தியானம்‌ நன்றாய்ச்‌ செய்ய உங்களால்‌ கூடுமென்று நாம்‌ சொல்லும்போது, நீங்களே உங்கள்‌ சுய 
பலத்தால்‌ நன்றாய்ச்‌ செய்வீர்களென்று எண்ண வேண்டாம்‌. மனிதன்‌ தன்னால்‌ நன்மையான எதுவும்‌ 
சரியாய்ச்‌ செய்ய சக்தி அற்றவன்‌, புண்ணியம்‌ செய்ய பலம்‌ இல்லாதவன்‌. ஆனால்‌ சர்வேசுரன்‌ 
சர்வ வல்லமையுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய உதவியின்‌ அநுக்கிரகம்‌ செய்ய எப்போதும்‌ தயாராய்‌ 
காத்திருப்பவர்‌. கொடுத்த வாக்குப்‌ பிசகாதவர்‌. கேளுங்கள்‌, கேட்டதைக்‌ கொடுப்‌ போமென்று 
சத்தியப்‌ பிரமாண வாக்களித்தபின்‌, தமது சொல்லை மீறி மறுத்து நடப்பது அளவில்லாத ஞான 
சுரூபியான அவருக்கு இயல்பல்ல. ஆனதால்‌ தியான முயற்சிகளை நீங்கள்‌ நன்றாய்ச்‌ செய்து 
உங்கள்‌ ஆத்துமத்தை இரட்சிப்பது சர்வேசுரனுடைய சித்தம்‌ என்பதால்‌, நீங்கள்‌ இவைகளை 
நன்றாய்ச்‌ செய்யத்‌ தேவையான உதவி வரங்களை உங்களுக்கு அவர்‌ தப்பாமல்‌ கொடுப்பாரென்று 
நீங்கள்‌ உங்கள்‌ மனதில்‌ திண்ணமாய்ப்‌ பதியச்‌ செய்து, இதில்‌ ஊன்றிய நம்பிக்கையுடன்‌ 
ஞானத்தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்ய என்னால்‌ கூடும்‌ என்று ஒவ்வொருவரும்‌ 
சொல்லலாம்‌. 


இதன்மட்டில்‌ இன்னும்‌ உங்களுக்கு சந்தேகமுண்டோ? “எனக்கு என்ன தெரியும்‌? தியானம்‌ 
எப்படி நான்‌ நன்றாய்ச்‌ செய்‌ வேன்‌? சிட்டுக்குருவி கருடனைப்‌ போல்‌ உயரப்‌ பறக்குமா? அற்ப 
மனிதனாகிய நான்‌ உன்னத வேத சத்தியங்களைப்பற்றி தியானிக்கத்‌ துணிவது சரியோ? என்னால்‌ 
இயலுமோ இது?” -- என்று இப்படி நீங்கள்‌ சொல்லலாம்‌. இவ்வித சந்தேகத்தால்‌ கலங்கி பயப்பட 
வேண்டாம்‌. உங்களுக்கு முன்‌ எத்தனையோ பேர்‌, உங்களைப்‌ போல்‌ இருந்தவர்கள்‌, இந்த அற்புத 
தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்து தங்கள்‌ ஆத்தும இரட்சணியமடைந்து இப்போது 
திருச்சபையில்‌ அர்ச்சியசிஷ்டவர்களாக வணங்கப்படுகிறார்கள்‌. இவர்களுக்கு சர்வேசுரன்‌ 
உதவியால்‌ முடிந்தது உங்களுக்கு மாத்திரம்‌ ஏன்‌ முடியாது? சர்வேசுரன்‌ கொடுக்கும்‌ உதவியின்‌ 
பலன்‌ உங்கள்‌ மட்டில்‌ பலிக்காதோ? கருங்கல்லிலும்‌ அமுதமான தண்ணீர்‌ சுரந்து ஓடும்படி செய்ய 
வல்லவர்‌, உங்கள்‌ இருதயம்‌ கல்லாயிருந்தாலும்‌. அது இளகி கரைந்து உருகும்படி செய்ய அவரால்‌ 
முடியாதோ? அவர்‌ கையின்‌ பலம்‌ இப்போது குறைந்து போனதோ? அப்படியல்ல. ஆனதால்‌ முழு 
நம்பிக்கையுடன்‌ ஞானத்தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ சர்வேசுரன்‌ கிருபையால்‌ செய்ய என்னால்‌ 
கூடுமென்று உறுதியான மனதோடு சொல்லி ஒவ்வொருவரும்‌ தியானத்தைத்‌ துவக்குங்கள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 

தியானம்‌ நன்றாய்ச்‌ செய்யும்படி இதுமட்டும்‌ சொன்ன குணங்கள்‌ அன்றி இன்னுமோர்‌ முக்கிய 
இலட்சணமிருக்கின்றது. தியான முயற்சிகள்‌ எவ்வளவு மேன்மையும்‌ பிரயோசனமும்‌ 
உள்ளவைகளாயினும்‌, அவைகள்‌ உனக்கு எவ்வளவு அவசியமென்று நீ மனதில்‌ நன்கு உணர்ந்த 
போதிலும்‌, அவைகளைச்‌ செய்யும்படி உனக்கு திடமான மனசு மாத்திரம்‌ இல்லாமல்போனால்‌, 
மற்ற யோசனை நியாயங்கள்‌ எல்லாம்‌ விழலுக்கிறைத்த நீர்‌ போலும்‌, கடலில்‌ கரைத்த புளி 
போலும்‌, ஒரு பயனும்‌ கொடுக்காது. மனதின்‌ வலிமை காரியவெற்றிக்கு முக்கிய சாதனம்‌, மனம்‌ 
உண்டானால்‌ வருத்தமும்‌ பிரயாசையும்‌ ஒன்றும்‌ தோன்றமாட்டாது. மனம்‌ உண்டானால்‌ சாக்கும்‌ 
போக்கும்‌ வாயில்‌ வராது. மனமுண்டானால்‌ சலிப்பும்‌ அயர்வும்‌ முறைப்பாடும்‌ நினைவிலும்‌ 
நெருங்காது. ஞானத்‌ தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்ய எனக்கு மனதுண்டு என்று இயல்பாய்‌ 
மனதறியச்‌ சொல்லித்‌ துவக்குகிறவன்‌ தேவகிருபையால்‌ நன்றாய்ச்‌ செய்து முடிப்பான்‌. 


இவ்வித இயல்பான மனவலிமை யாரிடம்‌ இல்லையோ அவன்‌ ஒன்றும்‌ துணிந்து செய்யான்‌. 
எல்லாம்‌ இவனுக்குப்‌ பிரயாசை யாய்த்‌ தோன்றும்‌. ஆயிரம்‌ சாக்குப்‌ போக்குகள்‌ அவன்‌ 
ஞாபகத்தில்‌ வரும்‌. “அப்பா! வாய்‌ பேசாமல்‌ மெளனங்காக்க யாரால்‌ கூடும்‌. நாக்கரிப்பை அடக்க 
மருந்துண்டா? இங்குமங்கும்‌ கண்ணைத்‌ திருப்பி பார்க்காமல்‌ நட்டுவைத்த கல்லைப்‌ போல்‌ நிற்க, 
மனுஷ னால்‌ கூடுமா? எட்டுநாள்‌ மட்டும்‌ வீட்டு வேலையைக்‌ கவனி யாமல்‌ பெட்டிப்பாம்பு போல்‌ 
அடங்கி இருக்க யார்‌ சம்மதிப்பார்‌? நாள்‌ முழுதும்‌ யோசித்து யோசித்து தியானித்தால்‌ மண்டை 
தெறித்து பிளந்து போகாதா? மூளை கலங்கி பித்துக்‌ கொள்ளாதா? அன்றியும்‌ நான்‌ என்ன, 
உலகத்தை வெறுத்த சந்நியாசியா? வனவாசியா?” என்று இவ்விதமாய்‌ வீணாய்ப்‌ புலம்பி 
தவிப்பார்கள்‌. தியானப்‌ பிரசங்கம்‌ செய்பவர்‌ எவ்வளவு பிரயாசையுடன்‌ விவரித்‌ துப்‌ பேசினாலும்‌, 
அவர்‌ சொல்லும்‌ வார்த்தை இப்பேர்ப்பட்டவர்‌ களுக்கு, மனித நடமாட்டமில்லாத நெடுங்காட்டில்‌ 
உரத்துப்‌ பலமாய்‌ கத்தி வீணாய்ப்‌ பேசும்‌ குரலுக்குச்‌ சமானமாகும்‌. கண்ட பலன்‌ ஒன்றுமில்லை. 
கால நஷ்டம்‌ வேலை நஷ்டத்தோடு ஆத்தும நஷ்டமாய்‌ முடியும்‌. 


எதற்கும்‌ மனது வேண்டும்‌. அதிலும்‌ ஆத்தும இரட்சணிய விஷயமாய்ச்‌ செய்யும்‌ தியான 
முயற்சிகளுக்கு உறுதியான மனசு இல்லாவிட்டால்‌ நன்மையான யாதொன்றும்‌ செய்வது அரிது. 
“வினைத்‌ திட்பம்‌ என்பது ஒருவன்‌ மனத்திட்பம்‌, மற்றவை எல்லாம்‌ பிற” என்பது சிறந்த வாக்கு. 
இதன்‌ கருத்தேதென்றால்‌: எந்தச்‌ செய்கையும்‌ திண்மை பெற்று நலந்தர வேண்டுமானால்‌ அதற்கு 
மனதின்‌ திண்மையே இன்றியமையாத சாதனம்‌, மற்றதெல்லாம்‌ இதற்குப்‌ பின்‌. இதனால்‌, தியானம்‌ 
செய்ய வருகிறவர்கள்‌ தியானத்தின்‌ பலனைப்‌ பூரணமாய்‌ அடைய ஆசையாயிருந்தால்‌ இந்தத்‌ 
தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்ய நான்‌ மனதாயிருக்கிறேனென்று துணிந்து சொல்வார்களாக. 


இந்த உறுதியான மன வலிமை உண்டானால்‌, தியானத்தின்‌ வெற்றிக்கு உதவியாயிருக்கும்‌ 
வழிகளை எல்லாம்‌ பிரமாணிக்கமாய்‌ வஞ்சகமின்றி நீங்கள்‌ பயன்படுத்துவீர்கள்‌. இந்த வழிகள்‌ 
இன்னவை என்று போகப்‌ போக சொல்லிக்‌ காண்பிப்போம்‌. ஆனால்‌ இப்போது அவைகளில்‌ 
முக்கியமாய்க்‌ கவனிக்க வேண்டியதை மாத்திரம்‌ இங்கே சுருக்கமாய்ச்‌ சொல்லுகிறோம்‌. 


தியான நாட்களில்‌ அடிக்கடி சேசுநாதரையும்‌, தேவமாதா வையும்‌ பார்த்து, புத்திக்குப்‌ 
பிரகாசமும்‌, மனதுக்கு உறுதியும்‌ கொடுக்கும்படிஜெபிப்பது முதற்‌ காரியம்‌. இரண்டாவது, தியானப்‌ 
பிரசங்கங்களை வாசித்தாலும்‌ கேட்டாலும்‌, கருத்தோடும்‌ கவனத்‌ தோடும்‌ நிதானமாய்க்‌ கேட்டு, 
கேட்ட தியானத்தின்‌ பொருள்‌ தன்‌ மனசில்‌ பதிந்து நன்றாய்ச்‌ பதியும்படி அதன்‌ பேரிலேயே 
பலமுறை சிந்தித்து யோசிப்பது அவசியம்‌. நீ சாப்பிட்ட உணவு நன்றாய்ச்‌ செரிமானமானால்தான்‌, 
அது உன்‌ உடலில்‌ சார்ந்து உனக்கு இரத்தப்பசை ஊட்டி ஆரோக்கியம்‌ கொடுக்கும்‌. மூன்றாவது, 
தியானம்‌ செய்கிறவர்களுக்காகக்‌ குறித்திருக்கும்‌ ஒழுங்கு களை எல்லாம்‌ வஞ்சனையின்றி 
உண்மையுள்ள குணத்தோடு ஜாக்கிரதை யாய்‌ அநுசரிக்க தீர்மானிக்க வேண்டும்‌. நாலாவது, ஒரு 
நாளில்‌ பலமுறை தேவ நற்கருணை சந்திக்கப்‌ போய்‌, சேசுநாதர்‌ சுவாமியிடம்‌ தன்‌ குறைகளைச்‌ 
சொல்லி, இரந்து மன்றாடி, ஆறுதலும்‌, உதவியும்‌ புத்தித்‌ தெளிவும்‌, உறுதியுள்ள மனதும்‌ கேட்க 
வேண்டும்‌. இவை களையெல்லாம்‌ ஒழுங்காய்‌ உங்களால்‌ இயன்ற வரையில்‌ நீங்கள்‌ செய்தால்‌, 
சேசுநாதர்சுவாமி, தியான முயற்சிகள்‌ வெற்றியாய்‌ முடிந்து உங்கள்‌ ஆத்தும இரட்சணியம்‌ 
கடைசியில்‌ நீங்கள்‌ பெறும்படி கிருபை செய்வார்‌. 


பாவிகளின்‌ தஞ்சமும்‌ நமது அன்புள்ள தாயுமாகிய தேவ ஆண்டவள்‌ இந்தத்‌ தியான 
காலத்தில்‌ உங்களுக்குத்‌ தேவையா யிருக்கும்‌ வரங்களும்‌ உதவியும்‌ பூரணமாய்‌ உண்டாகும்படி 
தம்முடைய தேவகுமாரன்‌ சேசுநாதரிடம்‌ மன்றாடுவார்களாக! 


தியானம்‌ செய்கிறவர்கள்‌ கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்‌ 
முதலாவது: தியானம்‌ நன்றாய்ச்‌ செய்ய ஏதுவான புத்திகள்‌ 
ஞானத்தியான முயற்சிகள்‌ இன்னதென்றும்‌, தியானஞ்‌ செய்பவர்கள்‌ தியானகாலத்தில்‌ 
அநுசரிக்க வேண்டிய ஒழுங்குகள்‌ இவையென்றும்‌, இதில்‌ விவரித்துக்‌ காட்டுவோம்‌. இவைகளைத்‌ 
தியான நாட்களில்‌ பல முறை வாசிப்பது வெகு பிரயோசனமாயிருக்கும்‌. 


1. ஞானத்தியான முயற்சிகள்‌ என்றால்‌, ஒவ்வொருவனும்‌ தன்‌ ஞாபக சக்தி, புத்தி, மனசு ஆகிய 
தத்துவங்களைத்‌ தூண்ட முயலும்‌ படி பிரயோகித்து, தன்‌ ஆத்துமத்தைச்‌ சோதித்தல்‌, யோசனை 
செய்தல்‌, மனசாலும்‌ வாயாலும்‌ ஜெபித்தல்‌ ஆகிய இவ்விதமான ஞான செயல்‌ களைச்‌ செய்வதாம்‌. 
இவைகளைச்‌ செய்வதிலிருக்கும்‌ உட்கருத்து ஏதெனில்‌, ஒவ்வொருவனும்‌ தன்னிடத்தில்‌ உள்ள 
ஒழுங்கற்ற பற்றுதல்‌, உணர்ச்சி, ஆசை இவைகளை எல்லாம்‌ நீக்கி, தன்‌ வாழ்வின்‌ அந்தஸ்‌ தின்‌ 
மட்டில்‌ சர்வேசுரனுடைய சித்தம்‌ இன்னதென்று அறிந்து அதன்‌ பிரகாரம்‌ நடக்கத்‌ துணியும்படி 
தீர்மானம்‌ செய்வதாம்‌. 


2. தியான காலத்தில்‌ ஒவ்வொருவனும்‌ தானே தன்‌ சுய புத்தி யையும்‌ மனதையும்‌ தூண்டி முயற்சி 
செய்ய வேண்டுமென்பதால்‌, தியானப்‌ பிரசங்கம்‌ செய்பவரே எல்லாம்‌ செய்ய, நீயோ யாதோர்‌ 
முயற்சியுமின்றி முழு மந்தமாயிருந்தால்‌, தியானம்‌ உனக்குப்‌ பயனுள்‌ ளதாயிராது. நீ 
பசியாயிருக்கும்போது உன்‌ பசி தீர நீ சாப்பிட்டால்‌, உன்‌ களைப்பு தீர்ந்து பலம்‌ உனக்கு 
வருமேயன்றி, இன்னொருவன்‌ பசியோடு சாப்பிட்டால்‌ அதனால்‌ உனக்குப்‌ பலன்‌ வருமோ? 
வியாதியாயிருக்கிறவன்‌, மருந்து கசப்பாயிருந்தாலும்‌, தானே அதை சாப்பிட வேண்டுமே அன்றி, 
அவனுக்காக வைத்தியன்‌ அதைச்‌ சாப்பிட்டால்‌ வியாதியஸ்தனுக்கு செளக்கியம்‌ வராது. 


மேலும்‌ நீ கேட்ட சத்தியத்தின்‌ பேரில்‌, தனியே இருக்கும்‌ நேரத்தில்‌ யோசித்து அதிலுள்ள 
உண்மையை நன்கு கண்டுபிடித்து, உன்‌ மனதில்‌ நன்கு உணரும்படி நீ ஜாக்கிரதையாய்க்‌ 
கடுமையாய்‌ முயல வேண்டும்‌. பசுமாடு இரை தின்றபின்‌ ஓரிடத்தில்‌ அமர்ந்து படுத்திருந்து, தின்ற 
இரையைத்‌ திரும்பவும்‌ மென்று அசை போட்டு அது ஜீரணமாகச்‌ செய்யும்‌. அப்படியே நீயும்‌, 
தியானம்‌ கேட்டபின்‌, கேட்டதை உன்‌ நினைவில்‌ வரச்‌ செய்து அதன்பேரில்‌ பொறுமை யாய்‌ 
யோசித்தால்‌ அதன்‌ பலனை அடைவாய்‌. 


3. ஞானத்‌ தியான முயற்சியானது முக்கியமாய்‌ அவனவன்‌ புத்தியையும்‌ மனசையும்‌ சார்ந்தது. 
புத்தியானது, தியானப்‌ பொருளை நன்றாயும்‌ திருத்தமாயும்‌ தெளிவாயும்‌ கண்டுபிடிக்கத்‌ தேடும்‌. 
மனசானது, இவ்விதம்‌ புத்தியினால்‌ தேடி அறிந்த அறிவுக்கு ஏற்றதும்‌ இசைந்ததுமான பற்றுதல்‌, 
உணர்ச்சிகளாகிற பயம்‌, துக்கம்‌, சிநேகம்‌, நன்றியறிதல்‌, நம்பிக்கை, விசுவாசம்‌ முதலியவைகளைப்‌ 
பிறப்பிக்கும்‌. இவ்வித உணர்ச்சிகள்‌ உன்‌ மனசில்‌ பிறந்து, சர்வேசுரனோடு நீ ஜெபத்தால்‌ பேசி 
பிரார்த்திக்கும்போது, தேவ மகத்துவ சந்நிதிக்குக்‌ காட்ட வேண்டிய உள்வணக்கமும்‌ வெளி 
வணக்கமும்‌ குறைவின்றி காட்டுவது உன்‌ கடமை. ஆதலால்‌ நீ தியானத்தில்‌ ஜெபம்‌ செய்து 
சர்வேசுரனோடு பேசும்போது முழங்காலிலிருந்து ஜெபிப்பது நல்லது. 


4. அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ தமது தியான முயற்சிகளை நான்கு வாரங்களாக வகுத்து, ஒவ்வொரு 
வாரத்துக்கும்‌ ஒரு விசேஷ கருத்தை அதின்‌ முக்கிய பிரயோசனமாக குறித்திருக்கிறார்‌. முதல்‌ 
வாரத்தின்‌ தியான முயற்சிகளால்‌, ஒவ்வொருவனும்‌ தன்‌ ஆத்துமத்தைப்‌ பாவங்களிலிருந்து நல்ல 
பாவசங்கீர்த்தனத்தால்‌ சுத்தம்‌ செய்வதும்‌, இரண்டாம்‌ வாரத்‌ தியான முயற்சிகளால்‌, 
சேசுநாதருடைய வாழ்வின்‌ தர்ம ஒழுக்கத்தை ஓர்‌ மேல்வரிச்‌ சட்டம்‌ போல்‌ தன்‌ கண்முன்‌ வைத்து, 
தான்‌ எந்த அந்தஸ்தில்‌, எவ்விதம்‌, சேசுநாதரைப்போல்‌ வாழ்ந்து நடப்பது தேவ சித்தம்‌ என்று 

அறியத்‌ தேடுவதும்‌, மூன்றாம்‌ வாரத்‌ தியான முயற்சிகளால்‌, சேசுநாதருடைய பாடுகளை 
யோசித்து தான்‌ செய்த நல்ல தீர்மானங்களில்‌ தன்னை திடப்படுத்துவதும்‌, நான்காம்‌ வாரத்தில்‌, 
உயிர்த்த சேசுநாதர்‌ சுவாமியின்‌ ஆனந்த சந்தோஷத்தை யோசித்து, அவரை அதிகம்‌ அதிகமாய்‌ 
சிநேகித்து, அவர்‌ காட்டின பாதையில்‌ பிரமாணிக்கமாய்க்‌ கடைசிவரை நடக்க தீர்மானம்‌ செய்வதும்‌ 
ஆகிய இவைகளே ஞான தியான முயற்சி களின்‌ நான்கு வாரங்களுக்குமுள்ள உன்னத கருத்து. 
இவை மனிதருடைய இரட்சணியத்துக்கும்‌, உத்தம ஞான ஒழுக்கத்துக்கும்‌ மிக 
உதவியானவையென்று சொல்லவும்‌ வேண்டுமோ? 


5. தியானம்‌ செய்கிறவன்‌, துவக்கத்திலேயே சர்வேசுரனிடம்‌ வெகு தாராளமான மனதோடு வந்து, 
தன்‌ மன சுதந்திரம்‌, ஆசை, விருப்பம்‌ எல்லாவற்றையும்‌ தன்‌ ஆண்டவர்‌ வசம்‌ ஒப்புவித்து அவர்‌ 
தமது அளவற்ற ஞான சித்தப்படி தன்னையும்‌ தன்னைச்‌ சேர்ந்த யாவற்றையும்‌ நடத்தும்படி 
சம்மதிப்பானாகில்‌, அவனுக்கு ஞானத்‌ தியான முயற்சிகள்‌ யாவும்‌ எளிதாகவும்‌, மனசுக்கு 
இசைந்ததாகவும்‌ தோன்றும்‌. சர்வேசுரனும்‌ தாராளமாய்‌ தமது உதவியைக்‌ கொடுப்‌ பார்‌. தேவ 
உதவி பூரணமாய்‌ உண்டாகும்‌. 


6. தியான நாட்களில்‌ சில சமயம்‌ ஆறுதலின்றி சலிப்பும்‌ மனச்சோர்வும்‌ வருத்தமும்‌ உண்டாகி, 
இருதயம்‌ யாதோர்‌ உணர்ச்சி யின்றி வறண்ட பூமிபோல்‌ தோன்றுமானால்‌, நீ மனதில்‌ கலங்க 
வேண்டாம்‌. அந்த சமயத்தில்‌ நீ தியானத்தின்‌ பல முயற்சிகளை எப்படி செய்து வருகிறாயென்று 
கவனமாய்ச்‌ சோதித்துப்‌ பார்‌. குறித்த நேரத்தில்‌ அந்தந்த ஞானச்‌ செயல்களை, குறித்த விதத்தில்‌, 
பிரமாணிக்கத்தோடு செய்கிறாயோ அல்லவோ என்று ஆராய்ந்து பார்‌. ஏதேனும்‌ அசமந்தமும்‌ 
குறையும்‌ இருப்பதாக நீ கண்டால்‌, அதற்காக மனதில்‌ துக்கப்பட்டு, அதைத்‌ திருத்தி உன்‌ நம்பிக்கை 
யாவும்‌ சர்வேசுரன்‌ மேல்‌ வைத்து, சந்தோஷமாய்த்‌ தொடர்ந்து நன்றாய்ச்‌ செய்‌. தைரியமிழந்து 
மனம்‌ கலங்காதே. 


7. தியானஞ்‌ செய்கிறவன்‌ அந்தந்த நாளிலே தனக்கு விவரிக்கப்படும்‌ பொருளைப்‌ பற்றி கவனிக்க 
வேண்டுமேயன்றி, இனி வரப்போகிற தியானத்தின்‌ பொருள்‌ ஏதென்றறிய கவலைப்படா திருப்பது 
நலம்‌. அன்றியும்‌, அந்தந்த தியான முயற்சிக்குக்‌ குறித்த நேரம்‌ முழுவதையும்‌ குறைக்காமல்‌ 
அதிலே செலவழிக்க வேண்டும்‌. குறித்த நேரத்தைக்‌ குறைக்கும்படி பசாசின்‌ சோதனை உனக்கு 
வரும்போது, சோதனையை ஜெயிப்பதற்காக, நேரத்தைக்‌ குறைப்பதற்குப்‌ பதில்‌ கொஞ்சம்‌ நீட்டி 
கூட்டினால்‌ பசாசு தோல்வியடைந்து வெட்கி ஓடும்‌. 


8. தியானம்‌ செய்கிறவன்‌ தன்‌ ஆத்தும குருவிடம்‌ தன்‌ ஆத்துமத்தின்‌ நிலையையும்‌, தான்‌ தியான 
முயற்சிகளைச்‌ செய்யும்‌ வகையையும்‌, தனக்குண்டாகும்‌ மன ஆறுதல்‌ அல்லது மன வறட்சி, சலிப்பு 
முதலிய கூறுபாடுகளையும்‌ திறந்து காட்டி, அவருடைய ஆலோசனையைக்‌ கேட்டு நடப்பது நல்ல 
புத்தி. 

9. தியான முயற்சிகளின்‌ பலனைப்‌ பூரணமாய்‌ அடையும்படி ஆசையாயிருக்கிறவர்கள்‌ 
தியானகாலத்தில்‌ தங்கள்‌ வீடு, ஜனம்‌, வேலை, அலுவல்‌ முதலிய உலக சம்பந்தமான சகல 
கவலையையும்‌ நீக்கி வைத்து, தனிவாசமாய்‌ ஏகாந்தத்திலிருந்து, என்‌ ஆத்துமமும்‌ 
சர்வேசுரனும்தான்‌ என்று சொல்லும்படியாய்‌ இருப்பது மகா அவசியம்‌. மனதில்‌ உலக 
சம்பந்தமான கவலையும்‌ விசாரமும்‌ இல்லாவிட்டால்‌, தன்னையும்‌ சர்வேசுரனையும்‌ பற்றி 
யோசிக்க புத்தியும்‌ மனசும்‌ தாராளமாய்‌ தடையின்றிச்‌ செல்லும்‌. 


10. தியானப்‌ பிரசங்கம்‌ செய்பவர்க்கும்‌ அதைக்‌ கேட்பவர்களுக்கும்‌ சமாதான ஒற்றுமை 
உண்டாகி எல்லாம்‌ சீராயும்‌ ஒருமனமாயும்‌ நடக்கும்படியாய்‌, தியானம்‌ கொடுப்பவர்‌ கிறிஸ்தவர்‌ 
களின்‌ ஆத்தும இரட்சணியத்தையே எண்ணிப்‌ பிரசங்கம்‌ செய்‌ வதால்‌, அவர்‌ சொல்லிலும்‌ வசன 
நடையிலும்‌ குறையிருந்தாலும்‌ அல்லது ஞாபகக்‌ குறைவாய்ப்‌ பேசினாலும்‌, எவனும்‌ அதில்‌ குற்றம்‌ 
பிடிக்காமலும்‌ அல்லது அவர்‌ தன்னைச்‌ சுட்டிப்‌ பேசுகிறாரென்று விபரீதமாய்‌ எண்ணாமலும்‌, 
கபடற்ற மனசோடு கேட்பது தியானம்‌ செய்கிறவர்களுக்கு அழகு. 


இரண்டாவது: தியான யோசனை செய்யுமுன்னும்‌, செய்யும்போதும்‌ கவனிக்க 

வேண்டிய விவரங்கள்‌. 

1. தியான யோசனையாவது ஏதென்றால்‌: யாதொரு தேவ இரகசியம்‌, வேதசத்தியம்‌, 
சுவிசேஷ நிகழ்ச்சி, நீதி வாக்கியம்‌ இவை முதலியவைகளைச்‌ சிந்தையில்‌ நிறுத்திப்‌ புத்தியைக்‌ 
கொண்டு அதன்‌ அர்த்தம்‌, உண்மை, பயன்‌, நலம்‌ முதலிய விஷயங்களைப்‌ பற்றி யோசிப்பதும்‌, 
அந்த யோசனைக்குத்‌ தக்கதுபோல்‌ மனதில்‌ நற்பற்றுதல்‌ பிறப்பிப்பதும்‌, அதற்கு இசைவாய்‌ தன்‌ 
நடத்தையைச்‌ சீர்படுத்துவதும்‌, ஆகிய இவ்வித முயற்சியே தியான யோசனையாகும்‌. 
உதாரணமாக: சம்மனசுக்கள்‌ உலக ஆதியில்‌ மோட்சத்தில்‌ செய்த பாவத்தைப்‌ பற்றி நீ தியானித்தால்‌ 
அவர்கள்‌ செய்த ஒரே பாவத்தால்‌ மோட்ச பாக்கியத்தை இழந்து நரகத்தில்‌ எப்படி 
விழுந்தார்களென்று யோசித்து, நீ எத்தனையோ பாவங்களைச்‌ செய்திருக்கிறாயென்றும்‌, 
அவைகளுக்காக எவ்வளவு தண்டிக்‌ கப்பட வேண்டியதென்றும்‌ நினைத்து, உன்‌ பாவங்களுக்காக நீ 
வெட்கப்பட்டு நாணி, பயந்து, இனி பாவத்தைச்‌ செய்ய மாட்டே னென்று தீர்மானம்‌ செய்தால்‌ 
இதுவே தியான யோசனையாகும்‌. 


2. நீ தியானம்‌ துவக்குமுன்‌ தியானிக்க வேண்டிய பொருளை முன்பே வாசித்து அல்லது ஒருவன்‌ 
வாசிக்க அல்லது சொல்லக்‌ கேட்டு அதை இரண்டு அல்லது மூன்று பிரிவாய்‌ வகுத்து உன்‌ 
ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்‌. 


3. தியானம்‌ செய்யும்‌ நேரம்‌ வந்தால்‌, தகுந்த இடத்தில்‌, சர்வேசுரன்‌ சமூகத்தில்‌ உன்னை நிறுத்தி, 
சற்று நேரம்‌ நின்று, பின்‌ முழங்காலிலிருந்து நமஸ்காரம்‌ செய்து ஆராதிப்பாயாக. உன்‌ 
தாழ்மையைக்‌ காட்ட தரையை முத்தி செய்‌. 


4. அதன்பின்‌ உன்‌ புத்தி, மனது, ஞாபகம்‌, உன்‌ வலிமை, நீ செய்யும்‌ முயற்சிகள்‌ எல்லாவற்றையும்‌ 
சர்வேசுரனுடைய ஸ்தோத்திர மகிமைக்காக ஒப்புக்கொடு. 


5. நீ தியானிக்கும்படி தெரிந்த உன்‌ ஞாபகத்தில்‌ சுருக்கமாய்‌ வரச்‌ செய்‌. இது தியான 
ஆரம்ப முதல்‌ செயல்‌. அதன்பின்‌ நீ தியானிக்கும்‌ பொருள்‌ உன்‌ மனதின்‌ கண்‌ முன்‌ 
தெளிவாயிருக்கும்படி அந்தப்‌ பொருளுக்குரிய இடத்தை நீ உன்‌ கண்ணால்‌ பார்ப்பதாகத்‌ 
தியானித்துக்‌ கொள்‌. உதாரணமாக: சேசு நாதர்‌ பிறந்ததை நீ தியானித்தால்‌ அவர்‌ பிறந்த மாட்டுத்‌ 
தொழுவையும்‌, வைக்கோல்மேல்‌ படுத்திருக்கும்‌ தேவ குழந்தையையும்‌, நீ உன்‌ கண்ணால்‌ 
பார்ப்பதாக உத்தேசித்துக்‌ கொள்‌. 


6. நீ தியானிக்கும்‌ பொருள்‌ வேத வாக்கியம்‌, நீதி வசனம்‌, சத்திய வாக்கியமானால்‌ அது உன்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்படும்படி ஓர்‌ வகையான ரூபகம்‌ அதற்குக்‌ கொடுக்கலாம்‌. அப்படியே பாவத்தின்‌ 
பேரில்‌ தியானிக்கையில்‌, உன்‌ ஆத்துமம்‌, சரீரமாகிற சிறைக்குள்ளே அடைபட்டு, புத்தியில்லா 


மிருகங்களோடு கூடி இருந்து, அழுது புலம்புவதாக உத்தேசிக்கலாம்‌. இது தியான ஆரம்ப 
இரண்டாம்‌ செயலாகிய இட ரூபிகரம்‌. இதனால்‌ உண்டாகும்‌ பயன்‌ ஏதென்றால்‌, நமது கருத்தும்‌, 
கவனமும்‌ சிதறிப்‌ போகாமல்‌ கிரகித்த இடத்தைச்‌ சுற்றியே நிற்கும்‌. இப்படி கிரகிப்பது சிலருக்கு 
எளிதும்‌ வேறு சிலருக்குக்‌ கடினமாயுமாயிருக்கும்‌. ஆனதால்‌ அவரவர்‌ தங்கள்‌ சுபாவ 
இயற்கைக்குத்‌ தக்கபடி வலுவந்தமின்றி, இதைச்‌ செய்வது ஒழுங்கு. மனோபாவமாகிற சக்தியின்‌ 
பலமின்மையால்‌ உனக்கு இட ரூபிகரிப்பது முடியாதென்று தோன்றினால்‌, இதில்‌ வீணாய்‌ 
நேரத்தைச்‌ செலவழிக்கத்‌ தேவையில்லை. 


7. எந்தப்‌ பொருளைப்‌ பற்றி நீ தியானித்தாலும்‌, நீ உன்‌ ஆத்தும நன்மையையே தேடி, 
உன்னிடத்திலுள்ள துர்க்குணங்களை அடக்கி, உன்‌ நடத்தையை சீராக்கி, நல்லொழுக்கத்துக்கு 
உன்னைக்‌ கொண்டு வருவது உன்‌ நோக்கமாயிருக்க வேண்டுமேயன்றி வீணான மனக்‌ கற்பனை 
செய்து, பிறர்‌ நடத்தையைச்‌ சீர்திருத்த உன்னை மறந்துபோவது பெரும்‌ மோசமான தப்பிதம்‌. 


8. தியான யோசனை முடிய பத்து நிமிஷத்துக்கு முன்‌, புத்தியின்‌ யோசனையெல்லாம்‌ நீக்கி 
சர்வேசுரனுடன்‌ உரையாடி அவரைப்‌ பிரார்த்திக்க முழங்காலிலிரு. அப்போது தகப்பனோடு 
பிள்ளையும்‌, எஜமானன்முன்‌ ஊழியனும்‌, சினேகிதனோடு சினேகிதனும்‌, பேசு வது போல்‌ உன்‌ 
குறைகளைச்‌ சொல்லியும்‌, உன்‌ பிரியத்தைக்‌ காட்டி யும்‌ சர்வேசுரனோடு பேசு. சில சமயம்‌ 
நடுவரின்முன்‌ குற்றவாளி பயந்து நடுங்கி நிற்பதுபோல்‌ உன்னைச்‌ சர்வேசுரன்முன்‌ நிறுத்தி 
அவருடைய தேவ நீதியின்‌ கோபத்தைத்‌ தணிக்க தாழ்மையாய்‌ நீ மன்றாடு. இவ்வகையான 
ஜெபத்தை சேசுநாதர்‌, தேவமாதா, உனக்குப்‌ பாதுகாவலான புனிதர்கள்‌, இவர்களை நோக்கிச்‌ 
செய்யலாம்‌. 


9. தியானம்‌ முடிந்தபின்‌ பரலோக மந்திரம்‌, அல்லது அருள்நிறை மந்திரம்‌, அல்லது கிறீஸ்துவின்‌ 
ஆத்துமமானதே என்ற செபம்‌ சொல்வது வழக்கம்‌. 


10. இரு முறை யோசிப்பது சில சமயங்களில்‌ வெகு பிரயோசன முள்ளது. முதல்முறையில்‌ 
மனதில்‌ படாதது மறுமுறை நன்றாய்ப்‌ படலாம்‌. இவ்வித தியானத்தில்‌ புத்தியின்‌ யோசனையைக்‌ 
குறுக்கி, மனதை முக்கியமாய்‌ முயலும்படி செய்து, நல்லுணர்ச்சியும்‌ மன உருக்கமும்‌, பற்றுதலும்‌ 
உண்டாகப்‌ பிரயாசைப்படுவது நலமாயிருக்கும்‌. 


11. எந்த விஷயத்தின்‌ பேரில்‌ நீ யோசிக்கும்போது உன்‌ மனதில்‌ உருக்கமும்‌, உணர்ச்சியும்‌, 
பற்றுதலும்‌ உண்டாகின்றதோ அதிலே நீ ஊன்றி நில்‌. அடுத்த விஷயத்தை நினைக்கக்‌ 
கவலைப்படாதே. பசியுள்ளவன்‌ பசியை ஆற்றும்‌ போஜனம்‌ கண்டால்‌ அதைப்‌ பசியாற 
உட்கார்ந்து சாப்பிடுவது போல்‌ நீயும்‌ உன்‌ தியான யோசனை மட்டில்‌ செய்‌. ஆத்திரமும்‌, 
கவலையும்‌, படபடப்பும்‌ உதவாது. அமர்ந்து மெதுவாய்‌ மனதும்‌ கருத்தும்‌ சிதறாமல்‌ செய்‌. 


மூன்றாவது: தியான முயற்சிகளை நன்றாய்ச்‌ செய்யும்படி ஒவ்வொருவரும்‌ செய்ய 
வேண்டிய தீர்மானங்கள்‌. 
தியானம்‌ முடிந்தபின்‌ பத்து நிமிஷமாகிலும்‌, இந்தப்‌ தீர்மானங்களின்படி, தியானத்தை நீ 
செய்தாயா என்று சோதிப்பது தியான நன்மைக்கு உத்தம வழி. 


1. நான்‌ இரவில்‌ படுக்குமுன்‌ மறுநாள்‌ காலையில்‌ செய்ய வேண்டிய தியானத்தின்‌ பொருளைச்‌ 
சுருக்கமாய்‌ என்‌ ஞாபகத்தில்‌ வரச்‌ செய்வேன்‌. 

2. காலையில்‌ எழுந்திருந்தவுடனே வீண்‌ நினைவுகளை நீக்கி, நான்‌ தியானிக்கும்‌ பொருளை 
நினைத்து, அதற்கு இசைந்த உணர்ச்சிகள்‌ மனதில்‌ உண்டாகச்‌ செய்வேன்‌. 

3. தியானம்‌ துவக்குமுன்‌ நான்‌ இருக்குமிடத்துக்கு இரண்டடி அப்பால்‌ நின்று சர்வேசுரன்‌ என்னைப்‌ 
பார்க்கிறாரென்று விசுவசித்து வணக்கத்தோடு அவரை ஆராதித்து தரையை முத்தி செய்வேன்‌. 


4. தியானத்துக்கு முன்‌ தியான ஆரம்பச்‌ செயல்களை மறந்து போகாமல்‌ ஒழுங்காய்ச்‌ செய்வேன்‌. 


5. தியானம்‌ முடிந்தபின்‌ பத்து நிமிஷமாவது தியானம்‌ செய்த வகையைப்‌ பற்றி சோதித்து, நன்றாய்ச்‌ 
செய்தால்‌ சர்வேசுரனுக்கு ஸ்தோத்திரம்‌ செய்வேன்‌; குறைவாய்ச்‌ செய்தால்‌ துக்கப்பட்டு, அதன்‌ 
காரணம்‌ இன்னதென்று விசாரித்து, அடுத்த முறை குறைவின்றி செய்ய தீர்மானிப்பேன்‌. 


6. முதல்‌ வாரத்தின்‌ தியானம்‌ செய்யும்போது சூரியப்‌ பிரகாசம்‌, விநோதகாட்சி முதலிய 


சந்தோஷகரமானவைகளைப்‌ பார்க்க மாட்டேன்‌. 

7. தியான நாட்களில்‌ சிரிப்பையும்‌ சிரிப்புண்டாக்கக்‌ கூடிய எதையும்‌ நீக்கி மரியாதை 
அடக்கத்துடன்‌ இருப்பேன்‌. 

8. தகுந்த காரணமின்றி எவரோடும்‌ பேசாமல்‌ மெளனமாயிருப்பேன்‌. 


9. பாவம்‌, சேசுவின்‌ பாடுகள்‌ இவை பற்றி, தியானிக்கும்‌ நாட்களில்‌ என்‌ ஆன்ம குருவின்‌ 
உத்தரவோடு சில தபசு முயற்சிகள்‌ செய்வேன்‌. 


10. தேவநற்கருணையிலிருக்கும்‌ சேசுநாதர்சுவாமியை அடிக்கடி சந்திக்கப்‌ போவேன்‌. 
11. தேவமாதாவின்‌ உதவியை ஒருநாளில்‌ பலமுறை சலியாமல்‌ கேட்பேன்‌. 


12. மனதில்‌ கலக்கமும்‌, பயமும்‌, சலிப்பும்‌ உண்டாகும்‌ போது என்‌ ஆத்தும குருவிடம்‌ போய்‌ 
அவருக்கு என்‌ மனதைத்‌ திறந்து காண்பித்து, அவர்‌ கொடுக்கும்‌ ஆலோசனைப்படி நடப்பேன்‌. 


விபரம்‌: தியான நாட்களில்‌ செய்யத்தகும்‌ தனி ஆத்தும சோதனை, இங்கே குறித்திருக்கும்‌ 12 
விஷயங்களைச்‌ சார்ந்தது. இவைகளை நீ சரியாய்ச்‌ செய்தாயோ அல்லவோ என்று நீ ஆத்தும 
சோதனை செய்யும்‌ வேளையில்‌ சோதிக்க வேண்டும்‌. அப்படியே, முதலாவது: நான்‌ இரவில்‌ 
படுக்குமுன்‌ மறுநாள்‌ செய்யவேண்டிய தியானத்தின்‌ பொருளைச்‌ சுருக்கமாய்‌ என்‌ மனதில்‌ வரச்‌ 
செய்தேனா? இப்படியே மற்ற விஷயங்களைப்‌ பற்றி உன்னையே நீ கேட்டு விசாரித்து உன்னைத்‌ 
திருத்துவாயாக. 


தியானப்‌ பிரசங்கங்கள்‌ - முதல்‌ வாரம்‌ 


ஆத்துமத்திலுள்ள பாவதுர்க்குணங்களை நீக்குவதற்கு உதவியான 
தியானங்கள்‌ 


முதல்‌ நாள்‌ 
தியானம்‌ 1: அறநெறி அடிப்படை சத்தியம்‌ மனிதன்‌ கதி 


இங்கிலாந்து தேசத்தார்‌ அஞ்ஞானிகளாயிருந்த பூர்வீக காலத்தில்‌, அவர்களுக்குச்‌ சத்திய 
வேதத்தைப்‌ போதிக்கும்படி அர்ச்‌. அகுஸ்தீன்‌ என்பவரும்‌, அவரோடு சில குருக்களும்‌ 
போனார்கள்‌. அத்தேசத்‌ திலிருந்த அஞ்ஞான அரசன்‌ தன்‌ மந்திரி பிரதானிகள்‌ முதலிய இராஜ 
சமஸ்தானம்‌ முன்பாக அகுஸ்தீன்‌ என்பவரை அழைத்து அவர்‌ செய்த பிரசங்கத்தைக்‌ கேட்டான்‌. 
அந்தப்‌ பிரசங்கத்தில்‌, அகுஸ்தீன்‌ மனிதன்‌ யாரென்றும்‌, அவன்‌ உலகத்தில்‌ வந்த காரணம்‌ 
எதுவென்றும்‌, மனிதனுக்கு இரட்சணியம்‌ சேசுநாதரால்‌ எப்படி வந்த தென்றும்‌, மனிதன்‌ இறந்தபின்‌ 
அவனுக்கு வரும்‌ கதி ஏதென்றும்‌ விரிவாய்‌ விவரித்தார்‌. அரசனும்‌ அங்கு கூடிய சபையோர்‌ 
எல்லாரும்‌ கவனமாய்‌ இந்தப்‌ புதிதான பிரசங்கத்தைக்‌ கேட்டார்கள்‌. பிரசங்கம்‌ முடிந்தபின்‌, அரசன்‌ 
தன்‌ மந்திரிகளிடம்‌ இந்தப்‌ புதிய வேதத்தின்‌ மட்டில்‌ அவர்கள்‌ கொள்ளும்‌ அபிப்பிராயம்‌ 
என்னவென்று வினவி னான்‌. பலபேர்‌ பலவிதமான அபிப்பிராயம்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்குள்‌ நரை ட விழுந்த மதியூகியான மந்திரி எழுந்து அரசனை வணங்கிச்‌ சொல்வான்‌: 
பேரரசே! அதோ அங்கே நிற்கும்‌ மரத்தைப்‌ பாருங்கள்‌. அதன்மேல்‌ ஒரு பறவை கூடு 
கட்டியிருக்கிறது. அந்தக்‌ கூட்டுக்குள்‌ இப்போது பறவை நுழைந்தது. இதோ பாருங்கள்‌ அந்தப்‌ 
பறவை வெளியே பறந்து போகிறது. பேரரசே! அந்தப்‌ பறவை எங்கேயிருந்து பறந்து வந்து 
கூட்டுக்குள்‌ பிரவேசித்தது? கூட்டுக்குள்‌ போனபின்‌ அது என்ன செய்தது? இப்போது எங்கே 


பறந்து போனது? இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்ல யாரால்‌ முடியும்‌? இது போல, இந்த 


மனித ஜென்மத்துக்கு எங்கேயிருந்து உயிராகிய ஆத்துமம்‌ வந்தது? அஆத்துமம்‌ சரீரமாகிற 
கூட்டுக்குள்‌ இருக்கு மட்டும்‌ அதன்‌ வேலையென்ன? இனி சரீரத்தை விட்டு ஆத்துமம்‌ எங்கே 
போகும்‌? அதற்கு என்ன கதி? ஓ மகத்துவமுள்ள அரசே! இந்தக்‌ கேள்விகளுக்கு தக்க மறுமொழி 
சொல்பவனே புத்திமான்‌. எந்த வேதம்‌ இவைகளைத்‌ திருத்தமாய்ப்‌ படிப்பிக்கின்றதோ அதுவே 
சத்திய வேதம்‌. பிறதேசத்தாரான இவர்கள்‌ போதிக்கும்‌ வேதம்‌ இவற்றைப்‌ படிப்பிப்பதால்‌ 
இதுதான்‌ சத்திய வேதமாக என்‌ புத்திக்‌ குத்‌ தோன்றுகிறதென்று சமயோஜிதமாய்ப்‌ பதில்‌ 


சொன்னான்‌. 


இராஜா முதல்‌ சகலரும்‌ இந்த நியாயத்தால்‌ மனந்திரும்பி சத்திய வேத 
கிறீஸ்தவர்களானார்கள்‌. இந்த கூரிய புத்தியுள்ள மந்திரி சொன்ன மறுமொழியில்‌ மேலான ஞானம்‌ 
அடங்கி இருக்கின்றது. நான்‌ எங்கே இருந்து வருகிறேன்‌? எதுக்காக இந்தப்‌ பூமியில்‌ நான்‌ 
இருக்கிறேன்‌? இனி நான்‌ பூமியைவிட்டு எங்கே போவேன்‌? என்ற இந்த மூன்று கேள்விகளுக்கும்‌ 
தகுந்த மறுமொழி அறிவது: அது தான்‌ அறிவு, அதுதான்‌ ஞானம்‌, அதுதான்‌ புத்தி. இந்த மூன்று 
சத்தியங்களின்‌ பேரில்‌ முதல்‌ பிரசங்கம்‌ செய்யப்‌ போகிறோம்‌. இந்த சத்தியம்‌ நல்லொழுக்கத்திற்கு 
அடிப்படை அஸ்திவார சத்திய மென்று அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ குறித்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. இனி 
மேல்‌ நீங்கள்‌ கேட்டுத்‌ தியானிக்க வேண்டிய சத்தியங்களெல்லாம்‌ இந்த முதல்‌ தியானத்திலிருக்கும்‌ 
சத்தியத்திலே ஆதாரமாய்‌ தங்கி ஊன்றி நிற்கின்றன. அடிப்படை சத்தியத்தை எவன்‌ நன்றாய்‌ 
ஆழ்ந்து யோசித்து கண்டுபிடிக்கிறானோ, அவன்‌ இனி வரும்‌ சத்தியங்‌ களையும்‌ நன்றாய்க்‌ 
கண்டுபிடிப்பான்‌. அவைகளால்‌ பெறக்‌ கூடுமான நன்மை எல்லாம்‌ பெறுவான்‌. 


நான்‌ இப்போது விவரிக்கும்‌ சத்தியத்தை நீங்கள்‌ கவனமாய்க்‌ கேட்டு, பின்‌ அதன்பேரில்‌ 
கருத்தாய்‌ யோசிப்பீர்களாகில்‌ அப்போதுதான்‌ இந்தப்‌ புத்தி உங்கள்‌ மனதில்‌ ஆழ்ந்து பதியும்‌. 


ஓ! மரியாயே! இஷ்டப்பிரசாதத்தின்‌ மாதாவே! ஞானத்தியான முயற்சிகளை அர்ச்‌. 
இஞ்ஞாசியாருக்குப்‌ படிப்பித்தது நீர்தான்‌ ஆனபடியால்‌, நீர்‌ சொல்லிக்‌ கொடுத்த புத்திகளை 
நாங்கள்‌ தியானித்து நன்றாய்க்‌ கண்டுபிடிக்கக்‌ கிருபை செய்யும்‌. எங்கள்‌ புத்திக்குப்‌ பிரகாசமும்‌, 
மனதுக்கு உறுதியும்‌ உண்டாக உமது தேவ குமாரன்‌ சேசுநாதரிடத்தில்‌ எங்களுக்காக மன்றாடும்‌ 
தாயே. 


முதல்‌ பாகம்‌ 
உலகத்தில்‌ மனிதனுடைய நோக்கம்‌ இன்னதென்று தெளிவாய்‌ நாம்‌ அறியும்படியாக இதில்‌ 
மூன்று விஷயங்களை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. ஆதிமுதலில்‌ நாம்‌ அறிய வேண்டியது: நாம்‌ 
எங்கே யிருந்து வருகிறோம்‌? அதன்பின்‌ உலகில்‌ நாம்‌ இருக்கும்‌ போது யாருக்கு 
சொந்தமானவர்கள்‌? மூன்றாவது நாம்‌ எதற்காக இங்கே இருக்கிறோம்‌? இந்த மூன்று 
கேள்விகளுக்கும்‌ மறுமொழி ஏதென்றால்‌: 


(1) நாம்‌ சர்வேசுரனிடத்திலிருந்து வருகிறோம்‌; ஆகவே சர்வேசுரனே ஆதிகாரணமானவர்‌. 


(2) நாம்‌ சர்வேசுரனுக்குச்‌ சொந்தம்‌; ஆகவே சர்வேசுரனே நமக்கு எஜமான்‌. 


(3) நாம்‌ சர்வேசுரனுக்காக இருக்கிறோம்‌; ஆகவே சர்வேசுரனே நமக்கு கடைசிக்கதி. 


சர்வேசுரனே நமக்கு ஆதியும்‌ நடுவும்‌ முடிவுமானவர்‌. அவரிடத்திலிருந்து நாம்‌ வந்து, அவருக்கு 
ஊழியம்‌ செய்து, கடைசியில்‌ அவரிடம்‌ சேர வேண்டியவர்கள்‌. சர்வேசுரனே நமக்கு 
ஆதிகாரணமான சிருஷ்டிகர்‌. அவரே நம்மை நடத்தி ஆளும்‌ ஆண்டவர்‌. அவரே நமக்கு நித்திய 


பாக்கிய சம்பாவனையாயிருப்பவர்‌. 


நாம்‌ சர்வேசுரனிடத்திலிருந்து வருகிறோம்‌. அவரே நமக்கு ஆதிகாரணமான சிருஷ்டிகர்‌ 
என்ற இந்த சத்தியத்தை யார்‌ மறுப்பார்‌? இதற்கு நூறு வருஷங்களுக்குமுன்‌ நீங்கள்‌ எங்கே 
இருந்தீர்கள்‌? "இந்த விஸ்தாரமான பூமியும்‌, வானத்தில்‌ பிரகாசிக்கும்‌ சூரிய சந்திர நட்சத்‌ 
திரங்களும்‌ அப்போது உண்டாயிருந்தன. நீங்களோ, எங்கே இருந்தீர்கள்‌? உங்களைப்‌ பற்றி 
எவனும்‌ பேசவுமில்லை, நினைக்கவுமில்லை. உங்கள்‌ ஊரும்‌ பேரும்‌ ஒருவருக்கும்‌ தெரியாது. 
உங்கள்‌ காலில்‌ மிதிபடும்‌ அந்த மண்‌ நூறு வருஷங்களுக்கு முன்னே ஓர்‌ பொருளாயிருந்தது. 
நீங்களோ, அது முதலாயில்லை. ஆ! மனிதன்‌ எவ்வளவு அற்பமான பொருள்‌! 


இப்படி நூறு வருஷங்களுக்குமுன்‌ சுத்த சூனியமாய்‌ ஒன்றுமில்லாதிருந்த நீங்கள்‌ இப்போது 
உயிர்‌ பெற்று இருக்கிறீர்கள்‌. இருக்கிறீர்களென்றால்‌, உங்கள்‌ காலில்‌ மிதிபடும்‌ அசைவற்ற அந்த 


மண்ணைப்‌ போலவோ? அல்லது உணர்வற்ற மரக்கட்டையைப்‌ போலவோ? அல்லது 
புத்தியில்லாத மிருகத்தைப்‌ போலவோ? அல்ல, அல்ல. உயிரும்‌, உணர்ச்சியும்‌, அறிவும்‌, புத்தியும்‌ 
உள்ள மனிதர்களாக நீங்கள்‌ இப்போது இருக்கிறீர்கள்‌. மனிதன்‌, இந்த விஸ்தாரமான பூமியில்‌, 
கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ ஜீவகோடி ராசிகளுக்குள்‌ மகா மேன்மை பெற்றவன்‌. அதிசய 
மனோதத்துவ இலட்சணங்‌ களோடு கூடிய வித்தியாசமும்‌ புலன்கள்‌ அமையப்பெற்ற மனிதப்‌ 
பிறவி. கண்‌ காது வாய்‌ முதலிய ஐம்புலன்களால்‌ பார்க்கவும்‌, கேட்கவும்‌, பேசவும்‌ சக்தியுள்ளவன்‌. 
பொருட்களின்‌ இயல்பும்‌ குணமும்‌ ஒன்றுக்கொன்றுள்ள சம்பந்தமும்‌ பகுத்தறியும்‌ புத்தியையும்‌, 
நுண்ணறிவையும்‌, வேண்டும்‌ வேண்டாம்‌ என்று தன்‌ இஷ்டப்படி நடக்க சக்திவாய்ந்த 
மனச்சுதந்திரத்தையும்‌ இயற்கையாகப்‌ பெற்றவன்‌ 


இவ்வித சிறந்த மனோதத்துவ இலட்சணங்களால்‌ அலங்காரம்‌ பெற்று, உலகத்தில்‌ வாழும்‌ 
சகல ஜீவகோடிகளுக்கெல்லாம்‌ அதிபதியாய்‌ நிமிர்ந்த முகத்தோடும்‌, இராஜ கெளரவ 
மேன்மையோடும்‌ நடந்து சுதந்திரமாய்த்‌ திரியும்‌ மனிதனாகிற நீ எங்கேயிருந்து இவ்வித 
இலட்சணங்களை அலங்கார அணியாய்ப்‌ பூண்டு வந்தாய்‌? தற்செயலாய்‌ காட்டில்‌ புல்‌ 
முளைப்பதுபோல்‌ நீயும்‌ முளைத்துத்‌ தோன்றினாயோ? அல்ல. தற்செயல்‌ என்பது அர்த்த சாரமற்ற 
வார்த்தை. ஒரு புல்லும்‌ தானே வித்தின்றி முளையாது. வித்தில்லா நடைமுறை மேலுமில்லை 
கீழுமில்லை என்பது சாஸ்திரிய சத்திய வாக்கியம்‌. உன்‌ தாய்‌ தந்தை உன்னை மனிதனாய்‌ 
சிருஷ்டித்தார்களோ? சிருஷ்டிக்கும்‌ தொழில்‌ சர்வேசுரனைச்‌ சார்ந்தது; மனிதனால்‌ எதையும்‌ 
சிருஷ்டிக்க இயலாது. உருவமற்ற ஆத்துமத்தை தாய்‌ தகப்பன்‌ உனக்குக்‌ கொடுக்கவில்லை. அல்லது 
நீயே உன்னை உருவாக்கி உலகில்‌ வந்தாயோ? ஒன்றுமில்லாமையாயிருந்த நீ, எப்படி உன்னை 
உருவாக்க முடியும்‌? ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றும்‌ உண்டாகாது என்பதும்‌ சத்திய வாக்கியம்‌. 


இவ்விதம்‌ தற்செயலாய்‌ நீ வராமலும்‌, தாய்‌ தந்தையால்‌ மனிதனாகாமலும்‌, நீயே உன்னை 
உருவாக்கக்‌ கூடாமலுமிருக்க, எப்படி நீ உலகத்தில்‌ வந்திருக்கிறாய்‌? இதற்கு ஒரே ஒரு 
மறுமொழிதான்‌ உண்டு. சர்வேசுரனே உனக்கு ஆதி துவக்கமானவர்‌. அவரே உன்னை மனிதனாய்‌ 
உருவாக்கி சிருஷ்டித்து உலகத்திலே அனுப்பினவர்‌. சர்வேசுரன்‌ ஒருவரே உனக்கும்‌ உலகத்திலுள்ள 
சகல ஜீவப்‌ பிராணிகளுக்கும்‌ ஆதிகாரணம்‌. சர்வேசுரன்‌ அல்லாத சகலமும்‌ 
சர்வேசுரனிடத்திலிருந்து வருகின்றன. சர்வேசுரன்‌ ஒருவர்‌ மாத்திரம்‌ தம்மில்‌ தாமாயிருப்பவர்‌. 


இந்த அடிப்படை சத்தியத்தை மறுப்பது அபத்தத்திலும்‌ அபத்தம்‌. நான்‌ சர்வேசுரனிடமிருந்து 
வருகிறதில்லையென்றும்‌, சர்வேசுரனே இல்லையென்றும்‌ சொல்லுவது முதிர்ந்த பைத்தியம்‌. 
புத்தியில்லா பேதைதான்‌ சர்வேசுரன்‌ இல்லையென்று தன்‌ மனசுக்குள்‌ சொல்வான்‌ என்ற வேத 
வாக்கியம்‌ சொல்கிறது. (சங்‌.53:1) 


ஆண்டவரே! நீர்தான்‌ என்னைச்‌ சிருஷ்டித்த சர்வேசுரனென்று நான்‌ மனப்பூர்வமாய்‌ 
அங்கீகரிக்கிறேன்‌. ஒன்றுமில்லாமையினின்று என்னை உருவாக்கி மனிதனாய்ச்‌ செய்தவர்‌ நீர்தான்‌. 
உமக்கு நித்திய ஸ்துதியும்‌ நன்றியறிந்த ஸ்தோத்திரமும்‌ உண்டாவதாக. 


சர்வேசுரனே உன்னை உண்டாக்கி உலகத்தில்‌ வைத்தாரென்று இப்போது நீ 
கண்டுபிடித்திருக்கிறாய்‌. அவர்‌ உன்னை சிருஷ்டித்தது தொடர்பான பல விஷயங்களை சற்று 
ஆராய்ந்து பார்‌. சர்வேசுரன்‌ உன்னை மனிதனாய்‌ சிருஷ்டிக்க என்ன காரணம்‌? நீ சர்வேசுரனுக்குத்‌ 
தேவையோ? சிருஷ்டி யாதொன்றும்‌ இல்லாவிடில்‌ சர்வேசுர னுடைய பாக்கியானந்தத்துக்கு ஏதும்‌ 
குறை வருமோ? சர்வேசுரன்‌ சர்வேசுரனாயிருக்க மாட்டாரோ? ஓ! அற்ப மனிதா, கேள்‌. அளவற்ற 
ஞான சுரூபியாய்‌, அளவில்லா வல்லமையுள்ள கர்த்தாவாய்‌, சகல பாக்கிய நன்மை யாவும்‌ 
சம்பூரணமாய்த்‌ தம்மில்‌ உள்ளவராய்‌, தொடக்கமும்‌ முடிவுமின்றி நித்தியம்‌ தம்மில்‌ தாமாயிருக்கும்‌ 
சர்வலோக ஆண்டவருக்கு, நீயும்‌ நானும்‌, இவனும்‌ எவனும்‌, எந்தப்‌ பிராணியும்‌, சற்றும்‌ 
அவசியமே இல்லை. உலகங்களெல்லாம்‌ இருந்‌ தாலும்‌, கெட்டாலும்‌, அழிந்தாலும்‌, வாழ்ந்தாலும்‌, 
சர்வேசுரனுக்கு இயல்பாயுள்ள பாக்கிய ஆனந்தத்தில்‌ ஓர்‌ அணுவளவும்‌ குறைவிராது. 


இவ்வித மகத்துவ பாக்கிய சம்பூரணரான சர்வேசுரன்‌ உன்னைச்‌ சிருஷ்டித்ததற்குக்‌ காரணம்‌, 
அவருடைய அணைகடந்த சிநேகமே அன்றி வேறொன்றுமில்லை. சகோதரனே! நாம்‌ சொல்வதைக்‌ 
கவனித்துக்‌ கேள்‌. நீ ஒன்றுமில்லாதபோதே, உன்னைப்‌ பற்றி யாரும்‌ நினையாத போதே, 


சர்வேசுரன்‌ உன்னை நினைத்து உன்னைச்‌ சிநேகித்தார்‌. இந்த சிநேகம்‌ நித்தியமான சிநேகம்‌. 
நித்தியமான சிநேகத்தோடு உன்னைச்‌ சிநேகித்து, நித்தியமான பாக்கியம்‌ உனக்குக்‌ கொடுக்கும்படி, 
தாம்‌ தமது சர்வ வல்லமையால்‌ உண்டாக்கக்‌ கூடிய கோடானுகோடி மனுஷர்களிலிருந்து உன்னை 
விசேஷ அன்பால்‌ தெரிந்து, தகுந்த காலத்தில்‌ உன்னைச்‌ சிருஷ்டித்து உலகில்‌ வைத்தார்‌. இவ்வளவு 
அன்பு உனக்குக்‌ காட்டும்படி சர்வேசுரனுக்கு என்ன கடனிருந்தது? கடன்‌ என்பது ஒன்றுமில்லை. 
இவ்வளவு சிநேகம்‌ உனக்கு அவர்‌ காட்ட சிநேகமே காரணமாயிருந்தது. 


இன்னும்‌ கேள்‌. உன்னைச்‌ சிருஷ்டிக்க சித்தமான சர்வேசுரன்‌ உன்னை மிருகமாய்‌ 
சிருஷ்டிக்கவில்லை. நொண்டியாய்‌, முடமாய்‌, ஊமையாய்‌, செவிடனாய்‌, அங்கவீனனாய்ச்‌ 
சிருஷ்டியாமல்‌, அவயவங்கள்‌ பூரணமாய்‌ அமையப்பெற்ற தேகமுள்ளவனாய்‌ உன்னைச்‌ 
சிருஷ்டித்தார்‌. உன்னை மனிதனாய்‌ உண்டாக்கிய பின்னும்‌, நீ அஞ்ஞானியாகவோ 
துலுக்கனாகவோ, பதிதனாகவோ இருக்கும்படி விட்டிருக்கலாம்‌. அப்படி ஒன்றும்‌ செய்யாமல்‌ நீ 
சத்திய வேதத்தில்‌ கத்தோலிக்கு திருச்சபையில்‌ கிறீஸ்துவனாய்ப்‌ பிறக்கும்படி செய்தது 
கொஞ்சமான நன்மையோ? 


இது மாத்திரமோ சர்வேசுரன்‌ உன்னைச்‌ சிருஷ்டித்த சிநேகத்தின்‌ அற்புத இலட்சணம்‌? 
உன்னை ஒருமுறை மனிதனாய்ச்‌ சிருஷ்டித்தது போதாதென்று தமது சிருஷ்டிப்பின்‌ அலுவலை 
கணத்துக்குக்‌ கணம்‌, எந்த நிமிஷத்திலும்‌ புதுப்பித்து, தமது தேவ பராமரிப்பின்‌ செயலால்‌ உன்னைக்‌ 
காப்பாற்றி வருகிறார்‌. உன்னை முதல்முறை சிருஷ்டிக்கும்போது எவ்விதம்‌ தமது சர்வ 
வல்லமையின்‌ செயலைப்‌ பிரயோகித்தாரோ, அவ்விதமே நீ உயிரோடிருக்கும்‌ ஒவ்வொரு 
நிமிஷத்திலும்‌ அதே சர்வ வல்லமையைப்‌ பிரயோகித்து, நீ ஒன்று மில்லாமையாய்ப்‌ போகாதபடி 
உன்னைத்‌ தமது கையில்‌ காப்பாற்றி வருகிறார்‌. அதோ! உயர இருந்து கட்டித்‌ தொங்கும்‌ அந்தப்‌ 
பளிங்கு விளக்கைப்‌ பார்‌. அது கீழே விழுந்து உடைந்து நொறுங்கிப்‌ போகாதபடி அதைத்‌ தாங்கும்‌ 
கம்பி எப்போதும்‌ எந்த நிமிஷத்திலும்‌ அவசியம்‌. விளக்கை முதல்முறை உயரத்‌ தூக்கித்‌ தொங்கப்‌ 
போடும்போது கம்பி அவசியமாயிருந்ததுபோல்‌ எந்தக்‌ கணத்திலும்‌ அது விளக்குக்கு அவசியம்‌. 
கம்பி அறுந்தால்‌ விளக்கும்‌ விழுந்து உடையும்‌. அது போலவே சர்வேசுரனால்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
மனிதன்‌ விழுந்து கெட்டழியாதபடி சர்வேசுரனுடைய விசேஷ பராமரிப்பு எந்த நிமிஷத்திலும்‌ 
அவனுக்குத்‌ தேவை. 


சகோதரரே! நாம்‌ இங்கே விவரித்துக்‌ காட்டிய சத்தியம்‌ உங்கள்‌ மனதில்‌ பதிந்ததோ? இது 
உண்மைதான்‌ என்று நீங்கள்‌ அங்கீகரிக்கிறீர்களோ? நல்லது. இப்போது சர்வ மகத்துவ சர்வேசுரன்‌ 
சமுகமுன்‌ சாஷ்டாங்கமாக விழுந்து சொல்லுங்கள்‌: சுவாமி! நான்‌ ஒன்றுமில்லாமை, இதுதான்‌ என்‌ 
சுய அந்தஸ்து. தூசியிலும்‌ நான்‌ தாழ்ந்தவன்‌. தேவரீர்‌ என்னை ஓர்‌ பொருளாக மதித்து, உமது 
கையால்‌ என்னைப்‌ புத்தியுள்ள மனிதனாய்ச்‌ சிருஷ்டித்தீர்‌. சிருஷ்டித்தபின்‌ என்னை இதுமட்டும்‌ 
காப்பாற்றி வத இந்த நன்மைக்கெல்லாம்‌ தேவரீருடைய சிநேகமே காரணம்‌. உமக்கு நான்‌ 
நன்றியறிந்திருக்கிறேன்‌. உம்மை நான்‌ என்‌ சிருஷ்டிகராக அங்கீகரித்து சாஷ்டாங்கமாக விழுந்து 
உம்மை ஆராதிக்கிறேன்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


நாம்‌ எல்லாரும்‌ சர்வேசுரனுடைய கையிலிருந்து வருகிறோம்‌. ஆகவே அவரே நமக்கு 

ஆதிகாரணமானவரென்று முதல்‌ பாகத்தில்‌ விரிவாய்‌ காண்பித்தோம்‌. இப்போது நாம்‌ 

சர்வேசுரனுக்குச்‌ சொந்தமான வர்கள்‌; ஆனதால்‌ அவரே நமக்கு எஜமான்‌ என்று விவரிக்கப்‌ 
போகிறோம்‌. கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


நாம்‌ சர்வேசுரனிடமிருந்து வருவது சத்தியமானால்‌ அவருக்கு நாம்‌ சொந்தமாயிருக்கிறோம்‌ 
என்பதும்‌ சத்தியம்‌. பட்டப்பகல்‌ போல்‌ தெளிவான இந்த சத்தியத்தை நியாயமான சாட்சியங்களால்‌ 
ஒப்புவிப்பதும்‌ அவசியமோ? தேசத்துக்கெல்லாம்‌ அதிபதியாகிய இராஜாவுக்கு, அந்நாட்டின்‌ 
குடிகள்‌ எல்லாரும்‌ பணியவேண்டும்‌ அல்லவா? எஜமானனுக்கு ஊழியம்‌ செய்யும்படி 
அமர்ந்திருக்கும்‌ ஊழியர்கள்‌ எஜமான்‌ சொற்படி நடப்பது முறை. அல்லது, பிள்ளைகள்‌ தங்களைப்‌ 
பெற்று வளர்க்கும்‌ தகப்பன்‌ சொற்கேட்டு வணங்கி நடப்பது பிள்ளைகளின்‌ கடமை அல்லவா? 
தச்சன்‌ மரத்தை விலைக்கு வாங்கி பலகையாய்‌ அறுத்து தன்‌ கையால்‌ ஓர்‌ பெட்டி செய்தால்‌ அந்தப்‌ 
பெட்டிக்குத்‌ தச்சன்‌ அல்லோ சொந்தக்காரன்‌? குயவன்‌ மண்ணால்‌ பானை வனைந்து செய்து 
முடித்தால்‌ அந்தப்‌ பானை குயவனுக்கன்றி வேறு யாருக்குச்‌ சொந்தம்‌? 


அப்படியானால்‌ சர்வேசுரன்‌ தமது கையால்‌ உன்னை உருவாக்கி சிருஷ்டித்து, உனக்குள்ள 
யாவற்றையும்‌ தாமே கொடுத்து உன்னை உலகத்தில்‌ வைத்தவராதலால்‌ நீ அவருக்கு முழுவதும்‌ 
சொந்த மானவன்‌. அவரே உனக்கு ஒரே எஜமான்‌. அரசனுக்கு அவன்‌ குடிமக்களும்‌ எஜமானனுக்கு 
அவன்‌ ஊழியனும்‌, தகப்பனுக்கு அவன்‌ பிள்ளையும்‌ சொந்தமாயிருப்பதைவிட, உன்னைச்‌ 
சிருஷ்டித்துக்‌ காப்பாற்றி வரும்‌ சர்வேசுரனுக்கு நீ அதிக சொந்தமானவன்‌. சர்வேசுரனுக்கு உன்‌ 
பேரில்‌ உள்ள சுதந்திர உரிமை மற்றெவருக்கு முள்ள சுதந்தர உரிமையை விட உயர்ந்ததும்‌, 
உறுதியுள்ளதுமானது. கேள்‌, சர்வேசுரனுக்குச்‌ சொந்தமில்லாதது ஏதாவது உன்னிடமிருக்‌ கிறதா? 
சர்வேசுரனிடமிருந்து நீ பெறாத ஓர்‌ அணுவளவு பொருள்‌ முதலாய்‌ உன்னிடம்‌ நீ காட்டுவாயா? 
சர்வேசுரன்‌ உனக்குத்‌ தந்தவை களை எல்லாம்‌ திரும்பவும்‌ அவர்‌ எடுத்துக்‌ கொள்வாரானால்‌ 
உன்னிடம்‌ ஏது மீதியாயிருக்கும்‌? உன்‌ புத்தியை அவர்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌, நீ மிருகமாவாய்‌. 
உன்‌ உயிரை எடுத்தால்‌ நீ மண்‌ ணாவாய்‌. அந்த மண்ணையும்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌ நீ ஒன்று 
மில்லாமை ஆவாய்‌. ஆனதால்‌ நம்மிடம்‌ இருப்பதெல்லாம்‌ சர்வேசுரனே நமக்குக்‌ கொடுத்தார்‌. 
அவருக்கே நாம்‌ சொந்த மானவர்கள்‌. அவரே நமக்கு எஜமான்‌. நமது பேரில்‌ அவருக்குப்‌ பூரண 
உரிமையுண்டு. 


இந்தப்‌ பூரண சுதந்தர உரிமையின்‌ பல அடையாளங்களை உங்க ளுக்கு எடுத்துக்‌ 
காட்டுவோம்‌. இன்னும்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. யாதொரு பொருள்‌ எவனுக்குச்‌ சொந்தமோ 
அவனுக்கு அதன்பேரில்‌ சுதந்தர உரிமை உண்டென்பது சத்தியம்‌. இந்தச்‌ சுதந்தரம்‌ சொத்தின்‌ 
இயல்புக்குத்‌ தகுந்ததுபோலவே குறைவாயும்‌ நிறைவாயும்‌ பூரணமாயும்‌ இருக்கலாம்‌. 
சர்வேசுரனுக்கு நமது மட்டிலுள்ள சுதந்தரமோ, இயல்பிலே அவசியமான சுதந்தரம்‌. அதெப்படி 
யெனில்‌: ஒன்றுமில்லாமையினின்று நம்மை உண்டாக்கவும்‌ அல்லது உண்டாக்காதிருக்கவும்‌ 
சுதந்தரமுள்ள சர்வேசுரன்‌, நம்மை ஒருமுறை உண்டாக்கியபின்‌, சிருஷ்டியின்‌ பேரில்‌ 
சிருஷ்டிகருக்கு அவசிய மான சுதந்தர உரிமை ஏற்படுகின்றது. அந்த உரிமையை எவ்வகையாலும்‌ 
குறைக்கவும்‌ நீக்கவும்‌ சர்வேசுரனாலும்‌ முடியாது. சர்வேசுரன்‌ சர்வேசுரனாயிருக்கும்‌ வரை அவர்‌ 
நமக்கு ஆண்டவரும்‌ எஜமானனுமாயிருப்பது அவசியம்‌. 


அன்றியும்‌ சர்வேசுரனுக்குள்ள இந்தச்‌ சுதந்தரம்‌ மற்ற எந்த வகை சுதந்தரத்துக்கும்‌ மேலானதும்‌ 
பூரணம்‌ பெற்றதுமான சுதந்தரம்‌. உலகத்தில்‌ மனிதருக்குள்‌ ஒருவர்‌ மேல்‌ ஒருவருக்கு 
இருக்கக்கூடிய உரிமை எல்லாம்‌ சர்வேசுரனிடத்தில்‌ பூரணமாய்‌ ஓர்‌ குறைவுமின்றி இருக்கின்றது. 
தாய்‌ தகப்பன்‌ எஜமான்‌ முதலியவர்களுக்கு நாம்‌ சொந்தமாகு முன்‌, சர்வேசுரனுக்குச்‌ சொந்தம்‌. 
மனிதருக்குள்ள சொந்தம்‌ சுதந்தர உரிமை எல்லாம்‌, சகலத்துக்கும்‌ ஆதிகாரணரான 
சர்வேசுரனிடமிருந்தே வருகின்றது. அவர்‌ எவ்வளவான சுதந்தர உரிமை மனிதருக்குக்‌ 
கொடுப்பாரோ, அவ்வளவுதான்‌ அவர்களுக்கும்‌ உண்டு. ஆனதால்‌ தாயும்‌ தகப்பனும்‌, சுற்றத்தார்‌, 
சிநேகிதர்‌, எவரும்‌ சர்வேசுரனுக்கு நமது பேரிலுள்ள சுதந்தர உரிமையைத்‌ தடுக்க முடியாது, 
குறைக்க முடியாது, நீக்க முடியாது. 

இப்படி இயல்டாயிருக்கும்‌ சுதந்தரம்‌ சர்வேசுரனுக்கு நித்தியமா யிருக்கும்‌ சுதந்தரம்‌. ஒரு 
தடவை இது நம்மோடு துவக்கினபின்‌, நாம்‌ உயிரோடிருக்கும்‌ வரை சற்றும்‌ மாறாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌. மரணம்‌, மற்றெதற்கும்‌ ஓர்‌ முடிவு உண்டாக்குமானாலும்‌, சர்வேசுரனுக்கு நமது 
பேரிலிருக்கும்‌ சுதந்தர உரிமைக்கு ஒரு முடிவும்‌ கட்டாது. 

அன்றியும்‌ இந்தப்‌ பரிபூரணமான  சுதந்தரத்தின்‌ ஆளுகைக்குத்‌ தப்பித்துக்‌ 
கொள்ளலாமென்றாலோ, அதுவும்‌ எவனாலும்‌ முடியாது. உனக்கு இஷ்டமோ இல்லையோ, நீ 
அதற்கு உட்பட்டவன்‌. உலகில்‌ நீ உயிரோடிருக்கும்‌ காலத்தில்‌ அவருடைய சிநேகத்தின்‌ 
ஆளுகைக்குள்‌ அமைந்து இருக்க மனமுண்டானால்‌ இருக்கலாம்‌. பாக்கியமாய்‌ சுகம்‌ பெற்று 
வாழ்வாய்‌. அப்படி இல்லையோ, சர்வேசுரனுடைய நீதி கோபத்தின்‌ அரசாட்சியில்‌ அடிமையாய்க்‌ 
கீழ்ப்பட்டு அவர்‌ விதிக்கும்‌ நித்திய தண்டனைக்கு ஆளாய்க்‌ கிடப்பாய்‌. 


மனிதனுக்குள்ள இந்த நிலையைக்‌ கவனித்து யோசித்தால்‌, எவன்‌ ஆங்காரம்‌ பொங்கி, 
தன்னைப்‌ பெரிதாய்‌ எண்ணி, தலையை உயர்த்தி, ஆட்டி அசைத்து நடப்பான்‌? ஆ! அற்ப மனிதா! 
சர்வேசுரனால்‌ உருவான உருவே! நீயா சர்வேசுரனை எதிர்த்து விரோதிக்கத்‌ துணிகிறாய்‌? சர்வ 
வல்லப சர்வேசுரனை எதிர்க்க யார்‌ தகுதியுள்ளவன்‌? சர்வேசுரன்‌ கையில்‌ தங்கி இருந்து கொண்டே 
அவரை விரோதிப்பது வெகு ஆபத்தான காரியம்‌ என்பது உனக்குத்‌ தெரியாதா? ஆண்டவரே! நீரே 


என்‌ சிருஷ்டிகர்‌, நீரே என்‌ எஜமான்‌, நான்‌ உமக்கு அடிமை. உமக்குத்‌ தொண்டு செய்வது என்‌ 
தொழில்‌. அதுவே என்‌ கடமை. உமக்குத்தான்‌ மகிமையும்‌ பெருமையும்‌ பலமும்‌ செல்லும்‌. சகல 
சிருஷ்டிகளாலும்‌ ஆராதித்து ஸ்துதிக்க பாத்திரம்‌ உள்ளவர்‌ நீர்தான்‌. உமக்கு என்றும்‌ நித்திய 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக! 


மூன்றாம்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ நமது சிருஷ்டிகர்‌ என்றும்‌, எஜமான்‌ என்றும்‌ இதுவரை விவரித்தோம்‌. இனி அவர்‌ 
நமது கடைசிக்‌ கதியென்பதை எடுத்துக்‌ காட்டப்போகிறோம்‌. புத்தியுள்ள எந்த ஜீவப்‌ பிராணியும்‌, 
எதைச்‌ செய்தாலும்‌, அதற்கு ஓர்‌ கருத்து, காரணம்‌, நிமித்தம்‌, நோக்கம்‌ அல்லது கதி இருக்க 
வேண்டும்‌. குடியானவன்‌ வயலை உழுகிறான்‌. உழுவதில்‌ அவன்‌ கருத்தென்ன? பயிர்‌ விளைவு 
உண்டாக்குவது. வர்த்தகன்‌ வியாபாரம்‌ செய்கிறான்‌. எதின்‌ நிமித்தம்‌? வியாபாரத்தில்‌ அவன்‌ 
தேடும்‌ கதி என்ன? இலாபம்‌ சம்பாதிக்க. அப்படியே அளவற்ற ஞானமுள்ள சர்வேசுரன்‌ மனிதனை 
உண்டாக்கும்போது, ஓர்‌ காரணத்தை உத்தேசித்து, அவனை அந்தக்‌ கதிக்காக சிருஷ்டித்‌ தார்‌. 
சர்வேசுரன்‌ அளவில்லா உத்தமர்‌; ஆனதால்‌ தாம்‌ செய்யும்‌ சகல கிரியைக்கும்‌ தமது உத்தம 
மகிமையையே காரணமாக வைத்து சகலத்தையும்‌ தமது மகிமைக்காக சிருஷ்டிக்கிறார்‌. ஆதலால்‌ 
மனிதனையும்‌ சர்வேசுரன்‌ தமது மகிமைக்காகவே சிருஷ்டித்து உலகில்‌ வைத்திருக்கிறார்‌. 
(இசை.43:21) 


சர்வேசுரனுடைய மகிமைக்காக நாம்‌ இருக்கிறோமென்றால்‌, நாம்‌ சர்வேசுரனை அறிந்து 
ஸ்துதித்து, அவரை வணங்கி நேசித்து, அவருக்கு ஊழியஞ்‌ செய்யும்படியாய்‌ இருக்கிறோமென்று 
அர்த்த மாகும்‌. இதுவே மனிதன்‌ கதி. இதற்காகவே நாம்‌ உலகத்தில்‌ மனிதராயிருக்கிறோம்‌. 


சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ செய்வது நமது முக்கிய தொழில்‌. ஆனால்‌ ஊழியஞ்‌ செய்யும்படி 
முதலில்‌ நாம்‌ அவரை அறிய வேண்டும்‌. நமது ஊழியம்‌ அவருக்குப்‌ பிரியமாயிருக்க அவரைச்‌ 
சிநேகிக்க வேண்டும்‌. அறிவோடும்‌, சிநேகத்தோடும்‌ செய்யும்‌ ஊழியமே சிறந்த ஊழியம்‌. 


இந்த ஊழியம்‌ செய்வது மனிதனுடைய முதல்‌ கடமை. இதற்காகவே சர்வேசுரன்‌ நம்மை 
மனிதர்களாய்‌ சிருஷ்டித்தார்‌. இந்த ஊழியத்தை நாம்‌ சரியாய்ச்‌ செய்ய, சர்வேசுரன்‌ நமக்குப்‌ புத்தி, 
மனது சரீர அவயவங்கள்‌ எல்லாம்‌ துணைக்கருவிகளாகக்‌ கொடுத்‌ திருக்கிறார்‌. ஆகையால்‌ 
புத்தியுள்ள மனிதன்‌ சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்யாதிருப்பது எதற்கு ஒப்பாகும்‌ என்றால்‌: 
மரங்கள்‌, இலை, பூ, காய்கனி கொடாமல்‌ வெறுமனே கட்டையாய்‌ நிற்பதற்‌ கும்‌, சரீரம்‌ 
அசைவின்றிக்‌ கிடப்பதற்கும்‌ சமானமாகும்‌. அன்றியும்‌ சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ செய்வது 
மனிதனுக்கு நிகரற்ற பெருமை. ஏனென்றால்‌ சர்வேசுரன்‌ இராஜாக்களுக்கு இராஜா (1 திமோ.6:15), 
அதி உன்னத தேவன்‌, சர்வ வல்லமை அவருக்கு இயல்பு. இவ்வித மகத்துவ பெருமையுள்ள 
ஆண்டவருக்கு ஊழியம்‌ செய்வது, இராஜாக்களைப்‌ போல அரசாளுவதற்குச்‌ சமானம்‌ என்று வேத 
அறிஞர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 


சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்வது மனிதனுக்குப்‌ பெருமை மாத்திரமல்ல. அதுவே அவனுக்கு 
உண்மையான பாக்கியம்‌, பூரண திருப்தி, கலப்பில்லா சந்தோஷம்‌. சர்வேசுரனுடைய மகிமையும்‌, 
நமது ஊழியமும்‌ இணை பிரியாமல்‌ சேர்ந்திருப்பதால்‌, அவருக்கு நாம்‌ ஊழியம்‌ செய்யும்போது, 
அவர்‌ மகிமையை நாம்‌ தேடுகிறோம்‌. சர்வேசுரனும்‌ நமக்கு வெகுமதியாக பாக்கியானந்தம்‌ இந்த 
உலகத்திலும்‌ மறு உலகத்திலும்‌ கொடுக்கிறார்‌. 


உலக அரசர்கள்‌ தங்களுக்கு ஊழியம்‌ செய்கிறவர்களை, கடைசி காலத்தில்‌ சில சமயம்‌ மறந்து 
போவார்கள்‌, அல்லது அவர்கள்‌ செய்த ஊழியத்துக்குத்‌ தக்க வெகுமதி கொடுக்க 
இயலாதவர்களாயிருப்‌ பார்கள்‌. அப்படியே ஊல்ஸி (நிலியிவிஈதி) என்ற மந்திரி ஒருவர்‌ 
ஆங்கிலேய அரசனுக்கு வெகு வருஷம்‌ பிரமாணிக்கமாய்‌ ஊழியஞ்‌ செய்தாலும்‌, கடைசியில்‌ 
நன்றியில்லாத அரசன்‌ அவரைக்‌ கைவிட்டு பரதேசியாக்கி அவர்‌ சொத்துக்களைப்‌ பறிமுதல்‌ 
செய்தான்‌. மந்திரி, கொடுங்கோலன்‌ செய்த நன்றியில்லாச்‌ செய்கையை சாகும்‌ தருணத்தில்‌ 
நினைத்து கண்ணீர்‌ விட்டு: ஐயோ! இதென்ன காலக்கொடுமை! நான்‌ என்‌ இராஜாவுக்கு ஊழியம்‌ 
செய்வதில்‌ காண்பித்த அக்கறையில்‌ பாதி மாத்திரம்‌ என்‌ சர்வேசுரன்‌ ஊழியத்‌ தில்‌ 
காண்பித்திருந்தால்‌, அவர்‌ என்னை இந்த வயோதிக காலத்தில்‌, நரைதிரை விழுந்து கஷ்டப்படும்‌ 
காலத்தில்‌, இப்படிக்‌ கைவிட்‌ டிருக்க மாட்டாரே! என்று இவ்விதமாய்‌ அழுது புலம்பினார்‌. 


சகோதரரே! இப்படி அழும்‌ காலம்‌ வருமுன்னே, சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்யத்‌ 
துவங்குங்கள்‌. இதுவே உங்கள்‌ வாழ்நாட்களின்‌ முக்கிய வேலையாய்‌ இருக்கக்கடவது. 


ஓ! ஆண்டவரே! என்‌ சர்வேசுரா! இதுவரை கண்ணில்லாக்‌ குருடன்போல்‌ உம்மை 
அறியாமலும்‌ உம்மைத்‌ தேடி வராமலும்‌ அலைந்து திரிந்தேன்‌. உமக்கு ஊழியம்‌ செய்வதை மறந்து 
போய்‌ கீழ்த்தரமான சுபாவமுள்ள எஜமான்களை அண்டி அவர்களுக்கு அடிமைபோல்‌ தொண்டு 
செய்தேன்‌. இனிமேல்‌ அப்படிச்‌ செய்ய மாட்டேன்‌. சுவாமி, தேவரீர்தான்‌ என்‌ ஆண்டவர்‌, எனக்கு 
எஜமான்‌. உமக்கு ஊழியம்‌ செய்வதே இனி எனக்கு மகிமையாகவும்‌, சந்தோஷ மாகவும்‌, 
பாக்கியமாகவுமிருக்கும்‌. என்‌ உயிர்‌ பிரியுமட்டும்‌, உமக்கு நான்‌ பிரமாணிக்கமாய்‌ ஊழியஞ்‌ 
செய்யும்படி எனக்கு உமது வரப்பிரசாதத்தின்‌ உதவியைத்‌ தருவீராக. ஆமென்‌ சேசு. 


முதல்‌ நாள்‌ 
தியானம்‌ 2: சிருஷ்டிகளின்‌ கதி - அதாவது சிருஷ்டிகளிருப்பதின்‌ காரணம்‌ 


யாதோர்‌ எஜமான்‌ தன்‌ தோட்டத்தில்‌ வேலை செய்யும்படி வேலையாளை அமர்த்தினால்‌ 
அவன்‌ வேலை செய்வதற்கு தேவை யான ஆயுதங்களும்‌ தளவாட சாமான்களும்‌ எஜமான்‌ 
கொடுப்பான்‌. தோட்டக்காரனும்‌ தன்‌ எஜமான்‌ கருத்துப்போல்‌ ஆயுதங்களைப்‌ பிரயோகித்து 
எஜமானுக்காக வேலை செய்வது அவன்‌ கடமை. அப்படியே சர்வேசுரன்‌ மனிதர்களைச்‌ 
சிருஷ்டித்து அவர்கள்‌ தமக்கு ஊழியம்‌ செய்யும்படியாக இந்த உலகில்‌ அவர்களை வைத்திருக்கும்‌ 
இந்த முதன்மையான அடிப்படை சத்தியத்தின்பேரில்‌ தியானம்‌ 1 காலையில்‌ செய்தோம்‌. அதிலே, 
நாம்‌ எல்லாரும்‌ சர்வேசுரனிடமிருந்து வருகிறோமென்றும்‌, சர்வேசுரனே நமக்கு எஜமான்‌ என்றும்‌, 
சர்வேசுரனுக்காகவே நாமிருக்கிறோமென்றும்‌ விவரித்ததைக்‌ கேட்டீர்கள்‌. 


சர்வேசுரன்‌ தமக்கு ஊழியஞ்‌ செய்ய மனிதனைச்‌ சிருஷ்டித்த பின்பு, இந்த ஊழியத்துக்கு 
உதவியான பல சிருஷ்டிகளையும்‌ உண்டாக்கி உலகத்தில்‌ வைத்திருக்கிறார்‌. இதற்காகவே 
பலவகையான சிருஷ்டிகளை, நாம்‌ வான மண்டலத்திலும்‌ இந்தப்‌ பூமியிலும்‌ பார்க்கிறோம்‌. சூரிய 
சந்திர நட்சத்திரங்களும்‌, புல்‌, பூண்டு, செடி, மரம்‌, மிருக ஜாதிகள்‌ முதலிய உயிருள்ளதும்‌ 
உயிரற்றதுமானவைகளும்‌, பொன்மணி, திரவியம்‌, பெருமை,மகிமை, பெயர்‌, கீர்த்தி, வியாதி, 
துன்பம்‌, செல்வம்‌, வறுமை முதலிய சகல வகை பொருட்களும்‌, நிலைமைகளும்‌, சம்பவங்களும்‌, 
எல்லாம்‌ சிருஷ்டிகள்‌ என்ற பொது மொழியில்‌ அடங்கியுள்ளன. இவைகள்‌ எல்லாம்‌ எங்கேயிருந்து 
வருகின்றன, இவைகளுக்கு யார்‌ எஜமான்‌, எதற்காக இவைகள்‌ இருக்கின்றன என்று முன்‌ 
மனிதனைப்‌ பற்றிக்‌ கேட்ட இம்மூன்று கேள்வி களையும்‌ சிருஷ்டிகளைப்பற்றி, அவைகளின்‌ கதி 
இன்னதென்றறிய கேட்கப்‌ போகிறோம்‌. கேட்டால்‌ மறு மொழி முன்போலவே சிருஷ்டிகள்‌ எல்லாம்‌ 
சர்வேசுரனிடமிருந்து வருகின்றனவென்றும்‌, சர்வேசுரனே இவைகளுக்கு எஜமான்‌ என்றும்‌, 
சர்வேசுரனுக்காகவே இவை இருக்‌ கின்றனவென்றும்‌ அறிவோம்‌. சிருஷ்டிகளிருக்கும்‌ காரணத்தை 
அறிந்தால்‌ அவைகளைத்‌ தகுந்த வகையில்‌ நாம்‌ பிரயோகிக்கலாம்‌. இதை அறியாததினால்‌ 
அல்லவா அநேகம்‌ பேர்‌ சிருஷ்டிகளைக்‌ ஒழுங்கீனமாக பயன்படுத்தி, மோசம்போய்க்‌ 
கெட்டழிகிறார்கள்‌. நாம்‌ இங்கே விவரிக்கப்போகும்‌ சத்தியம்‌ அடிப்படை சத்தியத்தைச்‌ சேர்ந்தது. 
இதை நீங்கள்‌ நன்றாய்க்‌ கண்டுபிடிக்கும்படி இஷ்டப்‌ பிரசாதத்தின்‌ மாதாவாகிற தேவதாய்‌ கிருபை 


செய்வார்களாக! 


முதல்‌ பாகம்‌ 


நம்மைச்‌ சுற்றிலும்‌, நமக்கு மேலும்‌ இருக்கும்‌ கோடானுகோடி சிருஷ்டிகளை யார்‌ உண்டாக்கி 
உலகத்தில்‌ வைத்தார்‌? இவைகள்‌ தங்களாலேயே உண்டானதோ அல்லது மனிதர்களில்‌ 
எவனாயினும்‌ இவைகளை உண்டாக்கினானோ? தானாய்‌ ஒரு சிறு புல்லும்‌ உண்டாகாது. மனிதரில்‌ 
எவனும்‌ ஓர்‌ பசும்‌ புல்லையும்‌ சிருஷ்டிக்க சக்தி அற்றவன்‌. சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு பொருள்‌ 
அல்லது உயிரும்‌, எவ்வளவு அறிவு சாமர்த்திய திறமை உள்ளதாயினும்‌, ஒன்றை வேறொன்றாக 
மாற்ற மாத்திரம்‌ கூடுமே அன்றி, ஒன்றுமில்லாமல்‌ ஒன்றை உருவாக்குவது அளவுள்ள 
வல்லமையால்‌ இயலும்‌ தொழில்‌ அல்ல. சர்வ வல்லப சர்வேசுரன்‌ ஒருவரே ஒன்றுமில்லாதபோதே 
ஒன்று உண்டாகும்படி செய்ய அவருடைய வாக்குக்கு வல்லமையுண்டு. ஆகையால்‌ நம்மை 
எப்பக்கத்திலும்‌ சூழ்ந்திருக்கும்‌ ஜீவகோடிகள்‌ யாவையும்‌ சிருஷ்டித்தவர்‌ சர்வேசுரன்‌. 
அவரிடமிருந்தே சகலமும்‌ வருகின்றன. 


சகல சிருஷ்டியும்‌ சர்வேசுரனிடமிருந்து வருவதால்‌ இவை எல்லாம்‌ சர்வேசுரனுக்குச்‌ சொந்தம்‌. 
சர்வேசுரன்‌ இவற்றுக்கு எஜமான்‌. எஜமானானதால்‌ இவற்றின்பேரில்‌ பூரண சுதந்தர உரிமை 
சர்வேசுரனுக்கு உண்டு. இந்த சுதந்தரத்தால்‌ தமது இஷ்டம்போல்‌ இவற்றை எவனுக்கும்‌ 
கொடுக்கலாம்‌, கொடுத்ததை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌, அல்லது குறைக்கலாம்‌. ஒருவனை 
செல்வந்தனாயும்‌, வேறொருவனை தரித்திரனாயும்‌ செய்வார்‌. இவன்‌ தேக செளக்கியமுள்ளவன்‌, 
அவன்‌ வியாதியஸ்தன்‌. இவன்‌ கோடீஸ்வரன்‌, அவனோ பரம ஏழை; ஒருவன்‌ புத்திமான்‌, 
வேறொருவன்‌ மூடன்‌; இப்படியாய்‌ சர்வேசுரன்‌ தமது பிரியம்போல்‌ செய்கிறார்‌. ஓரிடத்தில்‌ 
நிறையக்‌ கொடுக்கிறார்‌, வேறிடத்தில்‌ குறையக்‌ கொடுக்கிறார்‌. இன்னோரிடத்தில்‌ கொடுத்ததை 
எடுத்துக்‌ கொள்கிறார்‌. இதனால்‌ மனிதனுடைய நிலை, கடலின்‌ அலைபோல்‌ பெருகியும்‌ குறைந்தும்‌ 
மாறியும்‌ மங்கியும்‌ வருகின்றது. 


சர்வேசுரன்‌ இப்படிச்‌ செய்வதைப்‌ பார்த்து, எவனும்‌ எதிர்த்துப்‌ பேசி ஏன்‌ இப்படி 
மாறுபாடாய்ச்‌ செய்கிறீர்‌ என்று சர்வேசுரனைக்‌ கேட்கலாமா? குயவன்‌ வித்தியாசமுள்ள அளவிலும்‌ 
நிறத்திலும்‌ பல பாத்திரங்களைச்‌ செய்கிறான்‌. கோலமிட்ட குடமுமுண்டு, கோலமில்லாத வெறும்‌ 
பானையுமுண்டு. பெரிதான குடமுமுண்டு, வெகு சிறிதான சட்டியுமுண்டு. கோலமில்லாப்‌ 
பாத்திரம்‌ ஏன்‌ எனக்குக்‌ கோலம்‌ போடவில்லையென்றும்‌, சிறிய குடம்‌ ஏன்‌ என்னைப்‌ பெரிதாய்‌ 
செய்யவில்லையென்றும்‌ குயவனைப்‌ பார்த்து முறையிட்டுக்‌ கேட்குமோ? (உரோ. 9:20,21). 
கேட்டால்‌ குயவன்‌: என்‌ இஷ்டம்‌, என்‌ மனம்‌ போல்‌ கோலமிடுவேன்‌, சிறியதாய்ச்‌ செய்வேன்‌. ஏன்‌ 
என்று, சீ! மண்ணே! என்னைக்‌ கேட்க உனக்கும்‌ வாயுண்டா? என்று சொல்வான்‌. அப்படியே 
சர்வேசுரன்‌ நிறையக்‌ கொடுத்தாலும்‌, குறையக்‌ கொடுத்தாலும்‌, அல்லது கொடுத்ததை எல்லாம்‌ 
எடுத்துக்கொண்டாலும்‌, யோபு என்கிற மகாத்துமாவைப்‌ போல்‌, ஆண்டவரே இவைகளை எனக்குக்‌ 
கொடுத்தார்‌; அவர்‌ கொடுத்ததை எடுத்துக்‌ கொண்டார்‌; அவருடைய திருநாமத்துக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக (யோபு 1:21) என்று சொல்வது நமது கடமை. 


இவ்விதம்‌ சந்தோஷமாய்‌ தேவசித்தத்துக்கு அமைந்து சொல்‌ லும்படி காரணமேதெனில்‌, நமக்கு எது 
வந்தாலும்‌ அது சர்வேசுர னுடைய திவ்விய சித்தப்படியே வரும்‌. அவருடைய பரிசுத்த சித்தப்படி 
வருவதெல்லாம்‌ நம்முடைய நன்மைக்காகவே வரும்‌ என்பது சத்தியம்‌. அளவில்லா அன்போடு 
நம்மைச்‌ சிநேகிக்கும்‌ தகப்பன்‌ சர்வேசுரனாதலால்‌, அவர்‌ நமக்கு அனுப்புவதெல்லாம்‌ நம்முடைய 
பிரயோசனத்துக்காகவே அனுப்புவாரென்று நாம்‌ திண்ணமாய்‌ மனதில்‌ எண்ண வேண்டும்‌. 


அன்றியும்‌, சிருஷ்டிகள்‌ எல்லாவற்றையும்‌, மனிதன்‌ சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ செய்ய 
கருவியாகவும்‌, வழியாகவும்‌ அவர்‌ உண்டாக்கி இருந்‌ தாலும்‌, இவை ஒரே சீராய்‌, எல்லார்‌ 
கையிலும்‌, எந்தக்‌ காலத்திலும்‌, எப்போதும்‌, தக்க கருவியாகாது. ஆனதால்‌ சிருஷ்டிகளைத்‌ தகுந்த 
காலத்தில்‌, தக்க வகையில்‌, சீரான அளவில்‌, அதனதன்‌ சுபாவத்துக்கு இசைந்த முறையில்‌ 
அவரவருக்கு ஏற்ற அளவில்‌ பிரயோகிப்பது அவசியம்‌. மனிதன்‌ புத்தி, பாவத்தால்‌ மங்கிப்‌ போய்‌, 
அவன்‌ மனசு துர்க்குணத்துக்குச்‌ சார்புள்ளதாயும்‌ அவன்‌ சுபாவமே பலவீனப்பட்‌ டுப்‌ போயும்‌ 
இருப்பதால்‌, சிருஷ்டி கர்த்தர்‌ விதித்த அறநெறி மீறி ஒழுங்கை மீறி பிரபஞ்ச நன்மைகளை 
நாடுகிறான்‌. பால்‌ தன்னிலே அமிர்தமாயினும்‌ காய்ச்சல்‌ உள்ளவன்‌ அதைச்‌ சாப்பிட்டால்‌ அது 
நஞ்சாகலாம்‌. நெருப்பு பயனுள்ளதாயினும்‌ அதில்‌ நீ உன்‌ கையை வைத்தால்‌ உன்‌ கை வெந்து 
போகும்‌. ஆதலால்‌ சிருஷ்டிகளின்‌ பயனுக்கு ஏற்ற ஒழுங்கேதெனில்‌: எவ்வளவுக்கு ஓர்‌ சிருஷ்டி, 
மனிதன்‌ சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்வதற்கு அவனுக்கு உதவியாயிருக்குமோ அவ்வளவுக்கு 
அதைப்‌ பிரயோகிப்பதும்‌, எவ்வளவுக்கு அது தடையாயிருக்குமோ, அவ்வளவுக்கு அதை நீக்கி 
வைப்பதும்‌ ஆகிய இதுவே தங்கமான ஒழுங்கு. அப்படிதான்‌, தோட்டக்காரனும்‌ தன்‌ வேலைக்குத்‌ 
தகுந்த ஆயுதங்களைக்‌ கொண்டே வேலை செய்வானல்லாமல்‌ அந்த வேலைக்கு உதவாத 
ஆயுதங்களைத்‌ தொட மாட்டான்‌. கோடாலி எடுத்து மரத்தை வெட்டுவதற்குப்‌ பதில்‌, 
மண்வெட்டியோடு வெட்டப்போனால்‌ மரம்‌ விழுமா? கலப்பை எடுத்து உழுவதற்குப்‌ பதில்‌ 
அரிவாள்‌ எடுத்துப்‌ போனால்‌ பூமியை உழுவாயோ? வேஷத்துக்குத்‌ தக்க ஆட்டமும்‌, 
ஆட்டத்துக்குத்‌ தகுந்த பாட்டும்‌, கூலிக்குத்‌ தகுந்த வேலையும்‌, வேலைக்குத்‌ தகுந்த ஆயுதமும்‌ 
வேண்டும்‌. சிருஷ்டிகளை உபயோகிப்பதிலும்‌ இதே ஒழுங்கை அநுசரிப்பது புத்திசாலித்தனம்‌. நீ 
உன்‌ ஜீவனாம்சத்துக்காக ஓர்‌ வேலையிலிருப்பதால்‌ பணம்‌ வந்தாலும்‌, அது சர்வேசுரனுக்கு நீ 
ஊழியம்‌ செய்வதற்கு தன்னிலே பெரும்‌ தடையாயிருக்கின்றதா? அப்போது அந்த வேலை உன்‌ 
ஆத்தும இரட்சணியத்துக்குத்‌ தடையான வேலை. அதை நீக்கி வைப்பது உன்‌ கடமை. நீ ஒருவன்‌ 


வீட்டுக்குப்‌ போவது உனக்குப்‌ பிரியமாயினும்‌, அங்கே போவதால்‌ பாவம்‌ எப்போதும்‌ 
வருகின்றதென்று நீ கண்டால்‌ அந்த வீட்டுக்கு நீ போகக்‌ கூடாது. 


மேலும்‌ சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்ய சிருஷ்டிகளை உபயோகிக்கும்போது, அது உன்‌ 
சுபாவத்துக்குப்‌ பிரியமானதோ, அல்லது உனக்கு வருத்தமுள்ளதோ என்று பாராமல்‌, 
சர்வேசுரனுக்கு நீ பிரமாணிக்கமாய்‌ ஊழியஞ்‌ செய்ய எது அநுகூலமுள்ளது, எது தடையானது 
என்பதொன்றையே கவனிக்க வேண்டும்‌. வைத்தியன்‌ வியாதியஸ்தனுக்கு மருந்து கற்பிக்கும்போது 
அவன்‌ நாவுக்கு எது ருசியுள்ளதென்பதைக்‌ கவனிப்பானோ, அல்லது எது குணம்‌ கொடுக்கும்‌ 
என்பதைக்‌ கவனிப்பானோ? மருந்து கசந்தாலும்‌, அது உன்‌ வியாதியை நீக்கும்‌ மருந்தானால்‌ நீ 
அதைச்‌ சாப்பிடுவாயே. அப்படியே சிருஷ்டிகளைப்‌ பயன்படுத்துவதிலும்‌, உன்‌ சுபாவப்‌ 
பிரியத்தையும்‌ உனக்கு வரும்‌ வெறுப்பு அருவருப்பையும்‌ நீ பாராமல்‌, சர்வேசுரனுடைய ஊழியம்‌ 
ஒன்றை மாத்திரம்‌ உன்‌ கண்முன்‌ வைக்க வேண்டும்‌. 

இதுவரை இந்தப்‌ புத்திப்படி நீ நடந்தாயா? இப்போதாவது சிருஷ்டிகளின்‌ உபயோகத்தைப்‌ 
பற்றிய இந்தப்‌ புத்திமதியை நீ கண்டுபிடிக்கிறாயா? கண்டுபிடித்தால்‌ இனி எவ்விதம்‌ உன்‌ 
நடத்தையை சீர்படுத்தலாமென்று யோசித்துப்‌ பார்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சிருஷ்டிகள்‌ எல்லாவற்றையும்‌ சர்வேசுரனே உண்டாக்கினாரென்‌ றும்‌, அவைகள்‌ யாவும்‌ 
அவருக்கே சொந்தமென்றும்‌, அவைகளை சர்வேசுரன்‌ ஊழியத்துக்காக உபயோகிக்க 
வேண்டுமென்றும்‌, அப்படி உபயோகம்‌ செய்வதில்‌, எது தக்கது எது தகாதது என்று சோதித்து 
புத்தியோடு நடக்க வேண்டுமென்றும்‌ முதற்பாகத்தில்‌ விவரித்துக்‌ காண்பித்தோம்‌. இதில்‌ 
அடங்கியிருக்கும்‌ விசேஷம்‌ ஒன்றை இரண்டாம்‌ பாகத்தில்‌ விவரிக்கப்‌ போகிறோம்‌. 


சர்வேசுரன்‌ கோடானுகோடி புதிதான சிருஷ்டிகளை மனிதனுக்‌ காகவும்‌ மனிதனைத்‌ தமக்காகவும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. இந்தச்‌ சிருஷ்டிகள்‌, நாம்‌ சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ செய்யும்படி, நமக்கு 
கருவியாகவும்‌, உதவியாகவும்‌ கொடுக்கப்பட்டனவேயன்றி இவை நமக்கு ஆதிகாரணமான கதி 
அல்ல. கதி அல்லாத போதே இவற்றில்‌ நமக்குத்‌ திருப்தியும்‌ பாக்கியமும்‌ சந்தோஷமும்‌ இருக்க 
மாட்டாது. தன்‌ சொந்த தேசத்துக்குப்‌ பிரயாணம்‌ செய்கிறவன்‌, போகிற வழியில்‌ குளிர்ந்த நிழல்‌ 
கொடுக்கும்‌ பூஞ்சோலையும்‌, அழகிய தோட்டங்களும்‌, சிறந்த வீடும்‌ அமிர்தமான தண்ணீரும்‌ 
இருந்தாலும்‌, அவை தன்‌ ஊருக்குப்‌ போகும்‌ வழியின்‌ தோற்றமே அன்றி தன்‌ சொந்த ஊர்‌ 
அல்லவென்பதால்‌, இங்கே பாதையிலே சுகமாக இருக்கலாமென்று எண்ணி அங்கே தங்க 
மாட்டான்‌. பாதை வழியாய்‌ நடந்துபோய்‌, தான்‌ பிறந்த ஊரில்‌ பெற்றோர்‌ சுற்றம்‌ தாய்‌ பிள்ளை 
இருக்கும்‌ வீட்டில்‌ சேர்ந்தால்‌ மாத்திரம்‌ அவனுக்குத்‌ திருப்தியும்‌ சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. 
அதுபோல்‌, இந்த உலகத்தில்‌ பணம்காசு, மகிமை பெருமை, இன்பசுகம்‌ முதலியவை எவ்வளவு 
மன ரம்மியமாயத்‌ தோன்றினாலும்‌, இவற்றில்‌ நமது மனது தங்கி நின்று,பாக்கிய சுகத்தைத்‌ 
தேடும்படி விடக்கூடாது. ஏன்‌ போகிற வழியிலே நிற்க வேண்டும்‌? மலையின்‌ உச்சியிலிருந்து 
ஓடிவரும்‌ ஆறானது தான்‌ சேரவேண்டிய கடலை நோக்கி வழியில்‌ நில்லாமல்‌ ஓடுவதுபோல, 
சர்வேசுரனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட நாம்‌, சர்வேசுரனைத்‌ தேடிப்‌ போய்‌, அவரிடம்‌ சேர்ந்து தங்கி 
இருக்கும்‌ வரை, நடுவழியில்‌ சிருஷ்டிகளிடம்‌ தங்காமல்‌ நடந்து செல்ல வேண்டும்‌. 


இதில்‌ கவனிக்கவேண்டிய இன்னும்‌ ஓர்‌ விஷயம்‌ உண்டு. நாம்‌ சர்வேசுரனுக்காக மட்டும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதால்‌, சர்வேசுரனிடம்‌ மட்டும்‌ நமக்குப்‌ பூரண திருப்தி கொடுக்கும்‌ பாக்கிய 
சந்தோஷமிருக்குமே தவிர சிருஷ்டிக்கப்பட்ட எந்தப்‌ பொருளிடமும்‌ இருக்காது. அர்ச்‌. அகுஸ்தீன்‌ 
சர்வேசுரனைப்‌ பார்த்து: ஆண்டவரே! எங்களை உமக்காகவே சிருஷ்டித்தீர்‌. உம்மிடம்‌ நாங்கள்‌ 
வந்து தங்கும்வரை எங்கள்‌ மனது கலங்கி அலையும்‌ என்று பிரார்த்திப்பார்‌. இதன்‌ காரணமாக, 
சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்யாமல்‌, சிருஷ்டிகளைத்‌ தேடிப்‌ போய்‌ அவற்றை அனுபவித்தால்‌ 
தனக்குப்‌ பாக்கியமும்‌ திருப்தியும்‌ உண்டாகுமென்று எண்ணுவது முதிர்ந்த பைத்தியம்‌. உலகத்தில்‌ 
மகிமையும்‌, பெருமையும்‌ தனக்கு வர வேண்டுமென்றும்‌, தன்‌ பெயரும்‌ கீர்த்தியும்‌ எங்கும்‌ 
பிரபல்லியமாக வேண்டுமென்றும்‌, எல்லாரும்‌ தன்னைக்‌ கனமாய்‌ எண்ணி மதிக்க 
வேண்டுமென்றும்‌ ஆசைப்பட்டு அதற்காகத்‌ தன்‌ ஜீவிய நாட்களைச்‌ செலவழித்து திரிவது முதிர்ந்த 
பைத்தியம்‌. ஆஸ்தி திரவிய செல்வமுள்ளவனே பாக்கியவான்‌, பணமில்லாதவன்‌ பிணம்‌ 
போலாவான்‌ என்று எண்ணி, இராப்பகலாய்‌ பணத்துக்காக உழைத்து, திரைகடலோடியும்‌ திரவியம்‌ 


தேடி வருவதும்‌ முதிர்ந்த பைத்தியம்‌. இன்பசுக சந்தோஷங்களைத்தேடி காம வெறியனாய்‌ 
சிற்றின்பத்தில்‌ அமிழ்ந்தி சரீர சுகபோகத்தில்‌ பாக்கியமும்‌, திருப்தியும்‌ உண்டென்‌ றெண்ணி தன்‌ 
வாழ்நாட்களைச்‌ செலவழிப்பதும்‌ முதிர்ந்த பைத்தியம்‌. 


ஓ! கிறீஸ்தவர்களே! நாம்‌ சொல்வதைக்‌ கவனித்துக்‌ கேளுங்கள்‌. ஒருவனுக்கு எவ்வளவுதான்‌ 
திரண்ட செல்வமும்‌, மகிமை பெருமையும்‌, இன்பசுகமும்‌ இருந்தாலும்‌, இவற்றால்‌ அவனுக்கு 
ஒருபோதும்‌ திருப்தி என்பதே வராது. எவனும்‌ இவற்றை நான்‌ அநுபவித்ததில்‌ திருப்தி 
அடைந்தேன்‌; இவ்வளவு எனக்குப்‌ போதும்‌ என்று ஒருபோதும்‌ சொல்ல மாட்டான்‌. அக்கினி 
தனக்கு இரையாய்ப்‌ போட்ட விறகுக்‌ கட்டைகள்‌ போதும்‌ என்று சொல்லுமோ? சாலமோன்‌ என்ற 
மகா ஞானியைப்‌ போல்‌, திரண்ட செல்வமுள்ளவன்‌ யார்‌? பொன்னும்‌, வெள்ளியும்‌, நவரத்தின 
மணிகளும்‌ இவர்‌ அரண்மனையில்‌ அளவற்ற அம்பாரமாய்க்‌ குவிந்திருந்தன. அவருக்கிருந்த 
புத்தியும்‌, மதியூகமும்‌, விவேக விளக்கமும்‌ மனிதன்‌ புத்தி எல்லையைக்‌ கடந்தது. அவருடைய 
சாமர்த்தியத்‌ திறமையும்‌, பரந்த கல்வியறிவும்‌ உலகப்‌ பிரசித்தி பெற்றது. இவ்வளவு புகழ்பெற்ற 
மகா ஞானி மதி தப்பி சிற்றின்ப சுகபோகத்தையும்‌ நுகர வேண்டுமென்று தன்னை மறந்து, தன்னைச்‌ 
சிருஷ்டித்த சர்வேசுரனை மறந்து, மிருக சுபாவத்துக்கியல்பான நீச சுகபோகத்தை அநுபவித்துப்‌ 
பார்த்தார்‌. இவையெல்லாம்‌ இஷ்டம்போல்‌ அநுபவித்த பின்‌, தன்‌ மனதில்‌ திருப்தியான சந்தோஷம்‌ 
காணவில்லை. சலிப்பும்‌, கவலையும்‌, துயரமும்‌, மனக்குத்தும்‌ கடல்‌ போல்‌ பெருகிக்‌ கொதித்தது. 
பகலில்‌ மதிமயக்‌ கமும்‌, இரவில்‌ கண்‌ மயக்கமும்‌ உண்டாக செய்வது இன்னதென்று அறியாமல்‌ 
திணறினார்‌. கடைசியில்‌ சாகுமுன்‌ புத்தி தெளிந்து, தானே பட்டு அறிந்த புத்தியை உலகமெல்லாம்‌ 
அறியும்படி எழுதி வைத்ததாவது: எல்லாம்‌ வீணிலும்‌ வீண்‌, எல்லாம்‌ விழலிலும்‌ விழல்‌ (சங்க. 1:2). 
இதுதான்‌ மதிநுட்பம்‌ பெற்ற அதிவிவேகி சாலமோன்‌ ஞானியின்‌ அநுபவ வாக்கியம்‌. 


சாலமோன்‌ தன்மட்டில்‌ அறிந்த இந்த விஷயத்தை உலகத்திலுள்ள மனிதரெல்லோரும்‌ 
தங்களிடத்திலும்‌ பிறரிடத்‌ திலும்‌ பலமுறை கண்‌ கூடாய்க்‌ கண்டிருக்கிறார்கள்‌. சகோதரனே கேள்‌. நீ 
உலகத்துக்கெல்லாம்‌ அதிபதி இராஜாவாயிருந்தாலும்‌, சாலமோனிடமிருந்த திரவிய 
செல்வங்களிலும்‌ பதின்மடங்கு அதிகம்‌ உன்‌ கையிலிருந்தாலும்‌ உன்‌ மனசுக்கு இவைகளால்‌ 
திருப்தி வருமா? வராது. சலிப்பும்‌ கவலையும்‌ தான்‌ உண்டாகும்‌. இதற்குக்‌ காரணமென்ன? இதின்‌ 
காரணம்‌ இன்னதென்று மூன்றாம்‌ பாகத்தில்‌ விவரிப்போம்‌. கவனமாய்க்‌ கேள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


அளவற்ற ஞான சுரூபியான சர்வேசுரன்‌ சிருஷ்டிகளை உண்டாக்‌ கும்போதே, ஒவ்வொன்றுக்கும்‌ 
உரிய சுபாவ இயல்பு இன்னதென்‌ றும்‌, அந்த இயல்புக்குத்‌ தகுந்தது இது, தகாதது இதுவென்றும்‌ 
ஆதியிலேயே திட்டஞ்‌ செய்தார்‌. அந்த ஒழுங்குப்படி ஒவ்வொரு உயிரியும்‌ தன்‌ சுபாவ இயல்புக்கு 
உரியவைகளைத்‌ தேடி அநுபவித்‌ தால்‌, அதற்கு சர்வேசுரன்‌ குறித்த பாக்கிய ஆனந்தத்தை 
அனுபவிக்கலாமேயன்றி, சுபாவ இயல்புக்கு சர்வேசுரன்‌ நியமிக்‌ காதவைகளைத்‌ தேடினால்‌, 
பாக்கியம்‌ அதில்‌ தோன்றாது. இந்த ஏற்பாட்டால்‌, தாகக்கொடுமையால்‌ வருந்தி நா வறண்டு 
இருக்கும்‌ போது தாகம்‌ தீர பரந்து பெருகி இருக்கும்‌ கடலின்‌ நீரை கையால்‌ அள்ளி எவ்வளவு நீ 
குடித்தாலும்‌ உன்‌ தாகம்‌ தீருமோ? தீராததுமன்றி தாகம்‌ முன்னிலும்‌ அதிகமாகும்‌. இதற்குக்‌ 
காரணமென்ன? நீ அள்ளிச்‌ சாப்பிட்டது தண்ணீரல்லவா? தண்ணீராயினும்‌ சர்வேசுரன்‌ ஆதியிலே 
மனிதன்‌ தாகத்தைத்‌ தீர்க்கும்‌ குணத்தைக்‌ கடல்‌ தண்ணீ ராகிய உப்புத்‌ தண்ணீருக்குக்‌ கொடாமல்‌, 
தெளிந்த ஊற்றின்‌ தண்ணீருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த விதிப்படி தாகமுள்ளவன்‌ தாகம்‌ தணிய 
ஒரு கைநிறைய நல்ல தண்ணீர்‌ சாப்பிட்டாலும்‌ அவன்‌ தாகம்‌ அதனால்‌ தணியும்‌. புலி பசித்தாலும்‌ 
புல்லைத்‌ தின்காதாம்‌. பசுவோ புல்லைத்‌ தின்று பசியை ஆற்றும்‌. ஏன்‌ இந்த வித்தியாசம்‌? ஏனெனில்‌ 
சர்வேசுரன்‌ ஆதியிலே அந்தந்தப்‌ பிராணிக்கு குறித்த பொருளே அதற்குச்‌ செல்லுமேயன்றி அவர்‌ 
குறியாதது செல்லாது. 
இதுபோலவே சர்வேசுரன்‌ ஆதியிலே உருவமற்ற ஆத்துமத்தைத்‌ தமது சாயலாய்ச்‌ சிருஷ்டித்து 
சரீரத்தோடு சேர்த்து மனுஷனாகச்‌ செய்த போது, தமக்கு எது பாக்கிய ஆனந்த திருப்தி 
கொடுக்குமோ அதுவே தமது சாயல்‌ பெற்ற மனிதனுக்கும்‌ திருப்தி தருமென்று தீர்மானித்தார்‌. 
அதனால்‌ சர்வேசுரனுக்குப்‌ பாக்கிய ஆனந்தம்‌ கொடுக்கக்கூடியது எதுவோ அதுவே மனிதனுக்கும்‌ 
பாக்கியம்‌ கொடுக்கும்‌. சர்வேசுரன்‌ பிற பொருட்களில்‌ தங்காமல்‌ தாமே தமக்குப்‌ போதுமான 
பாக்கிய ஆனந்தமாயிருப்பது போல, மனிதனும்‌ சிருஷ்டிகளில்‌ தங்காமல்‌, சர்வேசுரனிடத்தில்‌ தங்கி 


நின்றால்‌ மாத்திரம்‌ தனக்குத்‌ திருப்தியான பாக்கியம்‌ அடைவான்‌. இதைக்‌ காட்டும்படி சர்வேசுரன்‌ 
வேதாகமத்தில்‌: நாமே உன்‌ ஆசை அளவுக்கு மேலான வெகுமானமாய்‌ உனக்கு இருப்போம்‌ என்று 
சொல்கிறார்‌ (ஆதி.15:1). 


புண்ணியவான்களும்‌ புனிதர்களும்‌ இந்த உண்மையை அறிந்ததினால்‌ தான்‌ உலகத்தின்‌ ஆஸ்தி 
செல்வம்‌, மகிமை பெருமை, இன்ப சுகம்‌, எல்லாம்‌ அறவே வெறுத்து, துறவறம்‌ பூண்டு, 
வனாந்தரங்களிலும்‌ மடங்களிலும்‌ பிரவேசித்து, சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ செய்வதால்‌ உண்டாகும்‌ 
பேரின்ப பாக்கியத்தை அனுபவித்து வருகிறார்கள்‌. 


சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்வதால்‌ இந்த உலகத்தில்‌ முதலாய்‌ இவர்கள்‌ மனதில்‌ அநுபவிக்கும்‌ 
சமாதானம்‌, ஆன்ம சந்தோஷத்தை ஆனந்தத்தை உலகத்துக்கு அடிமையாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌ அறியவேமாட்டார்கள்‌. பரிசுத்தவான்‌௧ளில்‌ சிலர்‌ இந்த ஞான ஆனந்த 
சந்தோஷத்தின்‌ பெருக்கத்தைச்‌ சில சமயங்களில்‌ பொறுக்கமாட்டாமல்‌, சுவாமி! போதும்‌, 
இவ்வளவு போதும்‌ என்பார்கள்‌. 


கிறீஸ்தவர்களே! சர்வேசுரன்‌ உங்களுக்குக்‌ கடைசி வெகுமதியாக நியமித்திருக்கும்‌ பேரின்ப 
பாக்கியம்‌ எத்தன்மையதென்று சற்று கவனித்துப்‌ பாருங்கள்‌. உங்களுக்கும்‌ தமக்கும்‌ ஒரே விதமான 
பாக்கி யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. உங்களைத்‌ தம்மோடு ஒருவாறு ஒரே சமமான நிலையில்‌ 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. சர்வேசுரனுக்குத்‌ திருப்தி யும்‌ ஆனந்தமுமாயிருப்பதே உங்களுக்குத்‌ 
திருப்தியும்‌ ஆனந்தமு மாகும்‌. சிருஷ்டிகளில்‌ எந்தப்‌ பொருளும்‌ உங்களுக்கு மெய்யான பாக்கியம்‌ 
தராது. அவை எல்லாம்‌ உங்களுக்குத்‌ தாழ்ந்தவைகள்‌. நீங்களோ சர்வேசுரன்‌ ஒருவருக்காகவே 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்‌ கிறீர்கள்‌. அவர்‌ ஒருவர்‌ மட்டுமே உங்களுக்குத்‌ திருப்தி தரும்‌ பாக்கியம்‌. 
இதுவெல்லாம்‌ நன்றாய்க்‌ கண்டுபிடிக்கிறீர்களோ? உங்களுடைய உயர்ந்த கதி இன்னதென்று 
இப்போது உங்களுக்குத்‌ தெரியுமா? 

ஓ! அன்பு நிறைந்த ஆண்டவரே! என்னை எவ்வளவோ மேன்மைப்படுத்தி, ஓர்‌ வகையில்‌ 
உமக்கு நான்‌ சமானமுள்ளவன்‌ போலாகச்‌ செய்திருக்கிறீர்‌! சுவாமி! உமக்குப்‌ பாக்கியம்‌ எதுவோ 
அதுவே எனக்கும்‌ பாக்கியம்‌. உமக்குத்‌ திருப்தி தருவது எதுவோ அதுவே எனக்கும்‌ திருப்தி தரும்‌. 
உமக்கு இயல்பாயுள்ள கதியும்‌, எனக்கு தேவரீர்‌ குறித்த கதியும்‌ ஒன்றுதான்‌. ஆனால்‌ ஐயோ! இது 
மட்டும்‌ என்னுடைய உன்னத கதியை பொருட்களில்‌ பாக்கியமும்‌ திருப்தியும்‌ தேடி அலைந்தேன்‌. 
கடல்‌ நீரைக்‌ கையால்‌ அள்ளி என்‌ பாக்கிய ஆசையாகிய தாகம்‌ தீருமென்று சாப்பிட்டேன்‌. தேவா 
மிர்த நீரூற்றாகிய உம்மிடத்தில்‌ வராமல்‌ சாக்கடைத்‌ தண்ணீரைச்‌ சாப்பிட்டேன்‌. ஆனால்‌ என்‌ 

தேவனே! இன்று தேவரீர்‌ உதவியால்‌ பாக்கியம்‌ உம்மிடத்தில்தான்‌ இருக்கிறதென்று 
கண்டுபிடித்தேன்‌. உம்மிடம்தான்‌ முழுமையான பாக்கியம்‌ எனக்கு இருக்கிறதென்று 
சிருஷ்டிகளெல்லாம்‌ கூவி இரைந்து விடாமல்‌ ஒலியெழுப்புகின்றன. இதோ இன்று நான்‌ 
துவக்குகிறேன்‌. உமது ஊழியமே எனது பாக்கியம்‌. நான்‌ ஜீவித்தாலும்‌ மரித்தாலும்‌ உமக்கு நான்‌ 
சொந்தமானவன்‌. ஆமென்‌ சேசு. 


முதல்‌ நாள்‌ 


தியானம்‌ 3: ஆத்தும இரட்சணியம்‌ மகா முக்கிய அலுவல்‌ 

அமெரிக்கா தேசத்துக்குச்‌ சமீபத்தில்‌ பல தீவுகள்‌ இருக்கின்றன. 
அங்கே ஒரு காலத்திலிருந்த குடிகள்‌ எல்லாரும்‌ அஞ்ஞானிகள்‌. 
இவர்களுக்குச்‌ சத்திய வேதத்தைப்‌ பிரசங்கிக்க ஓர்‌ குரு போனார்‌. 
தேவ உதவியால்‌ ஒரு தீவாரும்‌ அவர்களுடைய சிற்றரசனும்‌ 
மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெற்று பக்தி விசுவாசமுள்ள 
கிறீஸ்துவர்களானார்கள்‌. இவர்களை வேதத்தில்‌ உறுதிப்படுத்திய 
பின்‌, குருவானவர்‌ இந்தத்‌ தீவை விட்டு வேறொரு தீவுக்குப்‌ 
போனார்‌. இவர்‌ போன சமயம்‌ பார்த்து, ஒரு புரோட்டஸ்டாண்டு 
பாதிரி நல்ல பயிரிலே திருடன்‌ களைகளை விதைத்ததுபோல, இந்தத்‌ 
தீவில்‌ நுழைந்து, புதிதாய்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற தீவாரை எளிதில்‌ 
மயக்கி பதிதர்களாக்கலாமென்று எண்ணித்‌ துணிந்தார்‌. துணிந்த 
பாதிரியார்‌ அரசனிடம்‌ நேரே போய்‌, தன்‌ மதமே கிறிஸ்து 
மதமென்றும்‌, கத்தோலிக்க வேதமோ தவறி விழுந்த பொய்‌ வேத 
மென்றும்‌ இப்படியாய்‌, தன்‌ வாயில்‌ வந்ததெல்லாம்‌, பதிதர்கள்‌ எந்த 
நாளிலும்‌ பிதற்றுவது போல்‌  பிதற்றினார்‌. தீவரசன்‌ 
புதுக்கிறீஸ்தவனாயினும்‌ புத்திசாலி. சத்தியவேதத்தின்‌ உண்மை 
யைத்‌ தெளிவாய்‌ அறிந்தவன்‌. பாதிரியார்‌ சொன்ன குருட்டு 
நியாயங்களை இவன்‌ மறுத்துப்‌ பேசினான்‌. பாதிரியார்‌ எல்லா 
நியாயத்துக்கு மேலாய்‌, பண ஆசையாகிய நியாயத்தை தமக்குக்‌ 
கடைசி ஆதாரமாக வைத்திருந்தார்‌. ஆகையால்‌ அரசனை நோக்கி: 
பிரபு! நீங்கள்‌ புரோட்டஸ்டாண்டு வேதத்தில்‌ சேர்ந்தால்‌ எங்கள்‌ 
மிஷன்‌ சங்கத்தாருக்குச்‌ சொல்லி உங்களுக்கு மாதம்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ 
கோவில்‌ தர்ம விஷயமாய்க்‌ கொடுக்கும்படிச்‌ செய்வேன்‌. 
சம்மதமோ? என்று கேட்டார்‌. அரசன்‌ புன்னகை காட்டி அது போதாது 
என்றான்‌. அதற்குப்‌ பாதிரியார்‌: பிரபு, ஈராயிரம்‌ ரூபாய்‌ கொடுத்தால்‌ 
சம்மதிப்‌ பீரோ? என்று கேட்க, அதுவும்‌ போதாதென்று அரசன்‌ 
சொல்ல, பாதிரியார்‌ கலங்கி இரண்டாயிரம்‌ ரூபாய்க்குச்‌ 
சம்மதியாதவன்‌ எதற்கு சம்மதிப்பானோவென்று சந்தேகப்பட்டு: 
அரசே! கடைசி வார்த்தையாய்‌ எவ்வளவுதான்‌ நீங்கள்‌ கேட்கிறீர்கள்‌? 
என, அரசன்‌ சொல்வான்‌. ஓ பாதிரியாரே கேளும்‌. நான்‌ இப்போது 
சத்தியவேத கத்தோலிக்க கிறீஸ்தவன்‌. நான்‌ இதை மறுத்து 
புரோட்டெஸ்‌ டாண்டு ஆகும்படி எனக்கு எத்தனை ரூபாய்‌ 
தேவையென்றா கேட்கிறீர்‌? நீர்‌ கேட்கும்‌ இந்தக்‌ கேள்விக்கு, எங்கள்‌ 
உள்ளூர்‌ பாஷையில்‌ அர்த்தமேதென்றால்‌: என்‌ ஆத்துமத்தை உமக்கு 


நான்‌ எந்த விலைக்கு விற்க சம்மதிக்கிறேன்‌ என்பது போலாயிற்று. 
என்‌ ஆத்துமத்தின்‌ விலையா? கேளும்‌ பாதிரியாரே! சேசுநாதர்‌ 
சுவாமி தமது இரத்‌ தத்தை விலையாய்க்‌ கொடுத்து என்‌ ஆத்துமத்தை 
வாங்கியிருக்கிறார்‌. ஆகவே சர்வேசுரனுடைய இரத்தம்தான்‌ என்‌ 
ஆத்துமத்தின்‌ விலை. நீர்‌ இதிலும்‌ மேலான விலை கொடுத்தால்‌ 
மாத்திரம்‌ நான்‌ என்‌ ஆத்துமத்தை உமக்கு விற்பேன்‌. இல்லாவிடில்‌ 
நீர்‌ வந்த வழியைப்‌ பார்த்துக்‌ கொண்டு வாயை மூடி சீக்கிரம்‌ 
போய்விடும்‌ என்ற சிற்றரசன்‌ இப்படிப்‌ பேசினதைக்‌ கேட்ட 
பாதிரியார்‌, தலையைக்‌ கவிழ்ந்து, வாய்க்குள்‌ முனகிக்கொண்டு, 
மறுமொழி பேசாமல்‌ போய்விட்டார்‌. 


புதுக்கிற்ஸ்தவனான இந்த அரசன்‌, ஆத்துமம்‌ எவ்வளவு மேலான 
தென்றும்‌, அதை எப்படியாகிலும்‌ இரட்சிப்பது எவ்வளவு அவசிய 
மென்றும்‌ நன்றாய்க்‌ கண்டுபிடித்திருந்தான்‌. அப்படியே நீங்களும்‌ 
ஆத்துமத்தை இரட்சிப்பது எவ்வளவு அவசியமென்று கண்டு 
பிடிக்கும்படியாய்‌ இந்தத்‌ தியானப்‌ பிரசங்கம்‌ செய்வோம்‌. 


இதற்கு மூன்‌ செய்த இரண்டு தியானப்‌ பிரசங்கத்தில்‌, 
சர்வேசுரன்‌, மனிதன்‌ தமக்கு ஊழியம்‌ செய்து, தன்‌ ஆத்துமத்தை 
இரட்சிக்கும்படி, அவனைச்‌ சிருஷ்டித்தாரென்றும்‌, சிருஷ்டிகள்‌ 
யாவும்‌, அந்த ஊழியம்‌ நன்றாய்‌ மனிதன்‌ செய்வதற்கு ஏதுவான 
கருவிகளாக உண்டாக்கப்‌ பட்டனவென்றும்‌ விவரித்துக்‌ 
காண்பித்தோம்‌. இந்தப்‌ பிரசங்கத்தில்‌ மனிதன்‌ தன்‌ ஆத்துமத்தை 
இரட்சிப்பது எவ்வளவு முக்கியமும்‌ அவசியமுமான அலுவல்‌ என்று 
விவரிக்கப்‌ போகிறோம்‌. சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்வதும்‌ தன்‌ 
ஆத்துமத்தை இரட்சிப்பதும்‌ ஒன்றுதான்‌. இவ்விரண்டும்‌ 
இணைபிரியாமல்‌ சேர்ந்து ஒன்று ஒன்றுக்கு ஆதாரமாயிருக்கின்றது. 
தேவதாய்‌ நாம்‌ இந்த சத்தியத்தை உங்களுக்கு நன்றாய்‌ விவரித்துக்‌ 
காட்டும்படி நமக்குத்‌ துணை செய்வார்களாக! 

முதல்‌ பாகம்‌ 


ஆத்தும இரட்சணியம்‌ மனிதனுடைய முக்கிய அலுவல்‌. 
ஆனால்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கிறதென்றால்‌ என்ன அர்த்தம்‌? 
கேளுங்கள்‌ சகோதரரே! ஆத்துமத்தை இரட்சிக்கிறதென்றால்‌, 
சர்வேசுரன்‌ உங்களை எந்தக்‌ கருத்தோடு சிருஷ்டித்தாரோ, அந்தக்‌ 
கருத்து வெற்றி பெறும்படி செய்வது. ஆத்துமத்தை 


இரட்சிப்பதென்றால்‌, சர்வேசுர னுக்குப்‌ பிரமாணிக்கத்துடன்‌ 
ஊழியஞ்‌ செய்து, அதற்குப்பின்‌ வெகுமதியாக சர்வேசுரனையே 
நித்திய காலம்‌ பார்த்து நேசித்து வாழ்வது. ஆத்துமத்தை 
இரட்சியாதவனோ அதை இழந்து போகிறான்‌. 


ஆத்துமத்தை இழந்து போவதென்றால்‌, சர்வேசுரனுக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ விரோதியாய்‌ நடந்தபின்பு, நித்தியமான துன்பங்கள்‌ 
நிறைந்த நரகத்திலே நீடுழிகாலம்‌ விழுந்து சகல தணடனைகளையும்‌ 
அனுபவிக்கிறது. இது இப்படியானால்‌ தன்‌ ஆத்துமத்தை இரட்சிப்பது 
எவ்வளவு முக்கியமான அலுவல்‌! நித்திய பாக்கியம்‌ அல்லது நித்திய 
நிர்ப்பாக்கியம்‌, இவ்விரண்டில்‌ ஒன்றைத்‌ தெரிந்துகொள்வது 


அற்பமான காரியமா? 


இதன்‌ முக்கியமும்‌ அவசியமும்‌ இவ்வளவென்று அறிய 
முக்கிய மான அலுவலுக்குள்ள மூன்று குணங்கள்‌ எவையென்று 
கேளுங்கள்‌: யாதோர்‌ அலுவல்‌ தன்‌ சுபாவ இயல்பிலே 
அவசியமுள்ளதாயும்‌ அதைச்‌ செய்யும்படி தடுக்க முடியாத கடமை 
உள்ளதாயும்‌, அதைச்‌ செய்‌ யாமல்‌ விடுவதால்‌, உண்டாகும்‌ நஷ்டம்‌ 
எவ்வகையாலும்‌ ஈடுசெய்ய முடியாத நஷ்டமுமானால்‌ அந்த 
அலுவல்‌ மகா முக்கிய அலுவ லென்று எவரும்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. ஆத்தும இரட்சணிய அலுவலுக்கு இந்த மூன்று 
குணங்களும்‌ பூரணமாய்‌ உண்டு. எப்படி யெனில்‌ ஆத்தும 
இரட்சணியம்‌ தன்‌ இயல்பிலே அவசியமானது. அதைத்‌ தேடுதல்‌ 
எல்லா மனிதருக்கும்‌ தடுக்க முடியாத கடமையாக இருக்கிறது. 
இதைக்‌ கவனியாதிருந்து நஷ்டம்‌ அடைந்தால்‌ வருவது ஈடு செய்ய 
முடியாத நஷ்டமாகும்‌. இந்த மூன்று விஷயங்களையும்‌ 


ஒவ்வொன்றாய்‌ விளக்கிக்‌ காட்டுவோம்‌. கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


ஆத்தும இரட்சணிய அலுவல்‌ தன்னிலேயே முக்கியமானது. 
சாலமோன்‌ என்ற மகா ஞானியின்‌ வாக்குப்படி: சர்வேசுரனுக்குப்‌ 
பயந்து அவருடைய கட்டளைப்படி நடப்பது ஒன்றே சர்வ மனிதர்‌ 
யாவர்மீதும்‌ சுமந்த கடமை (சங்க.12:13). இதின்‌ பொருளேதெனில்‌, 
ஒருவன்‌ மனித னென்று எண்ணப்படும்படி அவன்‌ சர்வேசுரனுடைய 
கட்டளை களை அறிந்து அனுசரிப்பது அவசியம்‌. இதுவே 
மனிதனுக்கு இயல்பாயிருக்க வேண்டிய இலட்சணம்‌. சர்வேசுரனுக்கு 
ஊழியம்‌ செய்பவனே மனுஷன்‌. ஆதலால்‌ சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ 
செய்து தன்‌ ஆத்துமத்தை இரட்சிப்பது மனுஷ சுபாவத்துக்கு 


அவசியமான குணமாகும்‌. இதுதான்‌ உத்தம மனுபகம்‌ என்று 
சொல்லப்படுவது. 


இது ஒன்று நீங்க, மற்ற எந்த அலுவலும்‌, அதிலிருந்து உண்டாகும்‌ 
பயன்‌ காரணமாக அவசியமாகுமே அன்றி, தன்‌ சுய இயல்பிலே 
அவசிய மாகாது. அப்படியே கலைநூல்‌ கற்பதும்‌, உத்தியோகம்‌ 
வகிப்பதும்‌, வியாபாரம்‌ செய்வதும்‌, வயலை உழுது விதைப்பதும்‌, 
இவை முதலிய பல வேலைகளைல்லாம்‌, அவைகளால்‌ உண்டாகும்‌ 
பலனின்‌ நிமித்தம்‌, அதைச்‌ செய்பவர்க்கு அவசியமாகுமே அன்றி, 
எல்லாருக்கும்‌ ஒரே சீராய்‌ தன்‌ இயல்பிலே அவசியமாகாது. ஆத்தும 
இரட்சணியமாகிற அலுவலோ, மனிதனாய்ப்‌ பிறந்த சகலருக்கும்‌ 
மகா முக்கிய அவசிய மான தொழில்‌. இதை மறந்து கவனியாது 
நடப்பவன்‌ மதிகெட்டுத்‌ தன்‌ சுபாவ முறை தப்பி நடக்கிறவனென்று 
சொல்ல வேண்டும்‌. 


மனிதருக்குள்‌ அநேகம்பேர்‌, அந்தந்தப்‌ பொருட்களின்‌ 
சுபாவத்தையும்‌ அவைகளின்‌ கூறு, குணங்களையும்‌ அறிவதில்‌ 
தாங்கள்‌ அறிஞர்களென்றும்‌, பல வேலைகளை சாமர்த்திய 
திறமையோடு நடத்தி அநுகூலமாய்‌ முடிப்பதில்‌ 
திறமைசாலிகளென்றும்‌, பெருமை பேசித்‌ தங்களை மெச்சிப்‌ புகழ்ந்து 
பாராட்டி வருகிறார்கள்‌. இவர்கள்‌ ஆத்தும இரட்சணியத்தின்‌ 
விஷயத்திலேயோ, அற்பமும்‌ அறிவின்றி மூட 
ஆத்துமாக்களாயிருக்கிறார்கள்‌. இவ்வகை மதியீன ரைக்‌ குறித்து 
பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரன்‌ வேதாகமத்தில்‌ கேட்‌ பதேதெனில்‌: 
ஓ மானிடப்‌ பிறவிகளே! எத்தனை காலம்‌ இப்படி மதிகெட்டு 
அலைந்து, உங்கள்‌ ஆத்துமத்தைக்‌ கவனியாமல்‌ அற்ப சுகங்களைத்‌ 
தேடுவீர்கள்‌? நீங்கள்‌ சிறு பிள்ளைகளைப்‌ போல்‌, விளையாட்டுப்‌ 
புத்தியாய்‌ இன்னும்‌ எவ்வளவு காலம்‌ நடப்பீர்கள்‌? சிறு பிள்ளை 
மண்ணால்‌ வீடு கட்டி விளையாடும்போது, இன்னொருவன்‌ அந்த 
மண்‌ வீட்டைக்‌ காலால்‌ அழித்தால்‌, அல்லது பிள்ளை கையில்‌ 
வைத்திருக்கும்‌ பொம்மையைப்‌ பறித்தால்‌, குழந்தை அலறி அழுது 
கூக்குரலிடும்‌. ஆனால்‌ திருடன்‌ வீட்டில்‌ புகுந்து நகை 
நாணயங்களைத்‌ திருடிக்‌ கொண்டு ஓடிப்‌ போனால்‌, அல்லது 
குடியிருக்கும்‌ வீடு இடிந்து விழுந்து குட்டிச்‌ சுவரானால்‌ பிள்ளை 
அழாது. அப்படியே, மனிதர்கள்‌ அற்பப்‌ பொருளை 
இழந்துபோனால்‌ அல்லது தங்கள்‌ வேலையில்‌ யாதொரு நஷ்டம்‌ 


வந்தால்‌, துக்கப்பட்டு கண்ணீர்‌ சிந்தி, உடனே தக்க பரிகாரம்‌ தேடு 
வார்கள்‌. வந்த நஷ்டத்தை எவ்வகையாலும்‌ பரிகரிக்க வழி பார்ப்‌ 
பார்கள்‌. ஆனால்‌ ஆத்துமம்‌ கெட்டுப்‌ போனாலோ, சர்வேசுர 
னுடைய இஷ்டப்பிரசாதத்தை இழந்தாலோ, இவர்கள்‌ கண்‌ கலங்‌ 
காது, இவர்கள்‌ மனதில்‌ துக்கமிராது. இந்த நஷ்டத்தைப்‌ பரிகரிக்க, 
எவ்வித முயற்சியும்‌ செய்யார்கள்‌. இந்த வித்தியாசத்துக்குக்‌ காரண 
மென்ன? இவர்களுக்கு ஆத்தும இரட்சணியம்‌ எவ்வளவு மேலான 
தென்று அற்பமும்‌ தெரியாது. இவர்கள்‌ மதிப்புப்‌ பிரகாரம்‌ ஆத்தும 
இரட்சணிய அலுவல்‌ எல்லா அலுவலிலும்‌ கடைசி; ஓர்‌ அற்பக்‌ 
காரியம்‌. இதைச்‌ செய்யலாம்‌, செய்யாமல்‌ விடலாம்‌; மோசம்‌ 
ஒன்றுமில்லை. இதில்‌ மோசம்‌ இருந்தாலும்‌ கவலையில்லை, இதைச்‌ 


செய்யவும்‌ கடமையில்லை என்று எண்ணுவார்கள்‌. 


சகோதரா! உன்‌ ஆன்ம இரட்சணிய அலுவலைச்‌ செய்ய 
உனக்குக்‌ கடமை இல்லையா? யார்‌ இதை உனக்குச்‌ சொன்னவன்‌? 
நாம்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ சொல்லப்‌ போவதைக்‌ கவனமாய்க்‌ கேள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


ஆத்தும இரட்சணியமாகிற தொழில்‌ தன்‌ இயல்பிலே முக்கிய 
மானதாயிருப்பதுமன்றி, அதைச்‌ செய்யும்படி மனிதனுக்கு விசேஷ 
கடமையும்‌ உண்டு. அதெப்படியெனில்‌: சர்வேசுரன்‌ மனிதனைச்‌ 
சிருஷ்டித்தபோது அவனுக்குப்‌ புத்தியறிவுள்ள ஆத்துமத்தைக்‌ 
கொடுத்‌ தார்‌. இந்த ஆத்துமம்‌ சர்வேசுரனிடமிருந்து வந்த 
ஆத்துமமானதால்‌ சர்வேசுரனிடம்‌ திரும்பவும்‌ அது போய்ச்சேர 
வேண்டும்‌. சர்வேசுர னிடத்தில்‌ திரும்பவும்‌ ஆத்துமத்தைச்‌ சேர்க்கும்‌ 
தொழிலைச்‌ சர்வேசுரன்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ கடமையாய்‌ 
நிரூபித்திருக்கிறார்‌. கடலிலிருந்து தண்ணீர்‌ ஆவியாய்‌ எழும்பி 
மேகமாய்‌ மேலே போனா லும்‌, அது திரும்பவும்‌ பூமிமேல்‌ 
மழையாய்‌ விழுந்து தானிருந்து போன கடலிலே மறுபடியும்‌ விழும்‌. 
அப்படி விழுவது இயற்கை ஒழுங்கின்‌ முறை. அதுபோலவே 
மனிதனும்‌ சர்வேசுரனிடமிருந்து வந்த ஆத்துமத்தை சர்வேசுரனிடம்‌ 
திரும்பவும்‌ சேர்ப்பது அவனு டைய கடமை. இதற்காகவே அவன்‌ 
உலகத்திலிருக்கிறான்‌. எந்தெந்த வேலைகள்‌ செய்தாலும்‌, என்ன 
அந்தஸ்திலிருந்தாலும்‌, ஆத்தும இரட்சணிய வேலை அவன்‌ 
கண்முன்‌ எப்போதுமிருக்க வேண்டிய வேலை. இரத்தினமிழைத்த 
பொன்மயமான சிம்மாசன மீதிருந்து தேசங்களை ஆளும்‌ அரசன்‌ 


முதல்‌, கையில்‌ ஓடெடுத்து வீட்டுக்கு வீடு பிச்சை எடுத்து 
பிழைத்துவரும்‌ எளியவன்‌ வரை, சகலரும்‌ எந்த அலுவலை 
இஷ்டம்போல்‌ செய்தாலும்‌, இந்த ஆத்தும இரட்சணிய அலுவலை 
அவசியம்‌ செய்வது அவர்கள்‌ மேல்‌ பொறுத்த கடன்‌. உலகில்‌ 
அவர்கள்‌ மனிதராயிருப்பதற்கு அதுவே காரணம்‌. 


ஆனால்‌ ஆத்தும இரட்சணிய அலுவல்‌ எல்லா அலுவலிலும்‌ 
முக்கியமானதென்று நாம்‌ சொல்லும்போது, மற்ற அலுவல்களைக்‌ 
கவனிக்கத்‌ தேவையில்லை என்பது நமது கருத்தல்ல. வேதவல்லுன 
ரான அர்ச்‌. அகுஸ்தீன்‌ சொல்வதுபோல, சர்வேசுரனைச்‌ சார்ந்த 
அலுவலாகிற ஆத்தும இரட்சணிய அலுவலை முந்தி கவனித்து, 
மற்ற உலக சம்பந்தமான வேலைகளை இந்த மேலான அலுவலுக்குச்‌ 
சார்புள்ளவைகளாகச்‌ செய்து, எல்லா அலுவல்களையும்‌ சர்வேசுர 
னுக்காகச்‌ செய்வதுதான்‌ முறை. சர்வேசுரனுக்கு ஒன்று உலகத்துக்கு 
ஒன்று என்று உன்‌ வேலைகளைப்‌ பாகம்‌ செய்து பிரிக்காமல்‌, எல்லா 
வற்றையும்‌ சர்வேசுரனைப்‌ பற்றி உன்‌ ஆத்தும இரட்சணிய 
அலுவலின்‌ அநுகூலத்துக்காகச்‌ செய்வதே ஒழுங்கு. நீ செய்யும்‌ பல 
வேலைகளில்‌ ஏதாவது ஒன்று ஆத்தும இரட்சணியமாகிற முதல்‌ 
முக்கிய வேலைக்கு விரோதமானால்‌ அதை முழுதும்‌ நீக்கி வைப்பது 
உன்‌ கடமையாகும்‌. அந்த வேலை உனக்கு எவ்வளவு 
லாபமுள்ளதாயினும்‌, அதை விட்டு நீங்குவது கஷ்டமாயினும்‌, 
இதெல்லாம்‌ கவனியாமல்‌, ஆத்தும இரட்சணியத்துக்காக அதை 
நீக்கிவிட வேண்டும்‌. ஆத்தும இரட்‌ சணியம்‌ ஒன்றே மகா 
கடமையான அலுவல்‌, இத்துடன்‌ இசைந்து வராத வேறெந்த 
அலுவலும்‌ தகாத அலுவல்‌. 


வேதசாட்சிகள்‌ இந்த சத்தியத்தை நன்றாய்‌ அறிந்ததால்தான்‌, 
சர்வேசுரனுக்குத்‌ துரோகம்‌ செய்து தங்கள்‌ ஆத்துமத்தை இழந்து 
போவதைவிட, துன்ப வேதனைப்பட்டு, இரத்தத்தைச்‌ சிந்தி, 
உயிரைக்‌ கொடுப்பது உத்தமம்‌ என்று எண்ணி துணிவோடு மரித்து 
வேதசாட்சிய முடிபெற்றார்கள்‌. 


திருச்சபையின்‌ ஆதிகால சரித்திரத்தில்‌ ஓர்‌ வாலிபனைப்‌ பற்றி 
சொல்லியிருக்கும்‌ நிகழ்ச்சியைக்‌ கேளுங்கள்‌. கொடுங்கோலனான 
அரசன்‌, மேல்குலத்தில்‌ பிறந்த ஓர்‌ கிறீஸ்தவ வாலிபனைப்‌ பிடித்து, 
அவன்‌ வேதத்தை விடும்படி தன்னால்‌ முடிந்த முயற்சியெல்லாம்‌ 


செய்தான்‌. வாலிபன்‌ மனம்‌ அசையவில்லை. அரசன்‌ கேட்ட பல 


கேள்விக்கெல்லாம்‌ வாலிபன்‌ ஒரே மறுமொழியாக: நான்‌ கிறீஸ்‌ 
தவன்‌, என்‌ ஆத்துமத்தை நான்‌ இரட்சிக்க வேண்டும்‌ என்றே 
சொல்வான்‌. அரசன்‌ கோபங்கொண்டு கூராணிகள்‌ நிறைந்த 
சக்கரத்தில்‌ இளைஞனைச்‌ சேர்த்துக்‌ கட்டி உருளையை விசையுடன்‌ 
சுற்றிச்‌ சுழற்றும்படி செய்தான்‌. இரத்தம்‌ தெறித்துப்‌ பாய்ந்தது. 
சதைகள்‌ துண்டு துண்டாய்க்‌ கீழே விழுந்தது. கல்நெஞ்சனான 
அரசன்‌ கிறீஸ்துவனை நோக்கி: ஆ ஆ! உறைக்குதா? இனியாகிலும்‌ 
புத்தி வருமா? உன்‌ வேதத்தை விடமாட்டாயா? என்று கேட்கையில்‌, 
கிறிஸ்துவ வாலிபன்‌ அரசனைப்‌ பார்த்து நகைத்து: ஓ! ஓ! இதற்‌ 
கெல்லாம்‌ பயந்தவனா? என்‌ ஆத்துமத்தை நான்‌ இழந்து நரகத்தில்‌ 
விழவோ? வேண்டுமானால்‌ இன்னும்‌ மீதியாயிருக்கும்‌ இரத்தத்‌ 
தையும்‌ தாராளமாய்‌ சிந்து. என்‌ ஆத்தும இரட்சணியத்துக்குத்‌ 
துரோகம்‌ செய்யமாட்டேனென்று துணிவாய்ச்‌ சொன்னான்‌. இதைக்‌ 
கேட்ட கொடுங்கோலன்‌, கோபம்‌ மனதில்‌ பொங்க: அப்படியா! 
நல்லது நல்லது. நீ உன்‌ ஆத்துமத்துக்குத்‌ துரோகம்‌ செய்து அதைக்‌ 
கட்டாயமாய்‌ நீ இழந்து போகும்படி நான்‌ செய்வேன்‌ பார்‌ என்று 
சபதம்‌ கூறி, வாலிபக்‌ கிறீஸ்துவனை பாவத்தில்‌ விழும்படி செய்ய 
ஒரு கெட்ட ஸ்திரீயை இவனிடம்‌ ஏவிவிட்டான்‌. வெட்கமும்‌ நாண 
மும்‌ இழந்த கெட்ட ஸ்திரீ தன்‌ கிட்ட வருவதை வாலிபன்‌ பார்த்து, 
கட்டப்பட்டிருந்ததினால்‌ அவளை அடித்துத்‌ துரத்தவும்‌ அல்லது 
தப்பித்து ஓடவும்‌ முடியாதென்று கண்டு, அவள்‌ தன்‌ சமீபம்‌ வந்த 
வுடன்‌ தன்‌ நாக்கை கண்டதுண்டமாய்‌ கடித்து அந்தத்‌ துண்டுகளை 
அவள்‌ முகத்தில்‌ துப்பி, பாதி நாக்கோடு அவளைப்‌ பார்த்து: சீ, நரகப்‌ 
பிசாசே! கிட்ட வராதே. நான்‌ சர்வேசுரனுடைய பிள்ளை, அப்பாலே 
போ என்று அவளை விரட்டினான்‌. அவளும்‌ இவ்வளவு மனத்‌ 
துணிவைக்‌ கண்டு வெட்கி நாணி ஓடிப்போய்‌ விட்டாள்‌. 


கிறிஸ்துவ ர்களே! இந்த வாலிபன்‌ செய்ததைக்‌ கேட்டு ஆச்சரியப்‌ 
படாதவர்‌ யார்‌? தன்‌ ஆத்துமத்தை எப்படியாகிலும்‌ இரட்சிக்க 
வேண்டுமென்று இவன்‌ துணிந்திருந்தான்‌. இந்தத்‌ துணிவு, சகோதரா! 
உனக்கு இருக்கின்றதா? கேள்‌. நீயே உன்‌ ஆத்துமத்தை இரட்சியா 
விடில்‌ உன்‌ தாயும்‌, தகப்பனும்‌, சுற்றத்தார்‌ சிநேகிதரும்‌, குருவும்‌ 
உபதேசியும்‌ இரட்சிக்கமாட்டார்கள்‌. சர்வேசுரன்‌ முதலாய்‌, உன்‌ 
சம்மதமின்றி உன்னை சிருஷ்டித்தாலும்‌, உன்‌ சம்மதமின்றி உன்னை 
இரட்சிக்க மாட்டார்‌. உன்‌ ஆத்துமத்துக்கு நீயே உத்தரவாதி. அதன்‌ 
லாபமும்‌ நஷ்டமும்‌ உன்னையே சார்ந்தது. இந்த சத்தியத்தை 


இப்போதாகிலும்‌ கண்டுபிடிக்கிறாயா? இதைத்‌ துணிந்து செய்ய 
உனக்கு மனம்‌ வந்ததா? இன்னும்‌ நாம்‌ மூன்றாம்‌ பாகத்தில்‌ சொல்லப்‌ 
போவதைக்‌ கவனமாய்க்‌ கேள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


இதற்கு முந்திய இரண்டு பாகங்களில்‌ ஆத்தும 
இரட்சணியமாகிற அலுவல்‌ தன்‌ இயல்பிலே அவசியமுள்ளதென்றும்‌ 
அதை அநுகூல மாய்ச்‌ செய்யும்படி விசேஷ கடமை உண்டென்றும்‌ 
விரிவாய்‌ விவரித்‌ தோம்‌. இனி இதைக்‌ கவனியாது அசட்டை 
செய்வதால்‌ வரும்‌ நஷ்டம்‌ எம்மாத்திரமென்று காண்பிக்கப்‌ 
போகிறோம்‌. இதில்‌ நாம்‌ சொல்லும்‌ விஷயம்‌ உங்கள்‌ மனதில்‌ 
உறுதியாய்ப்‌ பதியுமானால்‌, வெகு கவனத்துடன்‌ உங்கள்‌ 
ஆத்துமத்தை எவ்வகையிலாயினும்‌ இரட்சித்துக்‌ காப்பாற்றும்படி 
துணிவீர்கள்‌. 


ஆத்தும இரட்சணியத்தை மனிதன்‌ ஒரே ஒரு தடவை மாத்திரம்‌ 
இழந்துபோவானாகில்‌, இதனால்‌ அவனுக்கு வரும்‌ நஷ்டமோ, முழு 
நஷ்டம்‌, சர்வ நஷ்டம்‌, எவ்வகையாலாயினும்‌ ஈடு செய்ய முடியாத 
நஷ்டமாகும்‌. இது ஏன்‌ என்பீர்களோ? உங்கள்‌ ஆத்துமத்தை நீங்கள்‌ 
ஒருமுறை இழந்து ன நரகத்தில்‌ வீழ்ந்தால்‌, நித்தியமாய்‌ 
சர்வேசுரனை இழந்து போகிறீர்கள்‌. சர்வேசுரனை இழப்பவன்‌ சகல 
நன்மை பாக்கியத்தையும்‌ இழக்கிறான்‌. இது எப்படி என்று நீங்கள்‌ 
இப்போது சில முறை நன்றாய்‌ கண்டுபிடிப்பதில்லை. இந்த 
உலகத்தில்‌ எங்கும்‌ அடர்ந்திருக்கும்‌ மாயையின்‌ மயக்கத்தால்‌ 
சர்வேசுரனை இழப்பது மகா அற்பக்‌ காரியம்போல்‌ உங்களுக்குத்‌ 
தோன்றுகிறது. உங்களைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ மாய சுகபோக 
வஞ்சனைகளின்‌ மத்தியில்‌ சர்வேசுரன்‌ யாரென்றும்‌ அவரை இழந்து 
போவது எவ்வளவு நிர்ப்பாக்கியம்‌ என்றும்‌ ங்கள்‌ 
கண்டுபிடிக்கிறதில்லை. ஆ! நரகத்திலிருக்கும்‌ அந்த பாவ 
ஆத்துமாக்களைக்‌ கேளுங்கள்‌. ஏன்‌ இவ்வளவு கண்ணீர்‌? ஏன்‌ 
இத்தனை துயரம்‌? ஏன்‌ இப்படிக்‌ கூக்குரலிட்டு அழுகிறார்கள்‌? 
ஏனென்றால்‌ சகல நன்மை சுரூபியாகிய சர்வேசுரனை இழந்து 
போனார்கள்‌. சர்வேசுரனை இழந்ததால்‌ சர்வ பாக்கிய ஆனந்தத்‌ 
தையும்‌ இழந்தார்கள்‌. நரகத்தில்‌ விழுந்த பின்புதான்‌ இந்த நிர்ப்பாக்‌ 
கியர்‌ சர்வேசுரனை இழப்பது எவ்வளவு நிர்ப்பாக்கியமென்று கண்டு 
பிடித்தார்கள்‌. ஆனால்‌ ஆபத்து வருமுன்‌ அதை தடுக்கப்‌ பாடுபடு 


வதல்லவா புத்தி? வருமுன்‌ காப்பவனே அறிவாளி, வந்தபின்‌ 
காப்பவன்‌ அறிவீனன்‌. ஏரியின்‌ தண்ணீர்‌ கரையை உடைத்து நாலா 
பக்கத்திலும்‌ வெள்ளமாய்‌ ஓடும்போது, ஐயோ! ஐயோவென்று 
வாயில்‌ அடித்துக்‌ கொண்டால்‌, ஓடுகிற தண்ணீர்‌ நிற்குமோ? தண்ணீர்‌ 
வருமுன்‌ கரையை பலப்படுத்துவதே புத்திமான்‌ தொழில்‌. அப்படி 
நீயும்‌ உன்‌ ஆத்தும விஷயத்தில்‌ நடப்பாயாக. 


ஆத்துமத்தை இழந்துபோவது பெரிய நஷ்டம்‌. அதுவும்‌ 
எவ்வகை யாலாயினும்‌ ஈடுசெய்ய முடியாத நஷ்டம்‌. இந்த 
நஷ்டத்தை மாற்ற வாகிலும்‌ குறைக்கக்‌ கூட முடியாது. ஒரு 
காரியத்தை நீ செய்யும்போது ஓரிடத்தில்‌ நீ தோல்வி அடைந்தால்‌ 
வேறோரிடத்தில்‌ அல்லது இன்னொரு முறையில்‌ வெற்றி பெறலாம்‌. 
அப்படி வெற்றி பெறாவிட்டாலும்‌ வேறே வகையால்‌ வந்த 
நஷ்டத்தை ஈடுகட்டலாம்‌. விவசாய வேலை செய்பவர்கள்‌ ஒரு 
வருஷம்‌ நல்ல விளைவு இல்லாமல்‌ போனால்‌ இன்னொரு வருஷம்‌ 
நல்ல விளைவு உண்டாக, நஷ்ட ஈடு பெறுவார்கள்‌. நீ செய்யும்‌ 
வியாபாரத்தில்‌ ஒரு முறை உனக்கு மோசம்‌ வந்தால்‌ மறு முறை 
லாபம்‌ அடையும்படி வழி தேடுவாய்‌. அதற்கு ஆயிரம்‌ வழிகள்‌ 
உண்டு. ஆத்தும இரட்சணிய அலுவலிலோ, ஒரு முறை நஷ்டம்‌ 
அடைந்து உன்‌ ஆத்துமம்‌ நரகத்துக்குப்‌ போனால்‌, இந்த நஷ்டம்‌ எந்த 
வகையாலாகிலும்‌ சரிசெய்து கொள்ள முடியாத நஷ்டமாகும்‌. இதற்கு 
ஈடாக யாதொன்றும்‌ கொடுக்க உன்னாலும்‌ முடியாது, எந்த 
சிருஷ்டியாலும்‌ முடியாது. அன்றியும்‌ உனக்கு ஒரே ஆத்துமம்‌ 
மாத்திரம்‌ இருப்பதால்‌, அது கெட்டு சேதமானால்‌ எல்லாம்‌ கெட்டு 
சேதமாய்ப்‌ போகும்‌. ஒரு கண்‌ போனால்‌ இன்னொரு கண்ணால்‌ 
பார்க்கலாம்‌. ஆனால்‌ ஒரே ஒரு கண்மாத்திரமிருக்கிறவனுக்கு ஒரு 
கண்‌ போனால்‌, பார்வை முழுதும்‌ அற்றுப்போகும்‌. 


கிறீஸ்தவர்களே! இந்த சத்தியத்தை நீங்கள்‌ 
கண்டுபிடிக்கிறீர்களா? இப்போது கண்டுபிடியாமல்‌ போனால்‌ இனி 
எப்போது கண்டு பிடிப்பீர்கள்‌? ஐயோ! கிறீஸ்தவர்களுக்குள்‌ 
எத்தனையோ பேர்‌ அவசியமான இந்த ஒரே அலுவலைக்‌ 
கவனியாமலும்‌, இதில்‌ வெற்றி பெறும்படி வேண்டிய 
வழிமுறைகளைத்‌ தேடாமலும்‌, கவலையற்று இருக்கிறார்கள்‌! 
எத்தனை கிறீஸ்தவர்கள்‌ தங்களுக்கு ஆத்துமமே இல்லை என்பது 
போல அதைப்பற்றி நினையாமல்‌ அஞ்ஞானி களிலும்‌ கடையராய்‌ 


காலம்‌ போக்குகிறார்கள்‌! சகோதரரே! உலக வியாபாரத்‌ துக்காக 
நீங்கள்‌ செய்யும்‌ முயற்சிகளையும்‌ உங்களுடைய சொந்த ஆத்தும 
இரட்சணியத்துக்காக நீங்கள்‌ செய்யும்‌ முயற்சி களையும்‌ சீர்தூக்கி 
ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. உங்களுடைய ஆத்துமத்‌ துக்காக நீங்கள்‌ 
செய்வது எவ்வளவோ கொஞ்சம்‌! இந்தக்‌ கொஞ்ச மும்‌, 
எவ்வளவோ அசமந்தத்தோடும்‌, வலுவந்தத்தோடும்‌, அரை 
குறையான மனதோடும்‌ செய்து வருகிறீர்கள்‌! இதென்ன 
காலாகோலம்‌! இதென்ன புத்தியீனம்‌! உங்கள்‌ ஆத்துமத்தை 
ஈடேற்றினால்‌ வரும்‌ பலனும்‌ பாக்கியமும்‌ உங்களுக்‌ கல்லவா 
நித்திய காலமிருக்கும்‌? உங்கள்‌ ஆத்துமத்தை இழந்துபோனால்‌ 
நீங்கள்தானே நித்தியமான துன்பம்‌ அனுபவிக்க வேண்டும்‌. 
லாபமும்‌ நஷ்டமும்‌ எல்லாம்‌ உங்களை அல்லவா சாரும்‌? இதோ 
நல்ல சமயம்‌! அதிர்ஷ்ட காலம்‌! சமயம்‌ வாய்க்கும்போதே அதை 
வீணில்‌ இழந்து போகாமல்‌ நல்ல மனதோடு துணிந்து, என்‌ 
ஆத்துமத்தை எவ்விதமாகிலும்‌ நான்‌ இரட்சிப்பே னென்று 
துவக்குங்கள்‌. எவன்‌ எப்படி நடந்தாலும்‌, எப்படிப்‌ பேசினாலும்‌ நீ 
கவனிக்காதே. பேசுகிறவன்‌ பேசட்டும்‌. சிரிக்கிறவன்‌ சிரிக்கட்டும்‌. 
உன்‌ ஆத்துமம்‌ உனக்குச்‌ சொந்தம்‌. அதை இரட்சிக்க நீயே முயல 
வேண்டும்‌. நீ முயலாவிட்டால்‌ வேறெவனும்‌ உனக்காக அந்த 
வேலையைச்‌ செய்ய வரமாட்டான்‌. செய்ய மனமிருந்தாலும்‌ 
அவனால்‌ கூடாது. அவனவன்‌ ஆத்துமத்துக்கு அவனவனே 
பொறுப்பாளி. 


ஓ! சர்வேசுரா! என்‌ ஆத்துமத்தை நானே இரட்சிக்கும்படி 
என்னை மனிதனாய்‌ சிருஷ்டித்தீர்‌, உமது சாயலான ஆத்துமத்தை 
எனக்குக்‌ கொடுத்தீர்‌. தேவதூதர்களை எனக்குக்‌ காவல்‌ 
சம்மனசுகளாக நியமித்தீர்‌. நீரே என்னைத்‌ தேடிவந்து எனக்காக 
மனிதனாய்ப்‌ பிறந்தீர்‌. உமது திரு இரத்தத்தை என்‌ ஆத்துமத்தின்‌ 
விலையாய்த்‌ தந்தீர்‌. என்னைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ சகல சிருஷ்டிகளும்‌, 
நான்‌ உமக்கு ஊழியம்‌ செய்து என்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கும்படி 
இடைவிடாமல்‌ எனக்குப்‌ புத்தி போதிக்கின்றன. 


ஆனால்‌ ஐயோ! இதுமட்டும்‌ நான்‌ இந்த உன்னத அலுவலை மறந்து, 
மற்றதெல்லாம்‌ செய்து வந்தேன்‌. ஓ! அக்கிரமமாய்‌ நடந்தேன்‌. 
இனிமேல்‌ சுவாமி இப்படி நடக்க மாட்டேன்‌. எனக்கு இன்னும்‌ 
மீதியாயிருக்கும்‌ நாட்களை உமக்கு ஊழியஞ்‌ செய்து என்‌ 


ஆத்துமத்தை ஈடேற்றுவதில்‌ செலவழிப்பேன்‌. இது என்‌ உறுதியான 
மனது. இதுவே என்‌ மாறாத ஆசை. 

அர்ச்‌. மரியாயே, பாவிகளின்‌ தஞ்சமான தாயே! என்‌ 
தீர்மானத்தை ஆசீர்வதித்தருளும்‌. என்‌ ஆசையை ஏற்றுக்கொள்ளும்‌. 
என்‌ மனதை பலப்படுத்தும்‌ தாயே. ஆமென்‌ சேசு. 


முதல்‌ நாள்‌ 
ஞான போதகம்‌: ஆத்தும இரட்சணிய அலுவலில்‌ 
காலதாமதம்‌ மகாமோசம்‌ 


போர்க்களத்தில்‌ மகா பராக்கிரம வீரனும்‌ இயல்பான குணமுள்ள 
வனுமான படைத்தலைவன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. “எதார்த்தவாதி 
பொதுமக்களின்‌ விரோதி” என்ற பழமொழிக்கிணங்க, சிலர்‌ இவனை 
வஞ்சத்‌ துரோகமாய்க்‌ கொல்லும்படி சமயம்‌ பார்த்துக்‌ கொண் 
டிருந்தார்கள்‌. ஒருநாள்‌ விருந்துண்டு சந்தோஷமாய்ப்‌ பேசிக்‌ கொண்‌ 
டிருக்கையில்‌, ஓர்‌ அந்நியன்‌ துரிதமாய்‌ அங்கே வந்து, இரகசியத்தில்‌ 
தளபதிக்கு ஒரு கடிதம்‌ கொடுத்து அதில்‌ முக்கியமான செய்தி இருக்‌ 
கிறதென்றும்‌, உடனே தாமதமின்றி வாசிக்க வேண்டுமென்றும்‌ 
சொல்லிப்‌ போய்விட்டான்‌. சேனாதிபதி நல்லது என்று வாங்கி, 
உடனே வாசிக்காமல்‌ பிற்பாடு எல்லாரும்‌ போனபின்‌ சாவகாசமாய்‌ 
வாசிக்‌ கலாமென்று சும்மா இருந்து விட்டான்‌. வீட்டை விட்டு 
வெளியே போகுமுன்‌, அவன்‌ விரோதிகள்‌ சதி துரோகமாய்‌ 
அவனைக்‌ கொன்று போட்டார்கள்‌. வந்த கடிதத்தைத்‌ தாமதமின்றி 
உடனே வாசித்‌ திருந்தால்‌ கொலைக்குத்‌ தப்பித்திருப்பான்‌. இதனால்‌ 
முக்கியமான எந்த அலுவலையும்‌ செய்ய சமயம்‌ வாய்க்கும்போது 
உடனே செய்யாமல்‌ காலதாமதம்‌ செய்வது எவ்வளவு மோசமான 
காரியம்‌ என்று அறியலாம்‌. 


ஆத்தும இரட்சணிய அலுவல்‌ எந்த அலுவலிலும்‌ மகா முக்கிய 
மான அலுவல்‌. இது ஒன்றே மகா கடமையான அலுவல்‌. இது 
ஒன்றைச்‌ செய்யும்படியாகவே நாம்‌ உலகத்தில்‌ மனிதராயிருக்‌ 
கிறோம்‌. இதைச்‌ செய்வதில்‌ நஷ்டம்‌ வந்தால்‌ அது சரிசெய்து 
கொள்ள முடியாத பெரும்‌ நஷ்டமென்று இவை முதலிய 
செய்திகளை முந்தின பிரசங்கத்தில்‌ விவரித்தோம்‌. இதைக்‌ 


கேட்டவர்களில்‌ சிலர்‌ நினைப்பதேதென்றால்‌: இங்கே 
சொன்னதெல்லாம்‌ நியாயந்தான்‌. என்‌ ஆத்துமத்தை நான்‌ கவனிக்க 
வேண்டியது மெய்தான்‌. ஆனால்‌ இப்போது என்ன அவசரம்‌? 
அதற்கு நல்ல சமயம்‌ வரும்‌. இது தக்க காலமல்ல. மேலும்‌ நான்‌ 
இன்றைக்கா சாகப்‌ போகிறேன்‌? இப்போது எனக்கு வாலிப வயது. 
இனி வயது வரும்‌. அப்போது பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்று தங்கள்‌ 
மனதுக்குச்‌ சமாதானம்‌ சொல்லி, உடனே துவக்காமல்‌ காலம்‌ 
போகட்டுமென்று காலதாமதம்‌ செய்வார்கள்‌. 


இவ்விதம்‌ சமயம்‌ உடனே வாய்த்தபோது மனந்திரும்பாமல்‌ 

காலதாமதம்‌ செய்வது எவ்வளவு மோசமானதும்‌ ஆபத்துள்ளது 

மென்று இப்போது உங்களுக்கு விவரித்துக்‌ காட்டப்‌ போகிறோம்‌. 

நீங்கள்‌ கவனமாய்‌ நாம்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. தேவதாய்‌ உங்கள்‌ 

புத்திக்குத்‌ தெளிவும்‌ மனசுக்கு உறுதியும்‌ தமது திவ்விய குமாரன்‌ 
சேசுநாதரிடம்‌ பெற்றுக்‌ கொடுப்பார்களாக. 
முதல்‌ பாகம்‌ 


ஆத்தும இரட்சணிய அலுவலைச்‌ செய்யும்படி மனசு 
சர்வேசுரன்‌ பக்கம்‌ திரும்புவது இன்றியமையாத முதல்‌ காரியம்‌. 
இப்படி மனந்‌ திரும்ப உண்டாகும்‌ முதல்‌ யோசனை 
சர்வேசுரனுடைய குரல்‌ சத்தம்‌. இந்தச்‌ சத்தத்தைக்‌ கேட்டவுடன்‌, 
இன்னும்‌ காலம்‌  போகட்டுமென்று தாமதமின்றி உடனே 
துவக்குவதுதான்‌ புத்திமானுக்கு அடையாளம்‌. இந்தச்‌ சமயம்‌, 
சர்வேசுரன்‌ குறித்தனுப்பும்‌ தகுந்த சமயமாதலால்‌, உடனே 
துவக்கினால்‌ வெற்றியாயும்‌ சுலபமாயும்‌ முடியும்‌. அப்படி யின்றி 
இந்த நல்ல சமயம்‌ வீணிலே கடந்துபோகும்படிவிட்டால்‌ இனி 
இப்படிப்பட்ட தகுந்த சமயம்‌ வருமா என்பது வெகு சந்தேகம்‌. 


ஏனென்றால்‌ சர்வேசுரனிடம்‌ மனது திரும்பும்படி மூன்று 
காரியங்கள்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து கூட வேண்டும்‌. காலமும்‌, தேவ 
உதவியும்‌, மனதும்‌ ஆகிய இம்மூன்றும்‌, மனந்திரும்ப இன்றி 
யமையாத சாதனங்கள்‌. இம்மூன்றில்‌ ஒன்று மாத்திரம்‌ குறையு 
மானால்‌ மனந்திரும்புவது முடியாத காரியம்‌. எப்படியெனில்‌: 
மனந்திரும்ப நேரம்‌ இல்லாவிடில்‌, அல்லது காலமிருந்தாலும்‌ தேவ 
உதவி இல்லாவிடில்‌, அல்லது தேவ உதவியிருந்தாலும்‌ உனக்கு 
மனது வராமல்போனால்‌ நீ மனந்திரும்ப முடியாது. அன்றியும்‌ 


இம்மூன்று காரியங்களும்‌ உன்‌ கையில்‌ இல்லாததால்‌ இவற்றை உன்‌ 
இஷ்டம்போல்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ நீ சேர்த்துப்‌ பயன்படுத்த 
உன்னால்‌ முடியாது. 

இதை நீ நன்றாய்‌ அறியும்படி நாம்‌ சொல்லும்‌ உவமையைக்‌ 
கேள்‌. நகைகளும்‌ தங்க நாணயங்களுமுள்ள இருப்புப்பெட்டியைத்‌ 
திறக்கும்‌ படி மூன்று வித்தியாசமுள்ள திறவுகோல்‌, மூன்றுபேர்‌ 
கையில்‌ இருக்கிறதென்று வைத்துக்கொள்‌. இந்த மூன்றுபேரும்‌ 
பற்பல பட்டணங்களில்‌ பற்பல அலுவல்‌ பார்த்து வருகிறவர்கள்‌. 
இப்படியிருக்கப்‌ பணப்‌ பெட்டியை நீ எந்த நாளிலும்‌ உன்‌ 
இஷ்டப்படி திறக்க உன்னால்‌ முடியுமா? முடியாது. ஏன்‌? 
ஏனென்றால்‌ மூன்று திறவுகோல்களை வைத்திருக்கும்‌ மூன்று பேரும்‌ 
ஓரிடத்தில்‌ ஒரே நேரத்தில்‌ வந்து கூடினால்‌ மாத்திரம்‌ பெட்டியைத்‌ 
திறக்கலாம்‌. மூன்றுபேரில்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ வராமல்‌ போனால்‌, 
இரண்டு திறவுகோல்‌ போதாது. அதுபோல சர்வேசுரனிடம்‌ 
மனந்திரும்ப, நாம்‌ முன்‌ சொன்ன மூன்று காரியங்களும்‌, 
நம்மிடத்தில்‌ ஒரே நேரத்தில்‌ ஒன்றாய்‌ வந்து இருக்கும்‌ சமயம்‌ 
எதுவோ அதுவே தகுந்த சமயம்‌. அப்படிப்பட்ட சமயம்‌ நீங்கள்‌ 
தியானம்‌ செய்ய வந்திருக்கும்‌ இந்த அதிர்ஷ்ட சமயம்‌. இது 
தப்பினால்‌ வேறு உகந்த சமயம்‌ நினைத்தாற்போல வருமா? வராது. 
ஏனென்றால்‌ இந்த மூன்று விஷயங்களில்‌ ஒன்றாவது உங்கள்‌ 
கையிலிருக்கிறதென்று சொல்லக்‌ கூடாது. இம்மூன்றில்‌ ஒன்றும்‌ 
உங்களுக்குச்‌ சொந்தமல்ல. அப்படியே முதல்‌ விஷயமாகிற காலம்‌ 
யாருக்குச்‌ சொந்தம்‌? காலத்துக்கு யார்‌ எஜமான்‌? ஒரு 
நிமிஷமுதலாய்‌ நமக்குச்‌ சொந்தமல்ல. சர்வேசுரனுக்கு எப்போது 
சித்தம்‌ வந்ததோ அப்போது நாம்‌ உலகத்தில்‌ வந்தோம்‌. இனி 
அவருக்கு எப்போது சித்தம்‌ வருமோ அப்போதுதான்‌ நாம்‌ இதை 
விட்டுப்‌ போவோம்‌. நமது காலத்தின்‌ நிலைமை 
இப்படியிருக்கையில்‌ பிற்பாடு பார்க்‌ கலாமென்று சொல்லுவது 
புத்தியோ? இன்னும்‌ நாம்‌ சொல்லப்‌ போவதைக்‌ கவனமாய்க்‌ கேள்‌. 
காலத்தில்‌ இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலமென்று மூன்று 
பாகங்களுண்டு. இம்மூன்று பாகங்களில்‌ நீ மனந்திரும்பும்படி 
உனக்கு உரியது நிகழ்காலமாத்திரம்தான்‌. நிகழ்காலமென்றால்‌, 
இன்று, இந்த நாள்‌, என்று சொல்லும்‌ இந்த நிமிஷ மாத்திரம்‌ உனக்குச்‌ 
சாந்தம்‌. ஆனதால்‌ நீ அவசியம்‌ செய்ய வேண்டிய வேலையை 


உனக்குச்‌ சொந்தமாய்‌ உன்‌ கையிலிருக்கும்‌ நிகழ்காலமாகிற இந்த 


நேரத்தில்‌ நீ செய்யாமல்‌, உனக்குச்‌ சொந்த மில்லாத இனிமேல்‌ என்ற 
எதிர்காலத்தில்‌ செய்வேனென்றால்‌: கையிலிருக்கும்‌ நெல்லைக்‌ 
காற்றில்‌ தூற்றிவிட்டு, இனிமேல்‌ காட்டை வெட்டி, உழுது பயிர்‌ 
செய்து நெல்‌ சேர்ப்பேன்‌ என்று சொல்லும்‌ பேதைமைக்குச்‌ சமானம்‌. 
கைக்கு எட்டினதும்‌ சிலசமயம்‌ வாய்க்கு எட்டாமல்‌ தப்பிப்‌ 
போயிருக்க, எப்படி நீ இப்போது உன்னால்‌ செய்யக்கூடியதை 
இனிமேல்‌ என்ற நிச்சயமற்ற காலத்தில்‌ செய்வேன்‌ என்று 
சொல்லலாம்‌? 


ஓ! மனந்திரும்பும்‌ பாவிக்குச்‌ சர்வேசுரன்‌ பொறுத்தல்‌ கொடுப்‌ 
பதாய்‌ வாக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று நீ சொல்வாயோ? மெய்‌ 
தான்‌. ஆனால்‌ பொறுத்தல்‌ கொடுக்க வாக்குத்‌ தந்த சர்வேசுரன்‌ 
அந்தப்‌ பொறுத்தலை பாவி கேட்பதற்கு நேரம்‌ அவனுக்குக்‌ 
கொடுப்பதாக ஓரிடத்திலும்‌ சொல்லவில்லையே. ஓ! 
இனிமேலாகட்டும்‌. அடுத்த திருநாள்‌ வரும்போது பாவத்தை விட்டு 
மனந்திரும்புவேன்‌ என்று செல்லும்‌ கிறீஸ்துவனே கேள்‌. அடுத்த 
திருநாள்‌ வரும்‌, ஆனால்‌ உனக்கு அது வருமோ? இன்றைக்கு 
உயிரோடிருப்பதே நிச்சயமில்லாமல்‌ இருக்க அடுத்த நாளைப்‌ பற்றி 
யோசிப்பது ஏன்‌? எத்தனையோபேர்‌ அடுத்த திருநாளில்‌ 
மனந்திரும்பி பாவ சங்கீர்த்தனம்‌ செய்வேனென்று கால தாமதம்‌ 
செய்து வந்தவர்கள்‌ அடுத்த நாளைப்‌ பாராமல்‌ பாவத்தில்‌ 
மரித்தார்கள்‌! 

உலக சம்பந்த விஷயங்களில்‌ வெகு புத்தி மதியூக யோசனை 
யோடு, முன்பின்‌ பார்த்து நடக்கும்‌ மனிதர்கள்‌ ஆத்தும விஷயத்தில்‌ 
மாத்திரம்‌ அந்தப்‌ புத்தியைக்‌ காலால்‌ மிதித்து, சற்றும்‌ யோசனை 
யின்றி நடக்கிறார்கள்‌. நீ குடியிருக்கும்‌ வீட்டுக்குள்‌ விஷமுள்ள 
நாகப்பாம்பு நுழைந்தால்‌, அல்லது அந்தப்‌ பாம்பே உன்னைத்‌ 
தீண்டினால்‌, நாளை பார்ப்போமென்று பாம்பைக்‌ கொல்லாமலும்‌, 
அதன்‌ விஷத்தை முறிக்கும்‌ மருந்தைச்‌ சாப்பிடாமலும்‌ நீ 
இருப்பாயோ? தன்‌ பிள்ளைக்குக்‌ கொடிய காய்ச்சல்‌ வந்தால்‌, நாளை 
வைத்தியனைக்‌ கூட்டிவந்து மருந்து கொடுப்பேனென்று, கையைக்‌ 
கட்டிக்கொண்டு இன்றைக்கு சும்மா இருப்பவன்‌ எங்கும்‌ உண்டா? 
சுய அறிவில்லாமல்‌ பித்துக்‌ கொண்டவன்‌ இப்படிச்‌ செய்வானே 
யன்றி, புத்தியுள்ள எவனும்‌ செய்யமாட்டான்‌. உலக விஷயங்களில்‌ 
செய்யும்‌ யோசனை ஆத்தும விஷயத்தில்‌ செய்ய வேண்டாமா? 


சகோதரரே! சர்வேசுரன்‌ உலகத்துக்கு இரட்சணியமான தமது 
திவ்விய மகனை தாம்‌ குறித்த காலத்தில்‌ அனுப்பினதுபோல்‌, 
உங்களுக்கும்‌ இரட்சணியமாக அவர்‌ தெரிந்து அனுப்பும்‌ இந்தக்‌ 
காலத்தில்தான்‌ நீங்களும்‌ இரட்சணியம்‌ பெறலாம்‌. காற்றுள்ள போதே 
தூற்றிக்கொள்‌ என்பது பழமொழி அல்லவா? எப்போது சாதகமான 
சமயம்‌ வாய்க்குமோ அப்போது அதைப்‌ பிரயோ கிப்பது புத்திமான்‌ 
கடமை. அந்த நல்ல சமயம்‌ இதுதான்‌. சர்வேசுரன்‌ இன்று உன்னைக்‌ 
கூப்பிடும்போது உன்‌ மனதைக்‌ கல்லாக்கி, இனிமேலாகட்டுமென்று 
சொல்லாதே. நீ மனந்திரும்ப இப்போது நேரமிருக்கிறது. ஆனால்‌ 
நேரமாத்திரம்‌ போதாது. நேரத்தோடு தேவ உதவியும்‌ அவசியம்‌. 
அது எப்படி என்று இரண்டாம்‌ பாகத்தில்‌ விவரிக்கப்‌ போகிறோம்‌. 
கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ கொடுக்கும்‌ உதவியாகிற தேவாநுக்கிரகம்‌ எந்த 
நல்ல காரியமும்‌ செய்யும்படி மகா அவசியம்‌. அப்போஸ்தலரான 
அர்ச்‌. சின்னப்பர்‌ சொல்லுவதுபோல தேவாநுக்கிரக உதவியின்றி 
நாம்‌ சேசுநாதருடைய திருநாமத்தை முதலாய்‌ தக்க வகையாய்‌ 
உச்சரிக்க முடியாது (1 கொரி. 12:3). இது எப்படியெனில்‌, உலக 
கவலையில்‌ அமிழ்ந்தி, பாவ வலையில்‌ சிக்கி, துர்‌ இச்சைகளுக்கு 
அடிமையாய்‌, துர்ப்‌ பழக்கங்களென்னும்‌ சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டு 
கிடக்கும்‌ பாவி தன்‌ பாவத்தை விட்டு மனந்திரும்புவதற்கு 
சர்வேசுரனுடைய உதவி, அதுவும்‌ விசே த்த உதவி, 
அவசியமென்பது நிச்சயமான சத்தியம்‌. நாமின்றி உங்களால்‌ 
நன்மையானதெதுவும்‌ செய்ய இயலாதென்று சேசுநாதரே 
சொல்லியிருக்கிறார்‌ (அரு. 15:5). பறவை உயர எழும்பிப்‌ 
பறப்பதற்கு எப்படி ஆகாயம்‌ அவசியமோ, அப்படியே மனிதனும்‌ 
இந்தப்‌ பூலோக சம்பந்த கவலையிலிருந்து சர்வேசுரனிடம்‌ எழுந்து 
செல்ல வேண்டுமானால்‌ அவனுக்கு தேவாநுக்கிரக உதவி அவசியம்‌. 


இவ்விதம்‌ மனிதனுக்கு அவசியமான அநுக்கிரக உதவியைச்‌ 
சர்வேசுரன்‌ கொடுக்கச்‌ சித்தமாயிருக்கிறாரென்பது மெய்தான்‌. 
ஆனால்‌ இந்த உதவியைச்‌ சர்வேசுரன்‌ தமது தேவ ஞானத்தின்‌ கிரம 
ஒழுங்குக்கு விரோதமாய்க்‌ கொடுப்பாரோ? அப்படியானால்‌, 
யாதொருவன்‌ தனக்கு சர்வேசுரன்‌ உதவிசெய்வாரென்று நம்பி, பாவ 
வழியில்‌ பயமின்றி நடப்பானாகில்‌, அப்படிப்‌ பாவஞ்செய்து தம்மை 


நிந்திக்கிறவனுக்குச்‌ சர்வேசுரன்‌ அநுகூலமாயிருக்கிறாரென்று சொல்‌ 
வது போலாகும்‌. இவ்வளவுதானோ? இன்னும்‌ சர்வேசுரனே பாவத்‌ 
துக்குத்‌ துணையாயிருந்து மனிதனை அதற்குத்‌ தூண்டி ஏவுகிறா 
ரென்றும்‌ சொல்ல வேண்டும்‌! ஓ! இப்படிச்‌ சொல்வது தேவ 
தூஷணம்‌! அன்றியும்‌ சர்வேசுரன்‌, உன்னை இப்போது தமக்கு 
ஊழியம்‌ செய்து உன்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கும்படியாகக்‌ கூப்பிட்டு, 
அதற்கு வேண்டிய வரப்பிரசாத உதவியைக்‌ கொடுக்கும்போது, நீ 
அதை அவமதித்து ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌, இனிமேல்‌ வயது வந்தபின்‌ 
பார்க்கலாம்‌ என்று சொல்வது, சர்வேசுரனுக்குப்‌ பெரும்‌ நிந்தை 
யென்று உனக்குத்‌ தோன்றவில்லையா? உன்‌ சீவியநாட்களில்‌ நல்ல 
இளம்‌ வயதைச்‌ சர்வேசுரனுக்காகச்‌ செலவழியாமலிருந்து, இனி 
முதிர்ந்த வயது வந்தபின்போ சர்வேசுரனைத்‌ தேடிப்‌ போவாய்‌? 
தோட்டத்திலிருக்கும்‌ பூஞ்செடியில்‌, புதிதாய்‌ மலர்ந்து, சுகந்த 
பரிமளவாசனை வீசி, கண்ணுக்கு ரம்மியமாயிருக்கும்‌ புஷ்பத்தை 
உன்‌ தகப்பனுக்குக்‌ கொடாமல்‌, அது காய்ந்து வாடி வாசனையின்றி 
இதழ்கள்‌ சுருங்கி விழப்‌ போகும்போது அவருக்கு அதைக்‌ கொடுப்‌ 
பது பிள்ளைக்கு அழகோ? நன்றாய்‌ ஊழியம்‌ செய்ய ஏதுவான இளம்‌ 
வயதை உன்னை சிருஷ்டித்தவருக்குக்‌ கொடாமல்‌, இனி வயதில்‌ 
முதிர்ந்த கிழவனானபின்‌, உடலில்‌ உயிர்‌ குறைந்து, புத்தி 
தடுமாற்றமாகி, கால்‌ கை ஊன்றி நடக்கவும்‌ இருக்கவும்‌ சக்தியின்றி, 
அடியற்ற மரம்போல்‌ விழுந்து கிடக்கும்போது, உலக சிற்றின்ப 
சுகங்களை நீ அநுபவிக்கக்கூடாததால்‌, உலகமே உன்னை ஒன்றுக்கும்‌ 
உதவாத வெறும்‌ பதரென்று பகைத்து வெறுத்துத்‌ துரத்த, 
அப்போதுதானா, உன்‌ சிருஷ்டிகரான சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ 
செய்து உன்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கப்‌ போகிறாய்‌? இவ்வித 
ஊழியம்‌ சர்வேசுரனுக்கு மகிமையோ? உனக்கும்‌ இது தகுதியா? 


ஆனால்‌ சர்வேசுரன்‌ நல்லவர்‌. மிகுந்த தயாளகுணமுள்ளவர்‌. 
நான்‌ கொடுப்பது அற்பமாயினும்‌, அதை எப்போது கொடுத்தாலும்‌ 
அவர்‌ தயவாய்‌ ஏற்றுக்கொள்ளுவார்‌ என்று நீ இன்னும்‌ 
சொல்வாயோ? ஆ! ஆ! சர்வேசுரன்‌ நல்லவரானதால்‌ நீ 
கெட்டவனாகவேயிருக்கலாமா? சர்வேசுரனுக்கு இரக்கம்‌ 
மிகுதியாயிருக்கின்றதென்று நீ அவரை உன்‌ பாவத்தால்‌ நிந்திக்கவோ 
போகிறாய்‌? சர்வேசுரனுடைய உத்தம அடையாளங்களை, நீ உன்‌ 
பாவத்துக்கு ஆதாரமாக  நிலைநிறுத்தவா எண்ணுகிறாய்‌? 
கிறீஸ்துவனே! ஆழமறியாமல்‌ காலை விடாதே, அறியுமுன்னே குறி 


பாராதே. சர்வேசுரன்‌ இரக்கமுள்ளவர்‌: மெய்‌ தான்‌. ஆனால்‌ நீதியும்‌ 
உள்ளவர்‌. அவர்‌ நீதியோ அளவற்ற நீதி, பார பட்சமற்ற நீதி, 
கோணாத நீதி; ஆதலால்‌ அவர்‌ எவனும்‌ தம்மைத்‌ தன்‌ இஷ்டம்‌ 
போல்‌ நிந்தித்துப்‌ பழிக்கவிட மாட்டார்‌. இன்று இரக்கம்‌ 
காண்பித்தால்‌ எப்போதும்‌ இரக்கம்‌ காண்பிப்பாரென்று எண்ணாதே. 
இதோ அவர்‌ உன்னைக்‌ கூப்பிட்டு, நீ மனந்திரும்பு வதற்கு ஏதுவான 
அநுக்கிரக உதவி செய்ய காத்திருக்கிற இந்தச்‌ சமயமே உன்‌ 
இரட்சணியத்துக்கு சாதகமான சமயமென்று நினைத்து அவருக்கு 
ஊழியஞ்செய்ய காலதாமதமின்றி இப்போதே துவக்கு (2கொரி. 6:2). 
என்‌ ஆண்டவரே! இப்போதே, இதோ துவக்கு கிறேன்‌ என்று சொல்‌. 
ஆகிலும்‌ நீ மனந்திரும்பும்படி நேரமும்‌ காலமும்‌, தேவ அநுக்கிரக 
உதவியும்‌ இருந்தாலும்‌ இன்னும்‌ உனக்கு அவசியமான மூன்றாம்‌ 
குணம்‌ ஒன்றுண்டு. அதை பின்வரும்‌ மூன்றாம்‌ பாகத்தில்‌ விவரிக்கப்‌ 
போகிறோம்‌. கவனமாய்க்‌ கேள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


பாவத்தைவிட்டு மனந்திரும்பி சர்வேசுரனுக்கு ஊழியஞ்‌ செய்ய 
இப்போது உனக்கு இருக்கும்‌ சமயமே தகுந்த சமயமாயிருக்க, அதை 
நீ தப்பவிட்டு இனிமேல்‌ ஆகட்டுமென்று சொல்லுதல்‌ எவ்வளவு 
மதியீனமான செய்கை. இனிமேல்‌ மனந்திரும்புவேனென்றால்‌, 
மனந்திரும்ப நேரம்‌ அவசியம்‌. அந்த நேரம்‌ உனக்கு இருக்குமோ 
இராதோவென்பது வெகு  சந்தேகமென்று முதற்பாகத்தில்‌ 
விவரித்தோம்‌. நேரமிருந்தாலும்‌ தேவாநுக்கிரக உதவி 
தேவையென்றும்‌, அதுவும்‌ நீ நினைத்த சமயத்தில்‌ வருமோ வராதோ 
என்பது வெகு நிச்சயமில்லையென்றும்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ 
சொல்லிக்‌ காட்டினோம்‌. அப்படி தேவ அநுக்கிரகம்‌ இருந்தாலும்‌ 
இன்னும்‌ மூன்றாம்‌ இலட்சணமாகிற மனம்‌ உனக்கு வேண்டும்‌. இந்த 
மனசு இப்போது உனக்குத்‌ தியான காலத்தில்‌ எளிதாய்‌ வரலாம்‌. 
அதைக்‌ கவனியாமல்‌ இனிமேலும்‌ உனக்கு மனது இருக்குமென்று நீ 
எண்ணி இன்று செய்ய வேண்டியதை இனிமேல்‌ செய்வேனென்றால்‌ 


மோசம்‌ போவாய்‌. 


இதன்‌ காரணமேதெனில்‌ மனிதனுடைய மனசு வெகு நிலை 
யற்றது. பாசிபோல்‌ என்றும்‌ தளம்பும்‌. ஒரே நிலையில்‌ நில்லாது. 
வேண்டும்‌, வேண்டாம்‌ என்பதும்‌, சந்தோஷமும்‌ துக்கமும்‌, 
வெறுப்பும்‌ விருப்பமும்‌, ஆவலும்‌ அருவருப்பும்‌, சலிப்பும்‌ 


உற்சாகமும்‌, இவையெல்லாம்‌ சக்கரம்போல்‌ சுற்றிச்‌ சுழன்று மாறி 
மயங்கி வரும்‌. மனிதன்‌ மனது ஒரு நாளையில்‌ ஏழு முறையாவது 
மாறி வருமென்று வேதவாக்கியம்‌ முறையிடுகின்றது. நாமும்‌ 
அநுபவ வாயிலால்‌ நாள்தோறும்‌ இது மெய்‌ என்று கண்டு 
வருகிறோம்‌. மனிதன்‌ மனது காற்றாடி போல்‌, மாறி மயங்கி, அற்ப 
விஷயத்தாலும்‌ அலைந்து சுழல்வதை யார்‌ அறியார்‌? ஒரு நிலையும்‌ 
அற்ற மனது; இப்படி நிலையற்ற மனதை, நீ நிலையுள்ள மனமாக 
எண்ணி இன்று செய்ய மனமில்லாததை இனிமேல்‌ செய்வேனென்று 
சொல்லுகிறாய்‌. கெட்ட பழக்கமும்‌, துர்க்குணங்களும்‌, பாவ 
நாட்டமும்‌ உன்னிடத்தில்‌ இன்னும்‌ பலங்கொள்ளாமல்‌ இப்போது 
தான்‌ துவக்கி இருக்கும்போது, அவைகளை முழுவதும்‌ நீக்கி, உன்‌ 
ஆத்தும இரட்சணிய அலுவலைக்‌ கவனிக்க தைரியமில்லாத நீ, இனி 
இவை நன்றாய்‌ பலங்கொண்டு, மனதில்‌ ஆழமாய்‌ இறங்கி, 
ஆணிவேர்‌ பாய்ந்து, நாலு பக்கமும்‌ உன்னைச்‌ சேர்த்துக்‌ கட்டி 
இறுக்கும்போதோ, மனந்திரும்பப்‌ போகிறாய்‌? ஆலமரம்‌ 
இளங்கன்றாய்‌ இருக்கையில்‌ அதைப்‌ பிடுங்கிப்போட 
துணிவில்லாதவன்‌, அது பெரிய மரமாய்‌ வளர்ந்து, நாலு 
திசையிலும்‌ வேரோடி, ஒரு அடி மரத்துக்குச்‌ சார்பாய்‌ ஒன்பது அடி 
மரங்கள்‌ விழுதுகளில்‌ இறங்கி, பலப்பட்டு, கிளைகளும்‌ 
கொம்புகளும்‌ எங்கும்‌ படர்ந்து, பெருஞ்சோலைபோல்‌ விரிந்து 
வளர்ந்த பிறகா, எளிதில்‌ அதை வெட்டிவிடலாமென்று 
சொல்லுகிறாய்‌? ஐந்தில்‌ வளையாதது ஐம்பதில்‌ வளையுமா? ஒரு 
கால்‌ மாத்திரம்‌ கொஞ்சம்‌ சேற்றுக்குள்‌ பதிந்திருக்கும்போது அதை 
வெளியே இழுக்க மனமில்‌ லாதவன்‌, இரண்டு காலும்‌ ஆழமாகச்‌ 
சேற்றுக்குள்‌ இடுப்பு மட்டும்‌ புதைந்தபின்பு, எளிதாய்‌ வெளியே 
இழுக்கப்‌ போகிறானோ? 


ஆனால்‌ நான்‌ கிறீஸ்துவனானதால்‌ சர்வேசுரன்‌ கிருபையால்‌ 
நான்‌ சாகும்போது பாவசங்கீர்த்தனம்‌ செய்து அவஸ்தைப்‌ பூசுதல்‌ 
பெற்று சாவேனென்று எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது. 
குருவும்‌ அந்த சமயத்தில்‌ தப்பாமல்‌ வருவார்‌ என்று நீ 
சொல்வாயோ? 


ஆனால்‌ சகோதரா! நீ சாகும்‌ சமயத்தில்‌ குருவானவர்‌ சமீபத்‌ 
திலிருப்பாரென்று உனக்கு எந்த சம்மனசாவது வந்து சொன்ன 
துண்டா? நாம்‌ அறிய எத்தனை பேர்கள்‌, குரு வீட்டுக்கு வருமுன்னே 


இறந்து போனார்கள்‌. நல்லது, நீ சொல்வது போலாகட்டும்‌. குரு 
வந்தாலும்‌, நீ அவஸ்தையில்‌, பேச்சு மூச்சின்றி புத்தித்‌ தெளிவின்றி 
இருந்தால்‌, அது பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய நல்ல சமயமா? உனக்கு 
அப்போது மனது வருமா? நீ நன்றாய்‌ தெளிந்த புத்தியோடு 
இருக்கும்‌ இப்போது, மனந்திரும்பி பாவசங்கீர்த்தனம்‌ செய்வது 
உனக்குப்‌ பெரிய மலைபோல்‌ தோன்றுகிறதே. அந்தக்‌ கடைசி 
நாளில்‌ எப்படி நீ எளிதாய்‌ வருத்தமின்றி பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்வாயென்று எண்ணுகிறாய்‌? அதற்குத்‌ தகுந்த அறிவும்‌ புத்தித்‌ 
கெளிவும்‌ அப்போது உனக்கு இருக்குமோ? இப்போது இல்லாத 
மனம்‌ அப்போது எப்படி வரும்‌? நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு 
அவசியமான குணங்கள்‌ இன்னதென்று இப்போது அறியாத நீ, 
அவஸ்தை வேளையில்‌ அறிவாயோ? 


கடைசி நாளில்‌ எல்லாம்‌ சரியாய்‌ முடியுமென்று வீணாய்‌ 
இப்போது கற்பனை பண்ணாதே. மகா முக்கிய அலுவலை, செய்யக்‌ 
கூடும்போது செய்ய மனமில்லாமல்‌ கடைசி நாள்‌ மட்டும்‌ விடுவது 
புத்தியீனமான செய்கை. மனிதன்‌ ஜீவிக்கும்‌ நாட்கள்‌ எப்படியோ, 
அப்படியே அவன்‌ மரண நாளுமிருக்கும்‌. வடபக்கம்‌ சாய்ந்த மரம்‌ 
வெட்டும்போது தென்பக்கம்‌ விழமாட்டாது. வேப்பமரத்தில்‌ 
விளாங்கனி பழுக்காது, அவரை விதைத்தால்‌ துவரை விளையாது, 
சாமை விதைத்த வயலில்‌ சம்பா முளையாது. நீ விதைத்ததெதுவோ 
அதுவே அறுப்பாய்‌ (கலா.6:7,8). நீ உன்‌ வாழ்நாளில்‌ பாவ 
துர்நாற்றத்தை விதைத்தால்‌ பாவத்தின்‌ தண்டனையைப்‌ பலனாக 
அறுப்பாய்‌. ஓரிருவர்‌ பாவிகளாய்‌ வாழ்ந்தவர்கள்‌ சாகும்போது 
மனந்திரும்பி நல்லவர்களாய்‌ மரித்தால்‌, இது ஓரோரிடத்தில்‌ 
சர்வேசுரன்‌ செய்யும்‌ விசேஷ தயை. உன்‌ மட்டிலும்‌ இப்படிச்‌ 
செய்வாரென்று நீ எண்ணி நடந்தால்‌ மோசம்‌ போவாய்‌. மரத்தின்‌ 
உச்சியிலிருந்து கீழே விழுந்தவர்களில்‌ ஒருவரிருவர்‌ தேவசித்தத்தால்‌ 
தப்பிப்‌ பிழைத்தார்களென்று, நீயும்‌ மரத்தின்‌ உச்சியிலிருந்து 
விழுந்தால்‌ தப்பிக்கலாமென்று விழுந்து பார்ப்பாயா? 


கிறீஸ்தவனே! சர்வேசுரன்‌ உன்னைக்‌ கூப்பிடும்‌ இந்த சமயம்‌, 
இது தான்‌ உனக்கு இரட்சணிய நாள்‌. பாவத்தை விட்டு 
மனந்திரும்புவதற்கு இதுதான்‌ தகுந்த நாள்‌ (2கொரி.6:2). எல்லாம்‌ 
உனக்கு இப்போது சாதகமாயிருக்கிறது. காலமும்‌, தேவ உதவியும்‌ 
இப்போது உண்டு. மனம்‌ ஒன்றுதான்‌ வேண்டும்‌. அந்த மனசும்‌ 


இப்போது, உன்‌ கையிலிருக்கிறது. ஆகையால்‌ எனக்கு மனமிருக்‌ 
கிறது. நான்‌ என்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கும்படியாய்‌ சர்வேசுரனுக்கு 
ஊழியம்‌ செய்வேன்‌. இதோ நான்‌ துவக்குகின்றேன்‌ என்று துவக்கு. 
துணிந்து துவக்கி ஒரு காலெடுத்து வைத்தால்‌, எல்லாம்‌ எளிதாய்‌ 
முடியும்‌. 

இங்கே தியானம்‌ செய்ய வந்திருப்பவர்களுக்குள்‌, யாராவது 
இது வரை இரட்சணிய வழிதப்பி தவறி நடந்திருந்தால்‌, 
பாவசங்கீர்த்தன மின்றி பலநாள்‌ பாவத்தில்‌ அமிழ்ந்திக்‌ கிடந்தால்‌, 
துர்நடத்தை, குடிவெறி, அநீதம்‌, ஆங்காரம்‌ என்னும்‌ பாவங்களுக்கு 
அடிமையாய்‌ நரக பாதாளத்தின்‌ ஓரத்தில்‌ நித்திரை செய்தால்‌ ஓ! 
இக்கணமே எழுந்திருங்கள்‌. காலதாமதம்‌ செய்ய வேண்டாம்‌. 
தாமதித்து, ஒரு அடி மாத்திரம்‌ அப்பால்‌ வைப்பீர்களேயாகில்‌ 
நரகத்தில்‌ விழவேண்டியிருக்கலாம்‌. அப்படி விழுமுன்னே விழித்து 
எழுந்து, பாவத்தைவிட்டு சர்வேசுரனிடம்‌ வந்து சேருங்கள்‌. 
நாளைக்கென்று சொல்லாமல்‌ இன்றைக்கே இக்கணமே இதோ 
வருகிறேனென்று சேசுநாதர்‌ சுவாமி பாதத்தில்‌ வாருங்கள்‌. 


காலதாமதம்‌ எவ்வளவு மோசமான குறைபாடு என்று நீங்கள்‌ 
உங்கள்‌ மனதில்‌ நன்கு உணரும்படி ஒரு சம்பவத்தைக்‌ கேளுங்கள்‌. 
மேன்குலத்தில்‌ பிறந்த ஒரு வாலிபன்‌ கெட்டவர்கள்‌ தொடர்பால்‌ 
தீயவழியில்‌ சென்று கெட்டுப்‌ போனான்‌. அவன்‌ தாய்‌ புண்ணியவதி 
வெகு துக்கப்பட்டு பலமுறை அவனுக்குப்‌ புத்தி சொல்லுவாள்‌. 
நல்லதென்று சமயத்திற்கு இசைந்தாற்போல்‌ மறுமொழி சொல்‌ 
வானேயன்றி சொன்னதுபோல்‌ செய்ய அவனுக்கு மனத்‌ துணி 
வில்லை. அவனை அறிந்த ஒரு குரு அந்த ஊருக்கு வந்தார்‌. வந்தவர்‌ 
அவனைக்‌ கூப்பிட்டு புத்தி சொல்லி, அன்றே பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்து தன்‌ நடத்தையை சீர்ப்படுத்துவது நலமென்று வற்புறுத்தி னார்‌. 
வாலிபனும்‌: நல்லது சுவாமி, ஆனால்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யுமுன்‌ 
சில காரியங்களை ஒழுங்குபடுத்துவது அவசியம்‌. இன்று எல்லாம்‌ 
முடித்து நாளை அதிகாலையே உங்களிடம்‌ பாவ சங்கீர்த்தனம்‌ 
செய்ய வருவேனென்று வாக்குக்‌ கொடுத்து வீட்டுக்குப்‌ போனான்‌. 
அன்று இராத்திரியில்‌ அவனுக்கு உடன்‌ தோழனான ஒரு தீயவன்‌ 
அவனிடம்‌ வந்து, நயவஞ்சகம்‌ காட்டி: சிநேகிதா! நாளையோடு நீ 
நல்லவனாகப்‌ போகிறாயே. ஆனதால்‌ இந்த இராத்திரி நாம்‌ போகும்‌ 
வீட்டுக்கு கடைசிமுறை போகலாம்‌. அதோடு எல்லாம்‌ முடிந்து 


போகும்‌ என்று அவனை ஒரு கெட்ட பெண்‌ வீட்டுக்குக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போனான்‌. அந்த இராத்‌ திரியில்‌ மின்னலும்‌ 
இடிமுழக்கமும்‌ அகோரமாயிருந்தது. நடுச்‌ சாமத்தில்‌ படீர்‌ என்று 
பயங்கரமான இடி அந்த ஊரில்‌ விழுந்தது. ஊரெல்லாம்‌ நடுங்கி 
அரண்டு போயிற்று. மறுநாள்‌ காலையில்‌ குரு பையன்‌ 
வருவானென்று அவனுக்காக காத்திருந்தார்‌. தாமதமானதால்‌ ஆள்‌ 
அனுப்பி விசாரித்தபோது அவன்‌ அந்த இராத்திரியே ஓர்‌ கெட்ட 
ஸ்திரீ வீட்டில்‌ இடி விழுந்து செத்துக்‌ கிடக்கிறான்‌ என்று சேதி வந்தது. 
நாளைக்கென்று தாமதம்‌ செய்ததால்‌ வந்த பலன்‌ இதுதான்‌; நாளை 
வருமுன்னே அவலமாய்ச்‌ செத்தான்‌. 


ஓ தயையும்‌ அன்பும்‌ நிறைந்த என்‌ சர்வேசுரா! எவ்வளவோ 
பொறுமையோடு இவ்வளவுகாலம்‌ எனக்காக  காத்திருந்தீர்‌! 
ஆண்டவரே! இனிமேலும்‌ காத்திருப்பீரென்று புத்தியில்லாமல்‌ 
எண்ணி நான்‌ பாவவழியில்‌ செல்ல மாட்டேன்‌. இதோ! நான்‌ என்‌ 
நிர்ப்பாக்கியத்தையும்‌ எனக்கு வர இருக்கும்‌ ஆபத்தையும்‌ அறிந்து, 
தாமதமின்றி உம்மைத்‌ தேடி வருகிறேன்‌. சுவாமி என்‌ மனதை 
உறுதிப்படுத்தும்‌. உமது விசேஷ அநுக்கிரக உதவியைத்‌ தந்தருளும்‌. 
எனக்கு இன்னும்‌ மீதியாயிருக்கிற நாட்களை எல்லாம்‌ உமது 

ஊழியத்திலேயே நான்‌ செலவழிப்பேன்‌. ஓ மரியாயே! பாவிகளின்‌ 
தஞ்சமே! இதோ உம்மைத்‌ தேடி உமது அடைக்கலத்தில்‌ வரும்‌ 
இந்தப்‌ பெரும்‌ பாவியை கிருபையாய்ப்‌ பார்த்து, நான்‌ தாமதமின்றி 
மனந்திரும்பி சேசுநாதரிடத்தில்‌ வந்து சேரும்படி எனக்காக 
உம்முடைய தேவ குமாரனிடம்‌ மன்றாடுவீராக. ஆமென்‌ சேசு. 


இரண்டாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 1: மூன்று வகைப்‌ பாவம்‌ 

சகல ஞான சுரூபியான சர்வேசுரன்‌ மனிதர்களைத்‌ தமது 
சாயலாக உண்டாக்கச்‌ சித்தமான போது, அவர்கள்‌ தம்மை ஸ்துதித்து 
வணங்கி, தமக்கு ஊழியம்‌ செய்து அதனால்‌ தங்கள்‌ ஆத்தும 
இரட்சணியமடையத்‌ தீர்மானித்தார்‌. ஆகையால்‌ சர்வேசுரனுக்கு 
ஊழியம்‌ செய்பவன்‌ தன்னை இரட்சிப்பவன்‌. ஊழியம்‌ செய்யா 
தவனோ, சர்வேசுரனை விரோதிப்பவன்‌. அவன்‌ விரோதித்துச்‌ 
செய்யும்‌ துர்ச்‌ செய்கையே பாவமென்று சொல்லப்படும்‌. 


சர்வ வல்லப சர்வேசுரனை விரோதிக்கும்‌ துர்ச்‌ செய்கையாகிய 
பாவம்‌, எவ்வளவு விஷம்‌ நிறைந்த செய்கையென்றும்‌ அந்தச்‌ 
செய்கையைச்‌ சர்வேசுரன்‌ எவ்வளவு பகைக்கிறாரென்றும்‌, அதைத்‌ 
துணிந்து செய்பவர்களை எப்படி கடினமாய்த்‌ தண்டிக்கிறா ரென்றும்‌ 
மனதில்‌ பதிய நன்றாய்‌ உணர்வது மகா அவசியம்‌. பாவத்‌ துக்குள்ள 
விஷமும்‌ தோஷமும்‌ அதற்கு வரும்‌ தண்டனையும்‌ எவ்வளவு என்று 
நீங்கள்‌ அறிந்தால்‌ பாவத்தை வெறுத்து பகைப்‌ பீர்கள்‌. இதுவரை 
செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவீர்கள்‌. இனி பாவத்துக்குப்‌ 
பயந்து அதைச்‌ செய்யாதபடி பெருமுயற்சி செய்வீர்கள்‌. 

இந்த நல்ல பலன்‌ அடையும்படியாக, சம்மனசுகளும்‌, 
ஆதித்தாய்‌ தகப்பனும்‌ செய்த முதல்‌ பாவத்தைப்‌ பற்றி இந்தத்‌ 
தியானப்‌ பிரசங்கம்‌ செய்யப்‌ போகிறோம்‌. நீங்கள்‌ இதைக்‌ 
கவனமாய்க்‌ கேட்டு, கேட்டதின்பேரில்‌ மனதில்‌ நன்றாய்‌ 
யோசித்தால்‌, பாவத்தின்பேரில்‌ பயமும்‌ பகையும்‌ உங்கள்‌ மனதில்‌ 
பிறக்கும்‌. இந்த இரண்டாம்‌ நாள்‌ தியானங்களின்‌ பயன்‌ இதுதான்‌. 

ஜென்மப்‌ பாவத்தின்‌ தோஷமின்றி அமலோற்பவியாய்‌ 
ஜென்மித்துப்‌ பிறந்த தேவதாய்‌ நமக்குத்‌ துணையாய்‌ 
முன்நிற்பார்களாக. 


முதல்‌ பாகம்‌ 


தம்மிலே தாமாயிருந்து சகல நன்மை பாக்கியம்‌ யாவும்‌ 
சம்பூரண மாய்‌ நிறைந்த சர்வேசுரன்‌ தமது அளவில்லாத வல்லமை, 
ஞானம்‌, தயாளம்‌, நீதி முதலிய தேவ இலட்சணங்கள்‌ வெளியில்‌ 
தோன்றி விளங்கும்படி சித்தமாகி, ஆதியிலே அரூபிகளாகிய 
கோடானு கோடி சம்மனசுக்களைச்‌ சிருஷ்டித்தார்‌. இவர்கள்‌ சிருஷ்டி 
களுக்குள்ளே மகா முதன்மை பெற்ற, மூத்த புத்திரர்‌. இவர்களுக்கு 
மனிதருக்கிருப்பது போல காணக்கூடிய தேகமில்லை. சுபாவ 
இலட்சணங்களும்‌, தேவ இஷ்டப்பிரசாதமும்‌ நன்கு அமையப்‌ 
பெற்றவர்கள்‌. தெளிந்த ஞானம்‌, விரிந்த அறிவு, கூரிய புத்தி, இவை 
முதலிய மனோதத்துவ இலட்‌ சணங்கள்‌ இவர்களிடத்தில்‌ மகா சிறந்த 
விதமாய்‌ இருந்தன. இவர்கள்‌ மனது மாசற்றதாயும்‌, நன்மைக்குச்‌ 
சார்புள்ளதாயுமிருந்தது. இவர்களுடைய விருப்பமும்‌ கருத்தும்‌ 
பற்றுதலும்‌ சகல நன்மை சுரூபியான சர்வேசுரனிடம்‌ இயல்பாய்‌ 
சார்ந்திருந்தன. சர்வ மகத்துவ சர்வேசுர னுடைய மந்திரிகளாய்‌ 


அவர்‌ சிம்மாசனத்துக்கு முன்‌ சதாகாலம்‌ ஆனந்த பேரின்ப பாக்கியம்‌ 
அநுபவித்து வரும்படியாய்‌ சிருஷ்டிக்கப்பட்‌ டார்கள்‌. 


இத்தனை கோடி சம்மனசுக்கெல்லாம்‌ அதிபதி தலைவனாய்‌ 
லூசிபேர்‌ என்ற அரூபி எல்லா அரூபிகளிலும்‌ மேலாய்ச்‌ சிறந்து 
விளங்கி மேலான நன்மை வரங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டு 
வானமண்டலத்தின்‌ பிரகாசம்‌ வீசும்‌ அழகிய நட்சத்திரம்‌ போல்‌ 
விளங்கினான்‌. 


இந்த சம்மனசுக்களைச்‌ சர்வேசுரன்‌ தேவ இஷ்டப்பிரசாத 
அந்தஸ்‌ தில்‌ உறுதிப்படுத்துமுன்‌, இவர்களுக்கு மன சுதந்திரம்‌ 
கொடுத்து மோட்ச பதவியைப்‌ பெறுவதற்கான பேறு இவர்களுக்கு 
உண்டாகும்‌ படி செய்தார்‌. இப்படியிருக்க, இவர்களில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கு, தங்களுக்கிருந்த அதி உன்னத குணாதிசயங்களைக்‌ கண்டு 
கர்வங்‌ கொண்டு தாங்கள்‌ சர்வேசுரனாலே ஒன்றுமின்மையினின்று 
சிருஷ்டிக்கப்பட்டவர்களென்கிற ஆதி சத்தியத்தை மறந்து, வீண்‌ 
பெருமை பாராட்டி, சர்வேசுரனுக்குத்‌ தாங்கள்‌ சமமானவர்கள்‌ என்று 
மனதில்‌ எண்ணி: நாங்கள்‌ இனி சர்வேசுரனுக்குக்‌ கீழ்ப்படியோம்‌ 


என்று அகங்காரம்‌ கொண்டார்கள்‌. 


இப்படி இந்த அசரீரிகள்‌ கர்வங்கொண்டு பாவத்தை மனதில்‌ 
நினைத்து முடித்த அதே கணத்தில்‌, எங்கும்‌ நிறைந்து எல்லாம்‌ 
அறிந்த சர்வேசுரன்‌ அவர்களுக்கு தீர்ப்பிட்டார்‌. மகா பயங்கர தீர்ப்பு. 
தமது தேவ நீதியின்‌ கோப அக்கினி குமுறி எரியும்‌ நரகத்தை புதிதாய்‌ 
சிருஷ்டித்து, கீழ்ப்படியாத துரோகிகளான அந்த சம்மனசுக்களை 
அந்த நரகில்‌ தள்ளினார்‌. சம்மனசுக்களா யிருந்தவர்கள்‌ 
பசாசுகளானார்கள்‌. 


ஒரு நிமிஷத்துக்கு முன்‌ மோட்சத்தில்‌ சர்வேசுரன்‌ சமூகமுன்‌ 
சம்மனசுகளாய்‌ சம்பூரண பாக்கியம்‌ அநுபவித்தவர்கள்‌ மறு 
நிமிஷத்தில்‌ எல்லாம்‌ இழந்து பசாசுகளாய்‌ நரகத்தின்‌ பாதாளக்‌ 
குழியில்‌ விழுந்தார்கள்‌. இவர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவத்தின்‌ கனம்‌ 
இன்னதென்று அறியவும்‌, அதற்கு மனஸ்தாபப்படவும்‌ நேரம்‌ 
கொடாமல்‌, அவர்கள்‌ பாவத்தை மனதில்‌ செய்து முடித்த கணத்திலே 
மின்னாமல்‌ விழும்‌ கோடை இடிபோல்‌, தேவ நீதியின்‌ நித்திய சாபம்‌ 
இவர்கள்‌ தலைமேல்‌ விழுந்து நரகத்தில்‌ இவர்களைத்‌ தள்ளி விட்டது. 
இவர்களுக்குளூ; திடீரென்று உண்டான இந்த மாற்றத்தைப்‌ பற்றி 


வேதவாக்கியம்‌ அதிசயப்பட்டாற்‌ போல: ஓ வானமண்டலத்தின்‌ 
பிரகாசம்‌ வீசிய நட்சத்திரங்களே! நீங்கள்‌ எப்படி ஒளி மங்கி இடம்‌ 
பெயர்ந்து கீழே விழுந்தீர்கள்‌? என்று கேட்கின்றது (இசை.14:12). 


இந்தத்‌ துஷ்ட அரூபிகள்‌ செய்த பாவமோ, ஒரே ஒரு 
பாவம்தான்‌. அதுவும்‌ முதல்‌ பாவம்‌. அந்த முதல்‌ பாவமும்‌ மனதால்‌ 
மாத்திரம்‌ செய்த பாவம்‌. இந்த ஒரே பாவத்துக்காக அவர்கள்‌ 
நரகத்தில்‌ விழுந்‌ தார்கள்‌. இப்போது நரகத்தில்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. இன்னும்‌ நித்தியம்‌ நித்தியம்‌ நரக 
நெருப்பிலே தண்டனைக்குள்ளாகி வேவார்கள்‌. இவர்க ளுக்குச்‌ 
சர்வேசுரன்‌ இந்த ஒரு தடவை மாத்திரம்‌ பொறுத்தல்‌ 
கொடுத்திருந்தால்‌, கணக்கில்லா இத்தனை அரூபி களும்‌ 
மோட்சத்தில்‌ சர்வேசுரனுக்கு நித்தியமான ஊழியம்‌ செய்து, 


அவரைப்‌ புகழ்ந்து வாழ்த்தி ஸ்துதித்திருப்பார்கள்‌. 


அளவற்ற நீதியுள்ள சர்வேசுரன்‌ அத்தனை பேர்‌ தமக்கு முன்‌ 
செய்த ஊழியத்தையும்‌, இனிமேல்‌ செய்யக்‌ கூடுமான ஊழியத்‌ 
தையும்‌ பாராமல்‌ பாவத்தை அவர்கள்‌ செய்த கணமே, பாரபட்சன்றி 
அவர்களை நரகத்திலே தள்ளினார்‌. 


சகோதரரே! இந்தப்‌ பயங்கரமுள்ள நிகழ்ச்சியைச்‌ சற்றுக்‌ கவன 
மாய்‌ யோசித்தால்‌ யார்‌ சர்வேசுரனுடைய பயங்கரமான நீதியைக்‌ 
கண்டு பயந்து நடுநடுங்காமலிருப்பான்‌? யார்‌, எவனாயினும்‌ 
சர்வேசுரனை விரோதித்துப்‌ பாவம்‌ செய்தால்‌ சர்வேசுரன்‌ அவனை 
அகோரமாய்த்‌ தண்டிப்பார்‌. தமது மோட்ச அரண்மனையில்‌ மந்திரி 
பிரதானிகளாயிருந்த செல்வ மூத்த புத்திரர்களை இப்படி 
இரக்கமின்றித்‌ தண்டித்தால்‌, அற்ப மனிதனைத்‌ தண்டியாமல்‌ 
விடுவாரோ? நீங்கள்‌ செய்த பாவங்களையும்‌ இந்த அரூபிகள்‌ செய்த 
பாவத்தையும்‌ சற்று சீர்தூக்கி ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. ஆ! எவ்வளவு 
பாரதூர வித்தியாசமிருக்கின்றது! அவர்களோ, ஒரே ஒரு பாவம்‌, 
அதையும்‌ நினைவால்‌ மாத்திரம்‌ செய்தார்கள்‌. நீங்கள்‌ செய்த 
பாவங்களுக்கோ மட்டுமில்லை அளவுமில்லை. உங்கள்‌ ஜீவிய 
நாட்களில்‌ பாவமில்லாத நாள்‌ ஏதாவதுண்டோ? இந்தப்‌ பாவங்கள்‌, 
நினைவால்‌ மாத்திரமோ? வார்த்தையாலும்‌ செய்கையாலும்‌ 
உண்டான பாவங்கள்‌ பெரு மலைபோல்‌ உங்கள்‌ கண்முன்‌ வளர்ந்து 
நிற்கிறதை நீங்கள்‌ பார்க்கிறதில்லையா? முதல்‌ முறை புத்தி அறிவு 
வந்தபின்‌ ஒரு பாவத்தைச்‌ செய்தது போதா தென்று அதே பாவத்தை 


எத்தனைமுறை செய்திருக்கிறீர்கள்‌? அரூபிகள்‌ செய்யும்‌ பாவம்‌ 
விஷமுள்ளது, மனிதன்‌ செய்யும்‌ பாவம்‌ விஷமற்றது என்று 
எண்ணுகிறீர்களோ? அரூபிகளை மாத்திரம்‌ சர்வேசுரன்‌ தண்டிப்பார்‌, 
மனிதனைத்‌ தண்டிக்க மாட்டாரோ? 


ஓ! சகோதரரே! பாவத்தை யார்‌ செய்தாலும்‌, பாவம்‌ எப்போதும்‌ 
பாவம்‌. பாவம்‌ எப்போதும்‌ சர்வேசுரனுக்குத்‌ துரோகமான செய்கை. 
பாவத்தை சர்வேசுரன்‌ எப்போதும்‌ தண்டிப்பார்‌. ஆகையால்‌ 
பாவத்துக்‌ காக அரூபிகளைத்‌ தண்டித்த சர்வேசுரன்‌, பாவம்‌ செய்யும்‌ 
மனிதர்களையும்‌ தண்டிப்பாரென்பது நிச்சயம்‌. அவருடைய நீதி 
கோணாத நீதி, எல்லாருக்கும்‌ ஒரே அளவு. பாரபட்சம்‌, ஓரவஞ்சனை, 
முகநட்பு, அவரிடமில்லை (சங்‌. 7:11). 


ஆனால்‌ சிலர்‌, நான்‌ செய்தது ஒரே ஒரு பாவ மாத்திரம்‌. நானா, 
இவன்‌ அவளைப்போல்‌ பாவத்தில்‌ பழகுகிறதில்லை என்று 
சொல்வார்கள்‌. ஒரே ஒரு பாவம்தானா? இருக்கட்டும்‌! ஒரே ஒரு 
நாகப்பாம்பு உன்னைத்‌ தீண்டினாலும்‌, ஒன்பது நாகம்‌ தீண்டி னாலும்‌ 
விஷம்‌ விஷம்தானே. துஷ்ட அரூபிகள்‌ செய்ததும்‌ ஒரே ஒரு 
பாவமல்லவா? ஒரே ஒரு பாவமானாலும்‌ சர்வேசுரன்‌ அவர்‌ களை 
நித்திய தணடனையால்‌ இன்னும்‌ தண்டிக்கிறார்‌. ஆதலால்‌ ஒரே ஒரு 
பாவம்தான்‌ நான்‌ செய்தேனென்று சொல்லி உன்‌ பாவத்‌ தின்‌ 
கனத்தைக்‌ குறைக்காதே. ஆனால்‌ நான்‌ பழைய கிறீஸ்துவன்‌. நேற்று, 
முந்தைநாள்‌ மனந்திரும்பினவன்‌ அல்ல. என்‌ தந்தையும்‌, 
முன்னோரும்‌ சத்தியவேத வளர்ச்சிக்காக வெகுவாய்‌ கஷ்டப்பட்டு 
உழைத்திருக்கிறார்கள்‌. அநேக தர்மங்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
கோவில்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. நானும்‌ கோவிலுக்காக நிலம்‌ பூமி 
முழு இலவசமாய்‌ விட்டிருக்கிறேன்‌. சத்திரங்கள்‌ பல இடங்களில்‌ 
கட்டியிருக்கிறேன்‌. ஏழைகளுக்கு வருஷாவருஷம்‌ அன்னதானம்‌ 
கொடுக்கிறேன்‌. திருநாள்‌ கொண்டாட்டங்கள்‌ என்‌ கைச்செலவில்‌ 
தான்‌ நடக்கின்றன. என்‌ முயற்சியாலேதான்‌ தேவாலயச்‌ சிறப்பும்‌ 
திருநாட்களின்‌ ஆடம்பரமும்‌, குருக்களின்‌ பராமரிப்பும்‌ சீராய்‌ நடந்து 
வருகின்றது. இன்னும்‌ சர்வேசரன்‌ எனக்கு நீண்ட ஆயுளும்‌, 
செல்வமும்‌ கொடுத்தால்‌ கோவிலுக்காக நிரம்பவும்‌ செய்யக்‌ 
காத்திருக்கிறேன்‌ என்று சில கிறீஸ்தவர்கள்‌ தாங்கள்‌ செய்த 
ஊழியத்தைப்‌ பிரமாதமாய்‌ மதித்துப்‌ பேசி இதன்‌ நிமித்தம்‌ அளவுக்கு 


மிஞ்சிய நம்பிக்கை கொண்டு சர்வேசுரனுடைய கற்பனை களையும்‌, 
திருச்சபையின்‌ சட்டங்களையும்‌ மீறி நடப்பார்கள்‌. 


கிறீஸ்துவனே! நீ சர்வேசுரனுக்காக ஏதோ வெகுவாய்‌ செய்தது 
போல்‌ இறுமாப்புக்‌ கொண்டு வீணாய்ப்‌ புலம்பாதே! சம்மனசுக்கள்‌ 
தமக்கு நீடித்துச்‌ செய்த ஊழியத்தையும்‌ இனி அவர்கள்‌ நித்தியத்‌ 
துக்கும்‌ செய்யக்கூடுமான ஊழியத்தையும்‌, சர்வேசுரன்‌ பாராமல்‌ 
அவர்களை உடனே தண்டித்தாரல்லவா? ஏன்‌? ஏனென்றால்‌, 
எவனுடைய ஊழியமும்‌ சர்வேசுரனுக்கு அவசியமோ? உன்‌ 
பணமும்‌, காசும்‌ சர்வேசுரனுக்கு நீ படைப்பதால்‌, உன்‌ இஷ்டம்‌ 
போல்‌ சர்வேசுரனை நீ நிந்திக்கலாமென்றோ எண்ணுகிறாய்‌? எந்தப்‌ 
பிச்சைக்காரனும்‌, உன்னிடத்திலிருந்து அரைக்காசு தர்மமாய்‌ 
வாங்கும்படியாக, நீ அவன்‌ முகத்திலே காறி உமிழும்படி சம்மதிப்‌ 
பானோ? ஆ! ஆ! நீ சர்வேசுரனை யாரென்று எண்ணுகிறாய்‌? 
மோசம்‌ போகாதே. சர்வேசுரன்‌ பாவத்தை சர்வ பகையோடு 
பகைக்கிறார்‌. பாவம்‌ செய்கிறவன்‌ யாராயினும்‌ சரி, அதி உன்னத 
அரூபியாயிருந்தாலும்‌, அவனைத்‌ தண்டிப்பார்‌. இதை நன்றாய்‌ 
மனதில்‌ வைத்துக்‌ கொள்‌. நான்‌ இதை, அதைச்‌ செய்தேன்‌. நான்‌ 
இதை அதை இனிச்‌ செய்வேன்‌ என்று சர்வ ஞான சுரூபியான 
சர்வேசுரனை மயக்கி உன்‌ பக்கம்‌ இணக்கலாமென்று கனவிலும்‌ 
நினையாதே. பாவம்‌ இன்னதென்றும்‌, சர்வேசுரன்‌ எவ்வளவு 
அதைப்‌ பகைக்கிறார்‌ என்றும்‌ இப்போது அறிந்தாய்‌. பாவம்‌ எப்படி 
வருமென்று இரண்டாம்‌ பாகத்தில்‌ அறிவாய்‌. கவனமாய்க்‌ கேள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ அரூபிகளான சம்மனசுக்களைச்‌ சிருஷ்டித்த பின்பு, 
சரீரமுள்ள மானிட ஜென்மத்தை சிருஷ்டிக்கச்‌ சித்தமானார்‌. ஆதியில்‌ 
ஆதாம்‌ ஏவை என்ற இருவரைத்‌ தமது சாயலாக உண்டாக்கி, பூலோக 
பரகதியென்ற சிறந்த சிங்காரத்‌ தோட்டத்தில்‌ இவர்களை வைத்தார்‌. 
இவ்விருவரையும்‌ தேவ இஷ்டப்பிரசாத வரத்தால்‌ தமது 
பிள்ளைகளாக்கி அவர்களுக்குச்‌ சுபாவ நன்மை களும்‌, சுபாவத்துக்கு 
மேலான நன்மைகளும்‌ ஆசையளவுக்கு மேலாய்‌ தாராளமாய்க்‌ 
கொடுத்து மேன்மைப்படுத்தினார்‌. இவர்களுக்குத்‌ தெளிந்த அறிவும்‌ 
சிறந்த மனதும்‌ இருந்தது. சரீரத்தின்‌ ஐம்புலன்கள்‌ யாவும்‌ புத்தி 
மனதுக்கு அமைந்ததும்‌, புத்தி மனது தேவசித்தத்துக்கு 
கீழ்ப்பட்டதுமாய்‌ இருந்தது. அவர்‌ களுடைய ஆசை, பற்றுதல்‌, 


பிரியம்‌ எல்லாம்‌ ஒழுங்குள்ளதா யிருந்தன. மனதில்‌ பூரண 
சமாதானம்‌ நிலையாயிருந்தது. இவர்கள்‌ உலகிலுள்ள சகல 
சிருஷ்டிகளுக்கும்‌ எஜமான்களாய்‌ மேன்மை பெற்றிருந்தார்கள்‌. 


சர்வேசுரன்‌ இவர்களுக்குத்‌ தரிசனமாவார்‌. அவரோடு 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ தகப்பனுடன்‌ கலந்து பேசுவது போல, இவர்கள்‌ 
பேச அவரும்‌ முகங்கொடுத்து அன்பாய்ப்‌ பேசுவார்‌. சர்வேசுரன்‌ 
தாமே இவர்களுக்கு ஆதிகர்த்தரான ஆண்டவரென்றும்‌, அவருக்குப்‌ 
பணிந்து நடந்தால்‌ மாத்திரம்‌ இந்தப்‌ பாக்கிய அந்தஸ்தில்‌ நிலை 
நிற்பார்களென்றும்‌ இவ்விருவருக்கும்‌ காண்பிக்க, அந்தத்‌ 
தோட்டத்தில்‌ வளர்ந்திருந்த பல மரங்களில்‌ ஒன்றைக்‌ காட்டி அதன்‌ 
கனியைச்‌ சாப்பிட வேண்டாமென்று கற்பித்து, அப்படிச்‌ சொல்லை 
மீறிச்‌ சாப்பிட்டால்‌, சாகவே சாவீர்கள்‌ என்று தெளிவாய்ச்‌ 
சொல்லியிருந்தார்‌. 


இப்படியிருக்கும்போது, மோட்சத்தை விட்டு துரத்தப்பட்ட 
பசாசு பொறாமை கொண்டு தான்‌ இழந்த மோட்ச பாக்கியத்தை நீச 
மனிதர்‌ அனுபவியாதபடி தடுக்க வேண்டுமென்று, பாம்பின்‌ வேஷம்‌ 
எடுத்து வந்து, ஆதி மனு யை நோக்கி: “சிங்கார வனத்‌ லுள்ள எல்லா 
மரத்தின்‌ கனிகளைப்‌ புசிக்க வேண்டாமென்று கடவுள்‌ ஏன்‌ 
உங்களுக்குக்‌ கற்பித்தார்‌?” என்று கேட்டது. அதற்கு ஏவை: “சிங்கார 
வனத்திலுள்ள மரங்களின்‌ கனியைப்‌ புசித்தே வருகிறோம்‌. ஆனால்‌ 
வனத்தின்‌ நடுவேயிருக்கும்‌ மரத்தின்‌ கனியை நாங்கள்‌ புசிக்கவும்‌ 
கூடாது தொடவும்கூடாது, சீண்டினால்‌ செத்துப்‌ போவோமென்று 
கடவுள்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌” என்று பதில்‌ உரைத்தாள்‌. 
சர்ப்பமோ ஸ்திர்யைப்‌ பார்த்து: “நீங்கள்‌ நிச்சயம்‌ சாகவே சாக 
மாட்டீர்கள்‌, நீங்கள்‌ என்றைக்கு அக்கனி யைப்‌ புசிப்பீர்களோ அன்று 
உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்பட்டு, நன்மை தின்மை அறிந்து 
தேவர்களைப்‌ போலிருப்பீர்களென்று சர்வேசுர னுக்குத்‌ தெரியும்‌” 
(ஆதியாகமம்‌ 3ஆம்‌ அதி.) என்று பாம்பு உருவ மாய்‌ வந்த வஞ்சகப்‌ 
பசாசு தந்திரமாய்ச்‌ சொல்லிற்று. அதனால்‌ மதிமயங்கிய ஏவாள்‌ 
விலக்கப்பட்ட கனியின்மேல்‌ ஆசைகொண்டு அதைப்‌ பறித்துப்‌ 
புசித்தாள்‌. தான்‌ புசித்ததும்‌ போதாமல்‌ கன்‌ புருஷன்‌ ஆதாமுக்கும்‌ 
கொண்டுபோய்க்‌ கொடுத்தாள்‌. ஆதி மனிதனும்‌ அதை வாங்கிப்‌ 
புசித்தான்‌. இருவரும்‌ தேவ கட்டளையை மீறிப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌; 
தேவ இஷ்டப்பிரசாதத்தையிழந்து பாவிகளானார்கள்‌. 


சர்வேசுரன்‌ இருவரையும்‌, அவர்களோடு மனுஷ ஜென்மத்‌ 
தையும்‌ சபித்தார்‌. அவர்களுக்குக்‌ கொடுத்திருந்த சுபாவத்துக்கு 
மேலான தேவ வரங்களைப்‌ பறித்துக்கொண்டு, தோட்டத்தை விட்டு 
வெளியே துரத்தி அவர்கள்‌ திரும்பி உள்ளே வராதபடி உருவின 
வாளேந்திய தேவ தூதனைக்‌ காவலாக தோட்டத்தின்‌ வாசலிலே 
நிறுத்தினார்‌. பாவம்‌ இவ்விதமாய்‌ உலகத்தில்‌ ஆதி முதலில்‌ வந்தது. 
பாவத்தோடு அதன்‌ துணைகளும்‌ பரிவாரமுமாகிற சாவும்‌ நோவும்‌, 
துன்பமும்‌, துயரமும்‌, கவலையும்‌, கண்ணீரும்‌, சண்டையும்‌ 
யுத்தமும்‌, அநியாயமும்‌ அக்கிரமமும்‌, பெரும்‌ வெள்ளம்போல்‌ 
உலகத்தில்‌ பரவின. மோட்சம்‌ போலிருந்த இந்தப்‌ பூமி கண்ணீர்ப்‌ 
பள்ளத்தாக்காய்‌ மாறினது. மனிதன்‌ சுபாவமே கேடு அடைந்தது. 
ஐம்புலன்கள்‌ புத்தியை விரோதித்து, நன்மை செய்ய வெறுப்பும்‌, 
தீமை செய்ய ஆசையும்‌ மேலிட்டு, நித்தம்‌ யுத்த போராட்டமாய்‌ 
நிற்கின்றது. மானிட ஜென்மம்‌ மாசுபட்டுக்‌ கெட்டுப்‌ போனது. நாம்‌ 
இதைக்‌ கண்ணால்‌ பார்த்து பட்டறிந்து வருகிறோம்‌. பிள்ளை 
பிறக்கும்போதே அழுதுகொண்டு பிறக்கின்றது. 


சகோதரரே! இத்தனை நிர்ப்பாக்கிய துன்பத்துக்கெல்லாம்‌ 
காரணம்‌ யாது? ஒரே ஒரு பாவம்‌. அப்படியானால்‌ பாவம்‌ என்பதில்‌ 
எவ்வளவோ தோஷமும்‌ விஷமும்‌ இருக்க வேண்டும்‌. ஆதியில்‌ 
பாவம்‌ உலகத்தில்‌ நிகழ்ந்த பொழுது, அதைச்‌ சார்ந்திருந்த பல 
விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம்‌. அதே விஷயங்களை நீங்கள்‌ 
செய்யும்‌ பாவங்களில்‌ இன்னமும்‌ காண்பீர்கள்‌. பாவம்‌ வரும்‌ வழி 
இன்னதென்று அறிந்தால்‌ அது வராதபடி வழியை அடைத்துத்‌ 
தடுக்கலாம்‌. 
ஆதித்‌ தாயாகிய ஏவாள்‌ இங்கும்‌ அங்கும்‌ போய்‌ எல்லாம்‌ 
பார்க்க வேண்டுமென்கிற விநோதப்‌ பிரியத்தால்‌ தன்னந்தனியே 
புறப்‌ பட்டாள்‌. பாவத்துக்கு இதுதான்‌ பிரதான வழி. வீட்டில்‌ தங்கி 
யிருந்து தன்‌ வேலையைக்‌ கவனித்து செய்வது அநேகம்‌ 
பேர்களுக்கு மகா வருத்தம்‌. வெளியே போய்‌ சுற்றித்‌ திரிந்து 
நடக்கிறதெல்லாம்‌ பார்க்க வேண்டும்‌. எல்லாரையும்‌ பார்த்து 
எல்லாருக்கும்‌ தன்னைக்‌ காட்ட வேண்டும்‌. எங்கே மக்கள்‌ கூட்டம்‌, 
எங்கே சண்டை இரைச்சல்‌, எங்கே கூத்து வேடிக்கை, எங்கே நாடகம்‌ 
நடனம்‌ இருக்கிறதென்று விசாரித்து அங்கே போவார்கள்‌. இந்தக்‌ 
கூட்டங்களிலெல்லாம்‌ பசாசு தன்னை மறைத்து வேஷமெடுத்துக்‌ 


காத்துக்‌ கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இது நன்றாய்த்‌ தெரியும்‌. 
முன்னொரு தடவை அங்கே போனீர்கள்‌. விலக்கின பழத்தை 
சாப்பிட்டீர்கள்‌. சர்வேசுரன்‌ குரல்‌ சத்தம்‌ உங்கள்‌ மனதில்‌ ஒலித்தது. 
இதையெல்லாம்‌ மறந்துபோய்‌ திரும்பவும்‌ அங்கே போகிறீர்கள்‌. ஓ! 
காலம்‌ எவ்வளவு கெட்டுப்‌ போயிருக்கிறது! பெண்களும்‌ சிறுவரும்‌, 
தங்களுக்கு இயற்கையாய்‌ இருக்க வேண்டிய நாணத்தை மறந்து, ஊர்‌ 
சுற்றிப்‌ பார்க்கப்‌ போய்‌, பார்க்கத்‌ தகாததைப்‌ பார்த்தும்‌, கேட்கத்‌ 
தகுதியற்றதைக்‌ கேட்டும்‌, வீட்டுக்குத்‌ திரும்பி வருகி றார்கள்‌. மகா 
ஞானி சாலமோன்‌ சொல்லும்‌ வேத வாக்கியத்தைக்‌ கேளுங்கள்‌. கண்‌ 
பார்த்து திருப்தியடையாது, காது கேட்டபின்‌ போதுமென்காது 
(சங்க.1:8). ஆதலால்‌ பார்த்துப்‌ பார்த்து திருப்தி அடையலாம்‌ என்று 
எண்ணினால்‌ மோசம்‌ போவீர்கள்‌. ஐம்புலன்‌ களின்‌ நாட்டத்தையும்‌ 
வினோதப்‌ பிரியத்தையும்‌ அடக்குவது பாவம்‌ வராதபடி தடுக்கும்‌ 
முதல்‌ வழியாகும்‌. 
அன்றியும்‌ ஆதி மனுஷன்‌ எவ்வளவு இழிவாய்‌ பாவத்தை 
செய்தான்‌ என்று யோசித்தால்‌, பாவம்‌ வரும்‌ வேறொரு வழி 
இன்னதென்று அறிவீர்கள்‌. சர்வேசுரன்‌ விலக்கின கனியைச்‌ 
சாப்பிடுவது தகாதென்று அவனுக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருந்தது. 
தெரிந்தும்‌ தன்‌ மனைவி சாப்பிடச்‌ சொன்னதால்‌, அவளுக்குப்‌ 
பயந்தோ, அவள்‌ பிரியத்தைப்‌ பற்றியோ, வாங்கிச்‌ சாப்பிட்டான்‌. 
மறுத்து கண்டித்துப்‌ பேச அவனுக்கு நாவெழவில்லை. 


எத்தனையோ ஆண்பிள்ளைகள்‌ வெளியில்‌ வீரசூரர்‌ போல 
தாண்டிக்‌ குதித்துப்‌ பேசுவார்கள்‌. வீட்டிலே ஓர்‌ பெண்‌ பிள்ளை 
சொல்லும்‌ நய வஞ்சக வார்த்தையைக்‌ கேட்டு, அவள்‌ பார்வையால்‌ 
மயங்கி, வலையிற்‌ சிக்கி, மனத்‌ துணிவில்லா கோழைகளாய்‌, தங்கள்‌ 
சுயபுத்தி மதியைக்‌ காலில்‌ மிதித்து, செய்யத்‌ தகாத காரியத்தைச்‌ 
செய்து, நஷ்டப்பட்டு நாணமிழந்து, நாலுபேர்‌ சிரிக்க, பழிச்‌ 
சொல்லுக்கு உட்பட்டு, சீரழிந்து ஊரெல்லாம்‌ இவன்தான்‌ அவன்‌ 
என்று சுட்டிக்காட்ட நடந்து வருகிறார்கள்‌. சில பட்டணங்‌ களிலும்‌, 
ஊர்களிலும்‌, கிறீஸ்தவர்களின்‌ சபையில்‌ ஆவலாதியும்‌, 
அயோக்கியமுமுள்ள செய்திகள்‌ இருப்பதற்குக்‌ காரணமென்ன? ஏன்‌ 
ஒரு காலத்தில்‌ நன்றாய்ச்‌ செல்வமாயிருந்த சில குடும்பங்கள்‌ 
இப்போது பாழாய்க்‌ கிடக்கின்றன? ஏன்‌ சில வீடுகளில்‌ சண்டையும்‌ 
மனஸ்தாபமும்‌ ஓயாமல்‌ குடும்பப்‌ பூர்வமாய்‌ வளர்ந்து வருகின்றன? 


ஏன்‌ என்று வீட்டிலுள்ள பெரிய மனுஷனைக்‌ கேள்‌. வீட்டிலிருக்கும்‌ 
இவனும்‌ அவனும்‌ மிகக்‌ கெட்டவர்கள்‌. ஒரு பெண்பிள்ளைக்கு 
அடிமைப்பட்டு அவளுக்குத்‌ தொண்டு செய்கிறார்கள்‌. அவள்‌ 

சொல்லைக்‌ கேட்டு அக்கிரமம்‌ செய்கிறார்கள்‌. இதனாலே 
இவ்வளவு துன்பமுண்டாகின்றதென்று சொல்லுவான்‌. 


சகோதரர்களே! என்றும்‌, எங்கும்‌ தன்‌ புத்தி சுயாதீனமுள்ள 
மனிதனைப்‌ போல்‌ நடக்க வேண்டுமேயன்றி, அடிமையைப்‌ போல்‌ 
பெண்ணின்‌ தந்திர வார்த்தையை நம்பி, மதிகேடனாய்‌ நடக்கக்‌ 
கூடாது. சர்வேசுரனுடைய கட்டளைப்படி உங்கள்‌ மனச்சான்றின்‌ 
சொல்லைக்‌ கேட்டு ஒழுக்கமாய்‌ நடப்பது, அதுதான்‌ ஆணுக்கு 
அழகு. அதுதான்‌ மனுஷனுக்கு உரிய இலட்சணம்‌. 


ஆதி மனுஷர்‌ செய்த பாவத்தில்‌ கவனிக்க வேண்டிய இன்னும்‌ 
ஒரு விசேஷமிருக்கிறது. இவர்கள்‌ பாவத்தை அறிந்த சர்வேசுரன்‌ 
இருவரையும்‌ கூப்பிட்டு, தமது சமுக முன்‌ நிறுத்தி, விசாரணை 
செய்து ஏன்‌ இப்படி நமது கட்டளையை மீறினீர்களென்று கேட்கும்‌ 
போது, இருவரும்‌ ஆண்டவர்‌ பாதத்தில்‌ விழுந்து: “சுவாமி! நாங்கள்‌ 
புத்தியில்லாமல்‌ செய்தோம்‌. எங்களைச்‌ சிருஷ்டித்த தகப்பனே! 
எங்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌. முதல்‌ தடவை இது. இனிமேல்‌ 
எச்சரிக்கையாய்‌ நடப்போம்‌” என்று சொல்லாமல்‌, ஒருவர்‌ மேல்‌ 
ஒருவர்‌ குற்றம்‌ சாட்டி, ஆதாம்‌, ஏவாள்‌ தன்னை ஏமாற்றினா 
ளென்றும்‌, ஏவாள்‌, பசாசு தன்னை ஏமாற்றியதென்றும்‌, இப்படியாய்‌ 
வீண்‌ போக்குத்‌ தேடி, செய்த குற்றத்தை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 
கிறீஸ்தவர்களும்‌ இப்படியே செய்து வருகிறார்கள்‌. தன்மேல்‌ தான்‌ 
செய்த குற்றத்தைச்‌ சாட்டி, நான்‌ இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்தேன்‌ என்று 
சொல்பவர்கள்‌ வெகு சொற்பப்‌ பேர்‌. பிறர்‌ மேல்‌ பழியைச்‌ 
சுமத்துபவர்கள்‌ அதிகம்‌ பேர்‌. நான்‌ ஒன்றும்‌ அறியேன்‌; அவன்தான்‌ 
செய்தவன்‌; அவள்தான்‌ கெடுத்தவள்‌ என்று எல்லார்‌ வாயிலும்‌ 
சகஜமாய்‌ வரும்‌. இது வெகு அநியாயமான செய்கை. தப்பிதம்‌ 
செய்தபின்‌ அதை நல்ல மனதோடு ஏற்று, நான்தான்‌ இதைச்‌ 
செய்தவன்‌ என்று சொல்வது கெளரவம்‌ நிறைந்த மனதின்‌ குணம்‌. 
பெரியோர்‌ தன்மை. மனிதன்‌ எவ்வளவு பலமற்றவனென்று 
சர்வேசுரன்‌ அறிந்திருக்கிறார்‌. பாவத்தை நீ செய்தபின்‌ அவர்‌ பாதத்‌ 
தில்‌ விழுந்து உன்‌ தப்பிதத்தை ஏற்றுக்‌ கொண்டு தாழ்மையாய்ப்‌ 
பொறுத்தல்‌ கேட்கும்போது அவர்‌ தப்பாமல்‌ பொறுத்தல்‌ உனக்குக்‌ 


கொடுப்பார்‌. வானத்திலிருந்து விழும்‌ மழை தாழ்ந்த நிலத்தில்‌ ஓடி 
விழுமேயன்றி உயர்ந்து எழும்பிய பூமியில்‌ ஏறுமா? 


மூன்றாம்‌ பாகம்‌ 


ஆதிமனிதன்‌ செய்த பாவத்தையும்‌, பாவத்தோடு கூடிய 
விஷயங்‌ களையும்‌, பாவத்துக்காக அவனுக்கும்‌ மனுஷ சந்ததியார்‌ 
எல்லாருக்கும்‌ வந்த துன்ப நிர்ப்பந்தங்களையும்‌ இரண்டாம்‌ 
பாகத்தில்‌ யோசித்தீர்கள்‌. பாவம்‌ எவ்வளவு தீமை உள்ளதென்று 
உங்களுக்குக்‌ கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும்‌. இன்னும்‌ 
பாவத்தின்‌ தோஷத்தை அறியும்படி பின்வரும்‌ காரியத்தைக்‌ 
கேளுங்கள்‌. ஒரு மனிதன்‌ பாவமின்றி பல வருஷம்‌ நடந்தவன்‌, 
ஒருநாள்‌ நிர்ப்பாக்கியமாய்‌ ஒரு சாவான பாவத்தைச்‌ செய்தான்‌. 
செய்தபின்‌ மன்னிப்படையுமுன்‌ செத்தான்‌. இப்போது நரகத்தில்‌ 
நித்திய தண்டனை அநுபவிக்கிறான்‌. இது எவ்வளவு பயங்கர முள்ள 
காரியம்‌! பாவத்தைச்‌ செய்யுமுன்‌ அவன்‌ தேவ இஷ்டப்‌ பிரசாதம்‌ 
உள்ளவனாய்‌, சர்வேசுரனுடைய பிள்ளையாய்‌, மோட்ச உரிமை 
உள்ளவனாயிருந்தான்‌. பேறுபலன்கள்‌ நிறைந்தவனாயிருந்‌ தான்‌. 
ஒரே ஒரு தடவை மாத்திரம்‌ சாவான பாவத்தைச்‌ செய்தான்‌. 
மனஸ்தாபப்படுமுன்‌ மரணமும்‌ வந்து விட்டது. தேவந்தியின்‌ 
கோபம்‌ இடிபோல்‌ அவன்‌ தலைமேல்‌ விழுந்தது. அந்த ஆத்துமம்‌ 
இப்போது நரகத்திலிருக்கிறது. நித்திய காலம்‌ நரகத்தில்‌ தண்டனை 
அறுபவிக்கும்‌. பாவம்‌ செய்வதற்கு ஒரு நிமிஷத்திற்கு முன்‌ அவன்‌ 
செத்திருந்தால்‌ அவனுடைய ஆத்துமம்‌ சர்வேசுரனுடைய சமுகத்‌ தில்‌ 
சம்மனசுகளுடன்‌ ஒன்றாய்‌ நித்திய காலம்‌ பேரின்ப பாக்கியம்‌ 
அறுபவித்திருக்கும்‌. மறுநிமிஷமட்டும்‌ உயிரோடிருந்து பாவத்தைச்‌ 
செய்து மனஸ்தாபமின்றி செத்தான்‌. செத்தவன்‌ நரகத்தில்‌ 
விழுந்தான்‌. 
ஏன்‌? ஏனென்றால்‌ அந்த ஒரே நிமிஷத்தில்‌ அவன்‌ சாவான 
பாவத்தில்‌ விழுந்தான்‌. விழுந்த உடனே பசாசுக்கடிமையானான்‌. 
பசாசு தனக்கு அடிமையானவனை நரகத்துக்கு இழுத்துக்‌ கொண்டு 
போக சர்வேசுரன்‌ விட்டுவிட்டார்‌. ஆ! சர்வேசுரனுடைய நீதியின்‌ 
அகோரத்தை நினைக்கும்‌ போது யார்‌ பயந்து நடுங்க மாட்டான்‌? 


கிறீஸ்தவனே! நீ முதல்‌ சாவான பாவம்‌ செய்து இப்போது 
எத்தனை வருஷமாகிறது? அந்த முதல்‌ பாவத்தை நீ செய்த கணத்‌ 
திலே உன்னை சர்வேசுரன்‌ ஏன்‌ நரகத்திலே தள்ளவில்லை? பல நூறு 
பேருக்குக்‌ காட்டாத சிநேகமும்‌ இரக்கமும்‌ உனக்கு மாத்திரம்‌ 
காட்டும்படி நீ சர்வேசுரனுக்கு என்ன செய்தாய்‌? அந்த முதற்‌ 
பாவத்தோடாவது போதுமென்று நின்றாயா? இரண்டாம்‌ முறை, 
மூன்றாம்‌ முறை பாவத்தை நீ செய்த பிற்பாடாவது உனக்குப்‌ புத்தி 
வந்ததா? ஆ! பாதகா! உன்‌ சிறு வயதிலும்‌, வாலிப வயதிலும்‌, 
முதிர்ந்த வயதிலும்‌, நீ செய்த பாவங்கள்‌ எத்தனை என்று கணக்கிட 
உன்னால்‌ கூடுமா? நீ எத்தனை முறை சாவான பாவத்தைச்‌ செய்‌ 
தாயோ அத்தனை முறையும்‌ நரகத்துக்குப்‌ போக வேண்டியவன்‌. 
அத்தனை முறையும்‌ நல்ல அதிர்ஷ்டமாய்‌ நரக வாயிலிருந்து தப்பி 
ஓடிவந்தவன்‌. இதை நினைத்து சர்வேசுரன்‌ முன்‌ சாஷ்டாங்கமாக 
விழுந்து கண்ணீர்‌ சிந்தி பின்வருமாறு மன்றாடுவாயாக: 

ஓ என்‌ சர்வேசுரா! அந்த நாளிலே நான்‌ சாவான பாவம்‌ செய்த 
கணத்திலே என்னை உமது நீதி சிம்மாசனத்தின்‌ முன்‌ நிறுத்தித்‌ தீர்ப்பு 
சொல்லியிருந்தால்‌, நான்‌ இப்போது சபிக்கப்பட்ட நரகத்திலே 
பசாசுகளோடு இருக்க வேண்டும்‌. அங்கே எவ்வளவு கண்ணீர்‌ 

சிந்தினாலும்‌ பலன்‌ ஒன்றுமிராது. ஆனால்‌ தேவரீர்‌ என்மேல்‌ 
தயவாயிருந்து என்னை இதுமட்டும்‌ காப்பாற்றினீர்‌. இன்னும்‌ நான்‌ 
பூமியிலிருக்கிறேன்‌. இங்கே நான்‌ என்‌ பாவங்‌ களுக்காக சிந்தும்‌ 
கண்ணீர்‌ பிரயோசனமுள்ள கண்ணீர்‌. இதோ என்‌ கண்ணீரை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌. இனி நான்‌ பாவத்தைச்‌ செய்ய மாட்டேன்‌. உமது 
நீதியின்‌ கோபத்தை இனிமேலும்‌ தூண்டி எழுப்ப மாட்டேன்‌. 
இதுமட்டும்‌ புத்தியில்லாமல்‌ நான்‌ நடந்தது போதும்‌. எனக்கு இனி 
மீதியாயிருக்கும்‌ நாட்களை உமக்குப்‌ பிரமா ணிக்கமாய்‌ ஊழியம்‌ 
செய்வதில்‌ செலவழிப்பேன்‌. இதுவே என்‌ மாறாத தீர்மானம்‌. ஓ 
தேவ மரியாயே! பாவிகளின்‌ தஞ்சமே! என்‌ மனதை 
உறுதிப்படுத்தும்படி உம்மை நான்‌ கெஞ்சி மன்றாடு கிறேன்‌. 
ஆமென்‌ சேசு. 


விவரம்‌: இந்தத்‌ தியானத்துக்குப்‌ பின்னும்‌ இனி வரும்‌ தியானங்‌ 
களுக்குப்‌ பின்னும்‌, பின்வரும்‌ ஜெபங்களைக்‌ கூடியமட்டும்‌ 


முழங்காலிலிருந்து செய்வது ஒழுங்கு. முதல்‌ ஜெபத்தில்‌: பரலோக 
ஆண்டவளும்‌, நம்முடைய இரட்சகரின்‌ தாயுமான தேவ கன்னி 


மாமரி, தமது திருக்குமாரனிடம்‌ மன்றாடி, மூன்று வரங்களைக்‌ 
கேட்கும்படி அவர்களிடம்‌ மன்றாடுவாயாக. முதலாவது நமது 
பாவங்கள்‌ இவையென்று நாம்‌ நன்றாய்‌ அறிந்து அவைகளைப்‌ 
பகைக்கவும்‌, இரண்டாவது நமது நடத்தையை ஒழுங்காய்‌ சீர்திருத்தி 
சர்வேசுரனுடைய சித்தப்படி நடக்கவும்‌, மூன்றாவது உலகத்‌ 
திலிருக்கும்‌ பாவ அக்கிரமங்கள்‌ எவ்வளவென்று அறிந்தபின்‌, அந்த 
உலகத்தையும்‌ அதன்‌ வீண்‌ கோலத்‌ தோற்றத்தையும்‌ முழுவதும்‌ 
பகைத்து வெறுக்கவும்‌ ஆகிய இந்த மூன்று விண்ணப்பங்களைச்‌ 
செய்வது முறை. இது முடிந்ததும்‌ அருள்நிறை மந்திரம்‌ சொல்‌. 

அதன்பின்‌ சேசுநாதரிடத்தில்‌ இதே மூன்று மன்றாட்டுக்களைக்‌ 
கேட்டு கிறீஸ்துவின்‌ ஆத்துமமானதே என்ற ஜெபம்‌ சொல்‌. 
கடைசியில்‌ பிதாவாகிய சர்வேசுரனிடம்‌ இந்த மூன்று விண்ணப்பங்‌ 
களைச்‌ செய்து முடிவில்‌ பரலோக மந்திரம்‌ சொல்‌. 


இரண்டாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 2: ஒவ்வொருவரும்‌ தானே செய்த பாவங்கள்‌ 


கான்ஸ்டாண்டிநோபுள்‌ பட்டணத்திலிருந்த அரசன்‌ அந்நகரின்‌ 
மேற்றிராணியாரான கிரிசோஸ்தோம்‌ என்பவர்‌, தன்‌ இஷ்டப்படி 
எதையும்‌ செய்யாதபடி எப்போதும்‌ தடுக்கிறாரென்று கோபப்பட்டு, 
ஒருநாள்‌ தன்‌ மந்திர ஆலோசனை சங்கத்தாரை அழைப்பித்து: 
மந்திரிகளே! அந்த கிரிசோஸ்தோம்‌ மேற்றிராணி என்‌ காலில்‌ தைத்த 
முள்ளைப்‌ போல்‌ எனக்கு எப்போதும்‌ துன்பம்‌ செய்கிறான்‌. இவன்‌ 
கர்வத்தை அடக்க வழியில்லையா? என்று கேட்டான்‌. அதற்கு 
மந்திரிகளில்‌ ஒருவன்‌: அரசனே! சுலபமான வழி ஒன்று உண்டு. 
அந்த மேற்றிராணியைப்‌ பிடித்து, கைகாலில்‌ விலங்கிட்டு சிறையில்‌ 
அடைத்தால்‌ அவன்‌ கர்வமெல்லாம்‌ அடங்கிப்‌ போகுமே, என்று 
சொன்னான்‌. வேறோரு மந்திரி: அரசனே! நான்‌ ஒரு வழி 
காண்பிக்கிறேன்‌. அவனைப்‌ பிடித்துக்‌ கப்பலிலேற்றி பிற தேசத்‌ 
துக்கு அனுப்பி விட்டால்‌ அவன்‌ வாய்க்கொழுப்பு நின்று போகும்‌ 
என்று சொல்ல, மூன்றாம்‌ மந்திரி: பேரரசே! இந்த வழிமுறைகளெல்‌ 
லாவற்றையும்‌ பார்க்க நான்‌ சொல்லுவதுதான்‌ உத்தமமானது. 
கிரிசோஸ்தோம்‌ தலையை வெட்டிக்‌ கொன்று போட்டால்‌, 
சுடுகாட்டுப்‌ பிணம்‌ திரும்பாது என்றதால்‌, அவன்‌ ஆட்டமும்‌ 
பாட்டமும்‌ எல்லாம்‌ அமர்ந்து போகும்‌; தாங்கள்‌ கவலையின்றி 
வாழலாம்‌, என்று இவ்விதமாய்‌ ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ புத்திக்‌ 
கேற்ற வண்ணம்‌ ஆலோசனை கொடுத்தான்‌. அவர்களுக்கும்‌ வெகு 
வயோதிபனும்‌, புத்திசாலியுமான மந்திரி ஒருவன்‌ கடைசியில்‌ 
எழுந்து அரசனை வணங்கிச்‌ சொல்வான்‌: பேரரசே! கிரிசோஸ்‌ தோம்‌ 
என்பவனைக்‌ தண்டிக்க வேண்டுமானால்‌, இவர்கள்‌ காட்டிய 
வழிமுறைகளெல்லாம்‌ பலிக்காது. எப்படி என்று கேட்பீர்களோ? 
அவன்‌ கைகாலில்‌ விலங்கிட்டு, சிறையில்‌ அடைத்தால்‌, அவன்‌ 
ஆனந்த பூரிப்புடன்‌ விலங்கை எடுத்து முத்தி செய்வான்‌. பிறதேசத்‌ 
துக்கு அவனை அனுப்பினால்‌, அவனுக்குப்‌ பிறதேசமென்றும்‌ தன்‌ 
தேசமென்றும்‌ வித்தியாசமில்லாததால்‌ அவன்‌ எங்கே போனாலும்‌ 
சிறப்புப்‌ பெறுவான்‌. அவன்‌ தலையை வெட்டினால்‌, ஜனங்களெல்‌ 
லோரும்‌ அவனை வேத சாட்சியாக வணங்கி வாழ்த்துவார்கள்‌. 
அரசே! நீங்கள்‌ பழி வாங்கும்படி செய்ய வேண்டியது இதுவல்ல. 
இதற்கெல்லாம்‌ மேற்றிராணி பயப்படமாட்டான்‌. நான்‌ ஒன்று 
சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌: கிரிசோஸ்தோம்‌ ஒரே ஒரு பாவம்‌ 


செய்யும்படி அவனை கட்டாயப்படுத்துங்கள்‌. இவன்‌ பாவம்‌ 
ஒன்றுக்கு மாத்திரம்‌ பயப்படுகிறதேயன்றி வேறெதுக்கும்‌ பயப்பட 


மாட்டான்‌. 


சகோதரனே! முதியவனான மந்திரி சொன்னது மெய்தான்‌. மனிதன்‌ 

பயப்படத்தக்கது பாவம்‌ ஒன்றுதான்‌. பாவம்‌ ஒன்று மாத்திரம்‌ 
உலகத்தில்‌ பொல்லாப்பு. பாவம்‌ நீங்கலாக, மற்ற யாவும்‌, 
தரித்திரமோ, வியாதியோ, நிந்தையோ, பழிச்‌ சொல்லோ, சாவோ, 
இவை எல்லாம்‌ துன்பமல்ல. இவைகளைத்‌ தக்க வகையில்‌ பயன்‌ 
படுத்தினால்‌ மனிதனுக்கு நன்மையாக மாறிப்‌ போகலாம்‌. சர்வேசுர 
னும்‌ பாவம்‌ ஒன்றை மாத்திரம்‌ பகைக்கிறார்‌. பாவத்தைச்‌ செய்கிறவர்‌ 
களை மாத்திரம்‌ சர்வேசுரன்‌ கொடுமையாய்த்‌ தண்டிக்கிறார்‌. போன 

தியானத்தில்‌ சர்வேசுரன்‌ பாவம்‌ செய்த அரூபிகளையும்‌ 
மனிதரையும்‌ எப்படித்‌ தண்டித்தார்‌ என்று கேட்டீர்கள்‌. அதைக்‌ 
கேட்டபின்‌, பாவத்தின்பேரில்‌ உங்கள்‌ மனதில்‌ பகையும்‌ பயமும்‌ 
உண்டாயிருக்க வேண்டும்‌. ஆகிலும்‌ பிறர்‌ செய்த பாவங்களையும்‌ 
அவர்களுக்கு வந்த தண்டனைகளையும்‌ கேட்கும்போது, சிலர்‌ அது 
எனக்கென்னவென்று சொல்வார்கள்‌. ஆனபடியால்‌ இப்போது 
உங்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தானே செய்த பாவங்களின்‌ பேரில்‌ 
யோசிக்க வேண்டும்‌. பிறர்‌ செய்த பாவத்தைப்‌ பற்றி யோசிக்கும்‌ 
போது பயமும்‌ துக்கமும்‌ வராதபோது, தானே செய்த பாவத்தைப்‌ 
பற்றி நினைத்தால்‌ பயமும்‌, அச்சமும்‌ எளிதில்‌ உண்டாகும்‌. மிளகை 
உரைத்து இன்னொருவன்‌ கண்ணில்‌ போட்டால்‌ உனக்கு அதன்‌ காரம்‌ 
தோன்றுமா? உன்‌ கண்ணில்‌ கொஞ்சம்‌ போட்டுப்‌ பார்‌, காரம்‌ 


தெரியும்‌. அதுதான்‌ இப்போது நாம்‌ செய்யப்‌ போகிறோம்‌. 


நீங்கள்‌ எல்லாரும்‌ சர்வேசுரனுடைய நீதி சிம்மாசன முன்‌ 
குற்றவாளிகளைப்‌ போல்‌ நடுங்கி நிற்பதாகவும்‌, பசாசு நீங்கள்‌ செய்த 
பாவங்களை ஒவ்வொன்றாய்‌ எடுத்துக்‌ காண்பித்து உங்கள்‌ மேல்‌ 
குற்றம்‌ சுமத்துவதாகவும்‌ சிந்தித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

ஓ! தேவமரியாயே, இரக்கம்‌ உள்ள தாயே, நான்‌ என்‌ பாவங்‌ 
களை எல்லாம்‌ அறிந்து, அவைகளின்‌ கனம்‌, தோஷம்‌, அக்கிரமம்‌ 
எம்மாத்திரமென்று நன்றாய்க்‌ கண்டுணர்ந்து அவற்றுக்காக 
மனஸ்தாபப்பட்டு கண்ணீர்‌ சிந்தி அழும்படி உமது தேவமகன்‌ 
சேசுவிடம்‌ மன்றாடும்‌ தாயே. 


முதல்‌ பாகம்‌ 


கிறிஸ்தவர்களில்‌ அநேகம்‌ பேர்‌, உலகமத்தியில்‌, பாவச்‌ 
சோதனை ஆபத்துகள்‌ நடுவில்‌ பல வருஷம்‌ ஜீவித்து வருபவர்கள்‌, 
மனம்‌, சொல்‌, செயலால்‌ பல முறை பாவங்களைச்‌ செய்துவந்தாலும்‌, 
தாங்கள்‌ செய்த பாவங்களைப்‌ பற்றி யோசிக்க வேண்டுமென்று 
சொல்லும்போது, எனக்கு என்ன பாவமிருக்கிறது? நான்‌ என்ன 
பாவம்‌ செய்தேன்‌? ஒன்றும்‌ அறியேனே என்று கையை விரிப்பது 
வழக்கம்‌. கோர ரூப முகமுள்ளவன்‌ தன்‌ முகத்தைக்‌ கண்ணாடியில்‌ 
கண்ணைப்‌ பாதி மூடிக்‌ கொண்டு பார்த்து மகிழ்ந்தாற்போல்‌, 
இவர்கள்‌ செய்கிறார்கள்‌. இப்படி தன்னைத்‌ தானே ஏமாற்றாதபடி, 
தான்‌ செய்த பாவங்களை வஞ்சனையின்றி உள்ளது உள்ளதுபோல்‌ 
ஒவ்வொருவரும்‌ பார்ப்பது நல்லது (1 அரு. 1:8). இப்படி தன்‌ 
பாவங்களை எல்லாம்‌ அறிந்தால்‌ மாத்திரம்‌ சர்வேசுரனுடன்‌ 
சமாதானமாகித்‌ தன்‌ நடத்தையை ஒழுங்குபடுத்தக்‌ கூடும்‌. 
ஒவ்வொருவரும்‌ தான்‌ புத்தி விவரம்‌ அறிந்த நாள்‌ முதல்‌ இதுவரை 
செய்த பாவங்களையெல்லாம்‌ சுருக்கமாய்‌ ஞாபகத்தில்‌ வரும்படி 
செய்ய வேண்டும்‌. இந்த சோதனை கலக்கமின்றி ஒழுங்‌ காய்‌ 
நடக்கும்படி, நீ உன்‌ சிறுவயதிலும்‌, வாலிப வயதிலும்‌, முதிர்ந்த 
வயதிலும்‌, போன ஊர்‌, இருந்த இடம்‌, கூடிய தோழர்‌, செய்த 
தொழில்‌, இவைகளில்‌ நேர்ந்த பாவங்களை வகை வகையாய்‌ 
யோசித்துப்‌ பார்‌. இப்படி யோசித்தால்‌, நீ உன்‌ ஜீவிய நாட்களில்‌, 
மனதாலும்‌, சொல்லாலும்‌, செய்கையாலும்‌, செய்து முடித்த 
பாவங்கள்‌ எத்தனையென்று கணக்கிட முடியுமா? எத்தனை பேர்கள்‌ 
வயதில்‌ சிறுவர்‌, பாவத்தில்‌ முதிர்ந்தவராக இருக்கிறார்கள்‌. புத்தி 
அறிந்த நாள்முதல்‌, நீ பாவம்‌ செய்யாத நாளுண்டோ? உன்‌ தகப்பன்‌ 
வீட்டிலே, படிக்கப்போன இடத்திலே, திருநாள்‌ கூட்டத்‌ தில்‌, 
விளையாடும்போது, கூத்துநாடக சாலையிலே, பரிசுத்த ஸ்தலத்திலே 
முதலாய்‌, நீ பாவம்‌ செய்யவில்லையா? உனக்கு வயது வந்து நீ பல 
அலுவல்‌ செய்யும்போதும்‌, வியாபாரத்திலோ, பணம்‌ வாங்குகிற 
கொடுக்கிற விஷயங்களிலோ பாவம்‌ வராத வழி யுண்டோ? 
உன்னுடைய கண்‌ காது முதலிய புலன்கள்‌ உன்‌ மனதுக்குள்‌ பாவம்‌ 


பிரவேசிக்க வழியாயிருந்ததல்லவா? 


ஓ! என்‌ சர்வேசுரா! எவ்வளவு அளவுக்கு மீறி பாவங்களைச்‌ 
செய்திருக்கிறேன்‌. என்‌ பாவங்கள்‌ எண்ணிக்கையெல்லாம்‌ கடந்து 


போயின. பெருங்‌ குற்றவாளியைப்‌ போல்‌ உமது சமூகமுன்‌ வெட்கி 

நாணி நிற்கின்றேன்‌. என்‌ முகமோ வெட்கத்தால்‌ வாடிக்‌ கவிழ்ந்து 

விழுந்து போனது. உமது தயையின்‌ பெருக்கத்திற்கும்‌ இரக்கத்தின்‌ 

விசாலத்திற்கும்‌ அளவாய்‌ என்‌ மேல்‌ கிருபையாயிரும்‌ சுவாமி. 
இரண்டாம்‌ பாகம்‌ 


பாவங்களையெல்லாம்‌ சுருக்கமாய்‌, உங்கள்‌ ஞாபகத்தில்‌ 
வருவித்த பின்‌, இவைகளிலுள்ள அக்கிரமம்‌, தோஷம்‌, விஷம்‌ 
எவ்வளவென்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. கிறீஸ்தவனே! நீ செய்த 
பாவங்கள்‌ சர்வேசுரனுக்கு பெரும்‌ நிந்தையல்லவா? நீ உன்‌ 
பாவத்தால்‌ நிந்தித்த சர்வேசுரன்‌ யார்‌ என்று நீ எப்போதாவது 
நினைத்ததுண்டா? சர்வேசுரன்‌ யார்‌? அளவற்ற ஞானமும்‌, அளவற்ற 
வல்லமையும்‌, வரம்பில்லா நன்மையும்‌ உள்ளவர்‌. சர்வ பரிசுத்தமும்‌ 
அமைந்த தேவன்‌. பாவம்‌ அவருக்குப்‌ பொருந்தாத துரோகம்‌. 
சம்மனசுகள்‌ இவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவ சிம்மாசனமுன்‌ பயந்து 
நடுங்கி, பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌ என்று நித்திய நமஸ்காரம்‌ செய்து 
ஆராதிக்கிறார்கள்‌ (இசை 6:3). இந்த அதி உன்னத தேவன்‌ சந்நிதி 
யில்‌, நீ எம்மாத்திரம்‌? காலில்‌ மிதிபடும்‌ புழுவோ? காற்றில்‌ எழும்பிச்‌ 
சுழன்று சுற்றும்‌ காய்ந்த சருகோ? வெறும்‌ தூசியோ? ஆகாயத்தில்‌ 
இருக்கும்‌ இடந்தெரியாமல்‌ அசையும்‌ அணுவோ? இவை 
எல்லாவற்றிலுமே நீ அற்பமானவன்‌. இன்னம்‌ நாம்‌ சொல்லும்‌ 
ஒப்புவமையை கவனமாய்க்‌ கேள்‌. சர்வேசுரன்‌ சமுகமுன்‌ லட்சக்‌ 
கணக்கான சம்மனசுகளின்‌ ஒன்பது சபைகளும்‌ எம்மாத்திரம்‌ ஒன்று 
மில்லாதவர்கள்‌ போலிருக்கிறார்கள்‌? அளவற்ற கோடானுகோடி 
சம்மனசுக்களின்முன்‌, மனித ஜென்மம்‌ எல்லாம்‌ ஒன்றுகூட்டி னாலும்‌ 
எவ்வளவு அற்பம்‌? பல கோடிக்கணக்கான மனிதர்கள்‌ முன்‌, நீ ஒரு 
பிராணி எவ்வளவு நீசப்‌ பொருள்‌. சோலைகள்‌ அடர்ந்து நெருங்கிய 
பெருங்காட்டிலே ஓங்கி வளர்ந்த மரங்களின்‌ கிளை களிலுள்ள 
இலைகளில்‌ நீ ஒரு இலைக்கு சமமாவாயோ? இருகரை நிறையப்‌ 
பெருகி ஓடும்‌ ஆற்று வெள்ளத்தில்‌ நீ ஒரு துளிக்குச்‌ சமம்‌ 
என்போமோ? சமுத்திரக்‌ கரையில்‌ பரவிக்‌ கிடக்கும்‌ மணல்‌ 
மணிகளில்‌ நீ ஒரு மணல்‌ மணி ஆவாயோ? இவை எல்லாவற்றிலும்‌ 
நீ அற்பமானவன்‌. இவ்வளவு அற்பப்‌ பிராணியாகிய நீயா, அணு 
விலும்‌ சொற்பமாகிற நீயா, சர்வ மகத்துவமுள்ள நித்திய 
சர்வேசுரனைப்‌ பகைத்து, விரோதித்து, எதிர்த்து, உன்‌ தலையை 


உயர்த்தி, சற்றும்‌ உன்‌ மனதில்‌ பயமின்றி நான்‌ உமக்குக்‌ கீழ்ப்படிய 
மாட்டேன்‌ என்று சொல்லத்‌ துணிந்தாய்‌? என்ன அகங்காரம்‌! என்ன 
பேதமை! என்ன மதிகேடு! 


மூன்றாம்‌ பாகம்‌ 


பாவம்‌ சர்வேசுரனுக்கு எவ்வளவு நிந்தையானதென்று இரண்‌ 
டாம்‌ பாகத்தில்‌ விவரித்தோம்‌. இன்னும்‌ நீ செய்த பாவங்களின்‌ 
அக்கிரமம்‌, அவைகளின்‌ தோஷம்‌ எவ்வளவென்று நீ நன்றாய்‌ 
அறியும்படி அந்தப்‌ பாவமாகிற செய்கையிலுள்ள விஷம்‌ இன்ன 
தென்று யோசித்துப்‌ பார்‌. பாவம்‌ தன்‌ இயல்பிலே மகா கெட்டது. 
சர்வ அலங்கார அழகு இலட்சணம்‌ நிறைந்த சர்வேசுரனுக்கு பாவம்‌ 
முழுவதும்‌ நேர்‌ விரோதமாயிருப்பதால்‌, அந்தப்‌ பாவம்‌ இயல்பிலே 
துர்நாற்ற அவலட்சணமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. இதனால்‌ மனிதன்‌ 
பாவத்தை செய்ய வேண்டா மென்று சர்வேசுரன்‌ கட்டளை ஒன்றும்‌ 
இல்லாதிருந்த காலத்தும்‌, புத்தியுள்ள மனிதன்‌ பாவத்தைச்‌ 
செய்யாதிருப்பது அவனுக்கு அழகாகும்‌. 
அன்றியும்‌ மனிதன்‌ செய்யும்‌ பாவத்தில்‌ எவ்வளவு நன்றியறி யாமை 
இருக்கிறதென்று யோசித்துப்‌ பார்‌. நமக்குள்ள ஆத்துமமும்‌ சரீரமும்‌, 
ஆத்தும, சரீரப்‌ புலன்களும்‌, அவற்றின்‌ குணங்களும்‌, சக்தியும்‌ 
இன்னும்‌ நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ யாவும்‌ சர்வேசுரனே நமக்குக்‌ 
கொடுத்தவர்‌. அவரிடத்திலிருந்து நாம்‌ பெறாதது ஏதாவது நம்மிடம்‌ 
உண்டா? இது இப்படியானால்‌, நாம்‌ நமது சர்வ உபகாரியானவரை 
மறந்து, அவர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ உதவி சாதனங்களையே 
அவருக்கு விரோதமாய்ப்‌ பயன்படுத்தி, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கமாட்டோமென்று துணிந்து சொல்லி, பாவத்தைச்‌ செய்வது 


எவ்வளவோ நன்றி கெட்ட செய்கை! 


இன்னும்‌, சர்வேசுரனை இவ்விதமாய்‌ விரோதித்துப்‌ பாவம்‌ செய்‌ 
வது எவ்வளவு மதிகேடான துணிவென்று கேள்‌. நீ உயிரோடிருக்கும்‌ 
எந்த நிமிஷத்திலும்‌ சர்வேசுரனே தமது அளவில்லா வல்லமையின்‌ 
கரத்தால்‌ உன்னைத்‌ தாங்கிக்கொண்டிருக்கிறார்‌. நீ, நரகத்தின்‌ 
பாதாளக்குழியில்‌ உருண்டு புரண்டு எந்த நிமிஷத்திலும்‌ விழாதபடி, 
நூல்‌ இழை போல்‌ தொங்கும்‌ உன்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு 
வருகிறவர்‌ சர்வேசுரன்‌. அவருடைய தேவ கையிலிருந்து கொண்டே, 
தோளிலிருந்து செவியைக்‌ கடித்தாற்போல்‌, நீ அவரை உன்‌ 


பாவத்தால்‌ நிந்திப்பது மூடத்தனமும்‌, முதிர்ந்த பைத்தியமும்‌ என்று 
உனக்கே தோன்றவில்லையா? 
நீ உன்‌ மனம்‌ அறியப்‌ பாவம்‌ செய்யும்போது உன்‌ செய்கையால்‌ நீ 
சர்வேசுரனைப்‌ பார்த்து சொல்வது என்னவென்று நீ எப்போதாவது 
கவனித்துக்‌ கேட்டதுண்டா? நீ சொல்வது இதுதான்‌: சுவாமி, நான்‌ 
இந்த துர்ச்செய்கையைச்‌ செய்யத்‌ தகாதென்று நீர்‌ கற்பித்திருப்பது 
மெய்தான்‌. ஆனால்‌ பரவாயில்லை. நான்‌ செய்‌ வேன்‌. என்னுடைய 
மனச்சாட்சியும்‌ உமது பக்கம்‌ சார்பாயிருந்து இதை நான்‌ செய்தால்‌ 
தண்டனை வருமென்று எனக்குப்‌ பயமுறுத்துகின்றது. எல்லாம்‌ வீண்‌ 
பயம்‌. இதற்கு நான்‌ அஞ்சேன்‌. இந்தச்‌ செய்கை எனக்குப்‌ பிரியம்‌. 
என்‌ சரீரம்‌ இதைக்‌ கேட்கின்றது. சரீரந்தான்‌ என்‌ தெய்வம்‌. 
இதற்குத்தான்‌ தூபதீபங்‌ காட்டி மாலை சூட்டுவேன்‌. இந்தச்‌ சரீர 
சந்தோஷம்‌ இழிவானதென்று எனக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
மின்னலைப்போல்‌ பளிச்சென்று தோன்றி மறைந்து போகும்‌ என்பது 
உண்மை. ஆகிலும்‌ நீர்‌ கொடுப்பதாகச்‌ சொல்லும்‌ நித்திய 
பாக்கியத்தைப்‌ பார்க்க, இந்த சரீர சந்தோஷம்‌ எனக்கு அதிகப்‌ 
பிரியம்‌. காட்டில்‌ இனிமேல்‌ பழுக்கும்‌ பலாக்கனியைப்‌ பார்க்கிலும்‌, 
கையிலிருக்கும்‌ களாக்காய்‌ பெரிதென்ற பழமொழி எங்களுக்குள்ளே 
உண்டு. இந்தப்‌ பழமொழிக்கு இசை வாய்‌ நான்‌ நடக்கிறேன்‌. 
இவ்விதமாய்‌ நீ பாவம்‌ செய்கையில்‌ சர்வேசுரனோடு வாதாடி 
வழக்குப்‌ பேசி, சர்வ ஞான சுரூபியானவ ரிலும்‌ நீ மகா ஞானி 
என்றாற்போல நடக்கிறாய்‌. இவ்வித நடத்தை சர்வேசுரனுக்கு 
எவ்வளவு நிந்தை வருவிக்கிறதென்று இப்போ தாகிலும்‌ உன்‌ மனதில்‌ 
நன்கு உணருகிறாயா? 


பாவத்தை இப்படித்‌ துணிந்து செய்யும்‌ பாவி, என்ன காரணத்தை 
முன்னிட்டு சர்வேசுரனை எதிர்க்கிறான்‌? இலட்சாதிபதியாய்‌ அரசா 
ளவோ? இல்லை, இல்லை. அரைக்காசுக்காக, அற்ப ஈன சந்தோஷத்‌ 
துக்காக, ஒரு கண்ணிமைப்‌ பொழுதில்‌ தோன்றி மறையும்‌ நீச 
சுகத்துக்காக சர்வேசுரனை பாவி விரோதிக்கிறான்‌. என்ன மதியீனம்‌! 
இதிலும்‌ பேதமை உண்டா? 


இதுவரை சொன்ன காரணங்களால்‌ பாவம்‌ எவ்வளவு இழிவும்‌ 
நீசமும்‌, மோசமும்‌ உள்ளதென்று ஒருவாறு நீங்கள்‌ அறிந்திருப்‌ 
பீர்கள்‌. ஆகிலும்‌ இன்னும்‌ இவைகளிலும்‌ உறுதியான ஓர்‌ காரணம்‌ 
வேண்டுமோ? அதோ பாருங்கள்‌. சிலுவை மரத்தில்‌ அவமான 


கோலத்தோடு அறையுண்டு, பார்த்தவர்‌ எல்லாரும்‌ பழித்து நகைக்‌ 
கும்படி, பெரும்‌ பாதகனைப்‌ போல்‌ தொங்கி நிற்கும்‌ அவர்‌ யார்‌? 
சகல சிருஷ்டிகளும்‌, அவர்‌ தான்‌ தங்களைப்‌ படைத்த சர்வ வல்லப 
சர்வேசுரனென்று ஒரே வாய்மொழியாய்‌ முறையிடுகின்றன. அவர்‌ 
சர்வேசுரனா? இது மெய்யா? சர்வேசுரன்‌ ஆனால்‌ ஏன்‌ இப்படி 
வேதனையுடன்‌ அவமானமாய்ப்‌ பாதகனைப்போல்‌ இவர்‌ சாக 
வேண்டும்‌? ஏனென்றால்‌, அவர்‌ மனிதர்‌ செய்த பாவங்களுக்கு ஓர்‌ 
பலியாய்‌ தம்மை நேர்ந்தார்‌. பாவம்‌ இவர்‌ சரீரத்தில்‌ தன்‌ விஷத்தைக்‌ 
கக்கினது. அந்த நரக விஷம்‌ இவருடைய மாசற்ற தேவ சரீரத்தை 
குஷ்டரோகியின்‌ சரீரம்‌ போலாக்கி, உழுத நிலம்போல்‌ பிளந்து 
வெடித்து கிழிந்துபோகும்படி செய்தது. 

ஓ பாவமே! நரக ஜென்மமே! ஆத்துமத்தின்‌ உயிரைக்‌ கொல்லும்‌ 
கொடிய விஷமே! தேவகுமாரன்‌ உயிரையே தீண்டத்‌ துணிந்த 
நரகத்தின்‌ கொடிய நஞ்சே! இதுமட்டும்‌ உன்னை நான்‌ அறியா 
திருந்ததால்‌ உன்னைச்‌ சிநேகித்து வந்தேன்‌. உன்னை என்‌ 
இருதயத்தின்‌ மத்தியில்‌ வைத்து வணங்கி வந்தேன்‌. இப்போது நான்‌ 
உன்னை அறிவேன்‌. இனிமேல்‌ உன்னைப்‌ பகைத்து வெறுப்பேன்‌. நீ 
என்றும்‌ சபிக்கப்படக்கடவாய்‌. 

ஓ! புத்தியில்லாமல்‌ இதுமட்டும்‌ நான்‌ நடந்தேனே, இத்தனை 
பாவங்களை நான்‌ செய்திருக்க, சிருஷ்டிகளெல்லாம்‌ என்னை ஏன்‌ 
பழிவாங்கவில்லை? இந்தப்‌ பூமி என்னை ஏன்‌ உயிரோடு விழுங்‌ 
காமல்‌ இதுவரை என்னைத்‌ தாங்கி வந்தது? சூரியன்‌ தனது உக்கிர 
அக்கினிக்‌ கதிர்களை என்மேல்‌ சரமாரியாய்ப்‌ பொழிந்து, என்னை 
ஏன்‌ சாம்பலாய்‌ எரித்துப்போடவில்லை? வானத்திலிருந்து மேகத்தின்‌ 
இடி என்‌ தலைமேல்‌ விழுந்து, என்னை ஏன்‌ இதுமட்டும்‌ கொல்‌ 
லாமல்‌ விட்டது? சர்வேசுரனுடைய நீதியின்‌ கோபம்‌ பொங்கி 
என்மேல்‌ பாய்ந்து என்னை நித்திய நரக தண்டனைக்குத்‌ தள்ள 
வேண்டிய போது இதுவரை இந்த மோசம்‌ வராதபடி யார்‌ என்னைக்‌ 
காப்பாற்றினது? 


ஓ! கிறீஸ்தவனே! திறந்திருக்கும்‌ இந்த தேவ இருதயத்தைப்‌ பார்‌. 
அதிலிருந்து சுவாலை விட்டெரியும்‌ சிநேக அக்கினி உன்‌ பக்கமாய்‌ 
தாவுகின்றது. சேசுவின்‌ திரு இருதயத்தின்‌ அணைகடந்த சிநேகம்‌ 
தான்‌, நீ இதுவரை நரகத்துக்குத்‌ தப்பினதின்‌ காரணம்‌. நீ பாவம்‌ 
செய்து வரும்‌ போதும்‌ சேசுநாதர்‌ உன்னைச்‌ சிநேகித்தார்‌. இவ்வளவு 


சிநேகம்‌ நிறைந்த தகப்பன்முன்‌ சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து உன்‌ 
பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவருடைய தயாள இரக்கத்‌ 
துக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம்‌ எல்லாரும்‌ சொல்லுங்கள்‌. 
ஆண்டவரே! அறியாமல்‌ செய்தேன்‌ நான்‌ பாவி. இந்தப்‌ பாவியின்‌ 
பேரில்‌ தயவாயிரும்‌. என்‌ பாவங்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌. 
எனக்காக நீர்‌ சிலுவையில்‌ பட்ட துன்ப அவஸ்தையை 
நினைத்தருளும்‌. எனக்காக தேவரீர்‌ சிந்தின இரத்தம்‌, அபயமிட்டு 
பொறுத்தல்‌ கேட்கும்‌ சத்தம்‌ உமது காதில்‌ விழவில்லையா? உமது 
இருதயம்‌ எனக்காக அல்லவோ திறந்திருக்கின்றது. ஆண்டவரே! 
உமது இரத்தத்தில்‌ ஒரு துளி மாத்திரம்‌ பாவ அசுத்தம்‌ நிறைந்த என்‌ 
ஆத்துமத்தில்‌ விழுமானால்‌ போதும்‌. என்‌ இருதயம்‌ பனிக்‌ 
கட்டியிலும்‌ அதிக தூய வெண்மையாய்‌ மாறிப்போகும்‌. சுத்தமான 
இருதயத்தோடு உமக்கு நான்‌ ஊழியம்‌ செய்வேன்‌. 


ஓ! மரியாயே! தயை நிறைந்த தாயே! தேவ கோப தண்டனைக்கு 
இதுவரை நான்‌ தப்பிப்‌ பிழைப்பதற்கு, சேசுநாதருக்குப்‌ பின்‌, நீரே 
காரணமாயிருந்த தஞ்சம்‌. அன்புள்ள தாயாகிய நீர்‌, உமது தேவ 
மகனுடைய நீதியின்‌ கோபத்தை அமர்த்தி எனக்கு அவர்‌ தயையும்‌ 
இரக்கமும்‌ காட்டும்படி செய்தீர்‌. தாயே! இந்த உதவிக்காக நான்‌ 
மிகவும்‌ நன்றியறிந்திருக்கிறேன்‌. என்‌ உடலில்‌ உயிர்‌ இருக்கும்வரை 
உமது தயவை நான்‌ மறக்க மாட்டேன்‌. என்னை உம்முடைய 
பிள்ளையாக இன்னமும்‌ ஒரு முறை ஏற்றுக்‌ கொள்ளும்‌. இனிமேல்‌ 
நான்‌ சோதனை தந்திரங்களில்‌ அகப்பட்டு பாவத்தைச்‌ செய்யாதபடி 
எனக்கு உறுதி கொடுக்கும்‌ உதவி வரப்பிரசாதத்தை உம்முடைய 
திருக்குமாரனிடம்‌ பெற்றுத்‌ தந்தருள உம்மை நான்‌ கெஞ்சி 
மன்றாடுகிறேன்‌ தாயே! ஆமென்‌ சேசு. 


இரண்டாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 3: நரக வேதனை 
சேசுநாதர்சுவாமி சுவிசேஷத்தில்‌ சொல்லும்‌ நிகழ்ச்சியாவது: 
அபாரமான திரண்ட செல்வமுள்ள செல்வந்தன்‌ ஒருவனிருந்தான்‌. 
இவன்‌ நாள்தோறும்‌ நன்றாய்‌ விருந்துண்டு செல்வமாய்‌ வளர்ந்து 


வந்தான்‌. பட்டு வஸ்திரம்‌ அணிந்து ரத்தின அழகு மஞ்சத்தில்‌ படுத்து 
உல்லாசமாய்‌ உலகத்தில்‌ ஜீவித்து வந்தான்‌. இவன்‌ வீட்டின்‌ வாசலில்‌, 


லாசர்‌ என்ற ஓர்‌ ஏழை குஷ்டரோகி, எச்சிலைப்‌ பொறுக்கி எடுத்து 
சாப்பிட்டு வருவான்‌. செல்வந்தனும்‌ செத்தான்‌. ஏழை லாசரும்‌ 
செத்தான்‌. லாசர்‌ இறந்த உடனே மோட்ச பதவியை அடைந்தான்‌. 
தனவந்தன்‌ நரக நெருப்பிலே புதைக்கப்பட்டான்‌. 


நெருப்பில்‌ விழுந்து அமிழ்ந்தி வெந்தவன்‌, மோட்சத்தை அண்‌ 
ணார்ந்து பார்த்தான்‌. அங்கே லாசர்‌ பேரின்ப பாக்கியானந்தத்தில்‌ 
இருப்பதைக்‌ கண்டு, ஆபிரகாம்‌ என்ற பிதாப்பிதாவைக்‌ கூப்பிட்டு: ஓ 
பிதாவே! நான்‌ இந்த அகோர நெருப்பிலே கிடந்து வேகின்‌ றேனே! 
ஐயோ! தாகம்‌ என்னால்‌ பொறுக்க முடியவில்லையே! அந்த லாசர்‌ 
தன்‌ சுண்டுவிரலையாகிலும்‌ தண்ணீரில்‌ நனைத்து என்‌ நாவில்‌ 
வைக்கும்படி அவனை அனுப்பமாட்டீரா? என்‌ நா வறண்டு 
போகிறதே, என்றதற்கு ஆபிரகாம்‌ சொல்லுவார்‌: அப்பா, நீ முடியாத 
காரியத்தைக்‌ கேட்கிறாய்‌. இங்கே இருப்பவர்‌ அங்கே வரமாட்டார்‌. 
அங்கே இருப்பவரும்‌ இங்கே வர முடியாது. இதற்கு செல்வந்தன்‌: 
அப்படியானால்‌ லாசரைப்‌ பூலோகத்துக்காவது அனுப்பும்படி 
தாழ்மையாய்க்‌ கேட்கிறேன்‌. என்‌ கூடப்பிறந்த சகோதரர்‌ உலகத்‌ தில்‌ 
இன்னும்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ இந்த அக்கினி 
ஸ்தலத்துக்கு வராதபடி, அவர்களுக்கு அறிவித்தால்‌ மிகவும்‌ 
உபகாரமாயிருக்கும்‌ என்று சொல்ல, ஆபிரகாம்‌ அவனுக்கு மறு 
மொழியாக: உலகத்திலிருப்பவர்களுக்குப்‌ புத்தி கற்பிக்கும்படி 
வேதாகமங்களும்‌ குருக்களுமிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ மத்தியில்‌ 
உயிரோடிருப்பவர்களின்‌ சொல்லைக்‌ கேளாதவர்கள்‌, இந்த மேல்‌ 
உலகத்திலிருந்து அங்கே போய்‌ புத்தி சொல்பவர்களின்‌ வார்த்தை 
யைக்‌ கேட்கமாட்டார்கள்‌ என்றார்‌. (லூக்‌. 16:19-31). 


சகோதரரே, சத்திய சுரூபியான சர்வேசுரன்‌ சொல்லிய இந்த 
நிகழ்ச்சியில்‌ அடங்கிய பற்பல விஷயங்களின்‌ பேரில்‌ சந்தேகப்பட 
இடமில்லை. இங்கே சொன்ன செல்வந்தன்‌ உலகத்திலிருக்கும்‌ போது 
நன்றாய்ச்‌ சாப்பிட்டு குடித்து சுகமே வாழ்வதே மனிதன்‌ அலுவல்‌ 
என்று எண்ணி வந்தானேயன்றி, தனக்கு ஒரு ஆத்துமம்‌ 
உண்டென்றும்‌, அதை இரட்சிப்பது தன்‌ அலுவலென்றும்‌, அதற்‌ 
காகவே உலகில்‌ சிருஷ்டிக்கப்பட்டானென்றும்‌ கனவிலும்‌ நினைத்‌ 
ததில்லை. இவ்விதம்‌ தன்‌ ஆத்துமத்தையும்‌ சர்வேசுரனையும்‌ 
நினையாமல்‌ நடந்தவன்‌ திடீரென இறந்தான்‌. இறந்த நிமிஷத்தில்‌ 
நரக நெருப்பிலே விழுந்தான்‌. உங்களுக்குள்ளே எத்தனைபேர்‌ இந்த 


செல்வந்தனைப்போல்‌ நடந்து வருகிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ பாவத்தைப்‌ பயமின்றிச்‌ செய்வார்கள்‌. செய்தபின்‌ சபதங்‌ 
கூறி நான்‌ பாவம்‌ செய்தேன்‌, எனக்கென்ன கேடு வந்ததென்று 
வீரியம்‌ பேசுவார்கள்‌. இவர்களுடைய கர்வத்தை அடக்கி தமது 
கோணாத நீதியை ஸ்தாபிக்கும்படி, பாவத்தை சர்வேசுரன்‌ மறு 
உலகில்‌ எவ்வளவு அகோரமாய்த்‌ தண்டிக்கிறாரென்று உங்களுக்குக்‌ 
காட்ட வேண்டும்‌. இந்தப்‌ பயங்கரமான சத்தியத்தின்‌ பேரில்‌ 
நன்றாய்த்‌ தியானித்து யோசிப்பது வெகு பயனுள்ளதாயிருக்கும்‌. 
கிருபையின்‌ ஊற்றும்‌ இஷ்டப்‌ பிரசாதத்தின்‌ தாயுமாகிய பரம 
தேவதாய்‌ நமக்கு உதவி செய்வார்களாக. 


முதல்‌ பாகம்‌ 


நரகமாவது என்ன? சர்வ வல்லப சர்வேசுரன்‌ தமது கட்டளை 
களை மீறிப்‌ பாவம்‌ செய்த துரோகிகளைத்‌ தண்டிக்கும்படியாய்‌ 
ஏற்படுத்திய தண்டனை இடம்‌. வேத வாக்கியத்தின்படி சகல 
துன்பங்களும்‌ குடியிருக்கும்‌ இடம்‌. இருள்‌ அடர்ந்த சிறைக்கூடம்‌. 
அக்கினிக்‌ கடல்‌. நெருப்பு நிறைந்த காளவாய்‌. பயங்கரமுள்ள குகை. 
நன்மையயான்றுமில்லாத சபிக்கப்பட்ட ஸ்தலம்‌. பேய்கள்‌ வாழும்‌ 
சுடுகாடு. 


நரகம்‌ உண்டென்பது நிச்சயமான சத்தியம்‌ 


நரகம்‌ உண்டு; நரகத்தில்‌ தண்டனைகளிளெல்லாம்‌ மகா பயங்கர 
தண்டனையான நித்திய சாபமும்‌ அன்றி, பாவத்தின்‌ தன்மைக்கும்‌ 
கனத்துக்கும்‌ தக்க ஐம்புலன்களுக்குரிய தண்டனைகளும்‌ உண்டு 
என்பது விசுவாச சத்தியம்‌. நரகத்தில்‌ நெருப்பின்‌ வாதையும்‌ உண்டு 
என்பது மறுக்க முடியாத நிச்சயமான சத்தியம்‌. நரகத்தில்‌ பாவிகள்‌ 
படும்‌ ஐம்புலன்களின்‌ தண்டனைகள்‌ இவ்வுலகில்‌ நாம்‌ நினைக்கவும்‌ 
கருதவும்‌ கூடிய வாதை வேதனைகளிலெல்லாம்‌ அதி உக்கிர அதி 
பயங்கரம்‌ என்பது நிச்சயம்‌. ஆனால்‌ அந்த தண்டனைகள்‌ எவ்வகை 
எத்தகையதென்று பூலோகவாசி நிச்சயமாய்‌ அறிந்து கொள்ளுதல்‌ 
சாத்தியமன்று. ஒருவாறு யூகித்து உணர்ந்து கொள்ளுவதற்காக, 
இவ்வுலகில்‌ கண்கண்ட வாதை வேதனைகளைக்‌ காட்சிகளாகத்‌ 
தழுவி, நரக தண்டனைகளை வருணித்துக்‌ காட்டுதல்‌ இயல்பு. 
உடலோடு உயிர்ப்பந்தனமாய்‌ ஒன்றித்திருந்த ஆத்துமா, உடலை 
விட்டுப்‌ பிரிந்த பின்பும்‌, இன்னும்‌ உடலுடன்‌ இருப்பது போல்‌ 


வாதைப்படச்‌ செய்தல்‌ தேவ வல்லமையால்‌ இயலாத காரியமா? 
மணிக்கை அறுபட்டு எடுபட்டுப்‌ போன பின்பும்‌, அந்த மணிக்‌ 
கையே நோகுவதுபோல்‌ உணர்ந்து வேதனைப்படுதல்‌ சகஜமன்றோ? 


உலகத்துக்கெல்லாம்‌ அதிபதி ஆண்டவராகிய சர்வேசுரன்‌ 
ஒருவர்‌ இருப்பது நிச்சயமானால்‌, நரகம்‌ என்ற துன்ப ஸ்தலம்‌ 
தப்பாமலிருக்க வேண்டும்‌. மனிதர்க்குள்ளே எவ்வளவு பாவம்‌, 
எவ்வளவு அநியாயம்‌, எவ்வளவு அக்கிரமம்‌ நடக்கின்றது! 
அநியாயம்‌ செய்து பிறரை வருத்திக்‌ கெடுத்து வாழ்பவர்கள்‌ ஏராளம்‌ 
பேர்‌! அக்கிரமமே எனக்குரியதென்று கங்கணம்‌ கட்டித்‌ திரிபவர்கள்‌ 
எத்தனை பேர்‌! நீதியின்‌ ஒழுங்குப்படி நடப்பவர்களோ பல 
சமயங்களில்‌ நிந்தைப்‌ பட்டு, பொருளிழந்து, துன்பப்படுகிறார்கள்‌. 
இதற்கெல்லாம்‌ இவ்வுலகில்‌ விசாரணை இல்லா விட்டாலும்‌, மறு 
உலகில்‌ தப்பாமல்‌ இருப்பது அவசியம்‌. தன்னைச்‌ சிருஷ்டித்த 
சர்வேசுரனை ஆராதித்து அவருக்கு ஊழியம்‌ செய்யும்படி 
உண்டாக்கப்பட்ட மனிதன்‌, சர்வேசுரனை அறிய மனமில்லாமலும்‌ 
ஆராதியாமலும்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்யாமலும்‌, மனம்‌ சென்ற 
வழியில்‌ தினம்‌ சென்று, அவலட்சண சிலைகளை உருவாக்கி 
அவைகளை வணங்கி வந்தால்‌, சர்வேசுரன்‌ இவர்களைத்‌ 
தண்டிக்கும்படி அவசியம்‌ நரகம்‌ ஒன்று ஏற்படுத்தியிருக்க வேண்டும்‌. 

மனிதனுக்கு இயல்பாயுள்ள சுபாவ அறிவே நரகம்‌ உண்டென்று 
சொல்கின்றது. இதனால்‌ இதர மதத்தார்களும்‌ நரகம்‌ உண்டென்று 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. சர்வேசுரன்‌ தாம்‌ படிப்பித்த வேதத்தில்‌ 
தெளிவாய்‌ பல இடங்களில்‌ சொல்லி இருக்கிறார்‌. சத்திய 
திருச்சபையும்‌ தன்‌ தவறா வாக்கோடு நரகம்‌ உண்டென்று 
படிப்பிக்கின்றது. நமது மனமே நமக்கு சாட்சியாயிருந்து பாவம்‌ 
செய்தால்‌ சர்வேசுரன்‌ நரகத்தில்‌ நம்மைத்‌ தண்டிப்பாரென்று 
சொல்கின்றது. ஆகையால்‌ நரகம்‌ உண்டென்பது சத்தியம்‌. இந்த 
சத்தியத்தைத்‌ அசைவுறாத மனதோடு விசுவசிப்பது நமது கடமை. 


பாவி நரகத்தில்‌ விழுந்தால்‌ அவனுக்குத்‌ துணையாய்க்‌ கூட இருப்‌ 
பவர்கள்‌ யார்‌? பசாசுகள்‌ முதல்‌ துணை. சர்வேசுரனைப்‌ பகைக்கும்‌ 
இந்த நீச அரூபிகள்‌, சர்வேசுரன்‌ பேரில்‌ தங்களுடைய கோபமும்‌ 
பகை யும்‌ செல்லாதென்று கண்டு, சர்வேசுரன்‌ சாயலாயிருக்கும்‌ 
மனிதன்‌ பேரில்‌ தங்கள்‌ பகையைக்‌ காட்டும்‌. அவலட்சணக்‌ 


கோலத்தோடு தோன்றி பயமுறுத்தி பாவியை உபாதிக்கும்‌. பாம்பின்‌ 


வாய்க்குள்‌ அகப்பட்ட தேரை போல்‌ பாவி பதைத்துத்‌ துடிப்பான்‌. 
புலியின்‌ வாய்க்குள்‌ இரையாய்‌ விழுந்த மனிதன்போல்‌ அலறிப்‌ 
பதறிக்‌ கதறு வான்‌. பாவிக்குத்‌ துணையாய்ப்‌ பசாசுகளுமன்றி 
பாவிகளே பெரும்‌ படை போல்‌ சூழ்ந்திருப்பார்கள்‌. உலகமுண்டான 
நாள்‌ முதல்‌ உலகத்தின்‌ கடைசிநாள்‌ மட்டும்‌ இருக்கும்‌ சகல வகைப்‌ 
பாவிகளும்‌, துன்மார்க்கரும்‌, அநீதரும்‌, அயோக்கியரும்‌, 
அக்கிரமிகளும்‌, கொலைபாதகரும்‌, திருடரும்‌, வஞ்சகரும்‌, 
குடியரும்‌, காமவெறி யரும்‌ ஆகிய இவர்கள்‌ எல்லாரும்‌ அங்கே 
கூடியிருப்பார்கள்‌ (திருவெளி 21:8). இப்படிப்பட்ட தீயோர்‌ மத்தியில்‌ 
பாவியும்‌ ஒருவனாயிருப்பான்‌. 


இவர்கள்‌ எல்லாரும்‌ ஒருவரோடொருவர்‌ சண்டை செய்து, கொடிய 
மிருகங்களைப்போல்‌ ஒருவரொருவரைக்‌ கடித்து, உதைத்து, 
கர்ச்சித்து, ஊளையிட்டு, கதறி அலறிப்‌ புலம்புவார்கள்‌. இவர்கள்‌ 
அல்லாமல்‌ இன்னும்‌ பாவிக்கு அவன்‌ சரீரமே, பொதுத்‌ தீர்வை 
முடிந்தபின்‌, சகிக்கக்‌ கூடாத துணையாயிருக்கும்‌. புழுத்து அழுகிய 
ஓர்‌ பிரேதத்தை உன்னோடு, கண்ணோடு கண்ணும்‌, முகத்தோடு 
முகமுமாய்ச்‌ சேர்த்துக்‌ கட்டி, ஒரு இராமுழுவதும்‌ இருட்டறையில்‌ 
உன்னை அடைத்துப்‌ பூட்டி வைத்தால்‌, நீ அதற்கு சம்மதிப்பாயோ? 
அப்பா! நீ நரகத்திலே விழுந்தால்‌ புழுத்து அழுகி துர்நாற்றம்‌ நாறும்‌ 
உன்‌ சரீரம்‌ உன்னோடு கட்டப்பட, நீ போகும்‌ இடமெல்லாம்‌ அதை 
இழுத்துக்‌ கொண்டு அல்லோ போவாய்‌. இது உனக்குச்‌ சம்மதமோ 


சால, 


நரக தண்டனை இவ்வளவோடு முடிந்ததென்று நினைக்க 
வேண்டாம்‌. நீங்கள்‌ பாவம்‌ செய்யும்போது ஆத்துமமும்‌ சரீரமும்‌ 
கூடிப்‌ பாவம்‌ செய்வதால்‌ இவ்விரண்டும்‌ நரகத்தில்‌ உபாதிக்கப்‌ 
படும்‌. ஆனதால்‌ சரீரத்தின்‌ ஒவ்வொரு புலனும்‌ தனக்கு உரிய வகை 
யில்‌ தான்‌ பாவத்தைச்‌ செய்வதில்‌ கொண்ட சந்தோஷத்தின்‌ 
அளவுக்குத்‌ தக்கதாய்‌ துன்பப்படும்‌. ஆத்துமத்தில்‌ ஒவ்வொரு 
தத்துவமும்‌, புத்தி, மனம்‌, ஞாபகம்‌ ஆகிய இவைகள்‌, தங்கள்‌ 
தொழிலுக்கு இசைந்த வண்ணம்‌ வேதனைப்படும்‌. உலகில்‌ இருக்கும்‌ 
காலத்தில்‌, செல்வந்தனாயிருந்து நன்றாய்ச்‌ சாப்பிட்டு உண்டு 
வளர்ந்து பாவத்தில்‌ தன்‌ காலத்தைப்‌ போக்கினவன்‌, நரகத்திலே 
பசியாலும்‌ தாகத்தாலும்‌ வருந்துவான்‌. இப்போது மகிமையைத்‌ தேடி 
அகங்காரம்‌ பொங்கி, தான்தான்‌ பெரியவனென்று பெருமை பேசி, 


மற்றவர்கள்‌ தீயவர்கள்‌ என்று பழித்து நிந்தித்து நடப்பவன்‌ நரகத்தில்‌ 
தாழ்த்தப்பட்டு, பசாசின்‌ காலின்கீழ்‌ மிதியுண்டு, 
அவமானமடைவான்‌. இங்கே தன்‌ சரீரத்தைப்‌ பேணி, மினுக்கி, 
வளர்த்து, வாசனை பூசி புஷ்பம்‌ சூடி, ஆபரண அணிகளால்‌ 
அலங்கரித்து இன்ப சுகத்தில்‌ ஜீவித்து வருகிறவர்கள்‌, அங்கே 
நரகத்தில்‌ வாயால்‌ விவரித்துச்‌ சொல்ல முடியாத அவஸ்தைப்பட்டு, 
பன்றிகளைப்‌ போல்‌ துர்நாற்ற அசுத்தத்தில்‌ உருண்டு புரண்டு, 
அகோர வேதனை அனுபவிப்பார்கள்‌. நரகத்தில்‌ விழுந்தால்‌ 
உன்னோடு துணையாயிருப்பவர்‌ யாரென்று இப்போது நன்றாய்‌ உன்‌ 
மனதில்‌ உணருகிறாயா? நல்லது, இனி நரக நெருப்பின்‌ கொடுமை 
இன்னதென்று கேள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


பாவிகள்‌, பொதுத்தீர்வை நாளுக்குப்பின்‌, ஆத்தும சரீரத்தோடு 
நரக அக்கினியின்‌ சமுத்திரத்தில்‌ வெந்து எரிவார்கள்‌. அந்த 
அக்கினியோ சர்வேசுரனுடைய சத்துருக்களைத்‌ தண்டிக்கும்படி 
மாத்திரம்‌ சிருஷ்டிக்கப்பட்டதால்‌, அதற்கும்‌ இந்தப்‌ பூமியிலிருக்கும்‌ 
அக்கினிக்கும்‌ வெகு பாரதூர வித்தியாசம்‌ உண்டு. தேவந்தியின்‌ 
கோபத்தினால்‌ மூட்டப்பட்ட அந்த அக்கினி நரக பாதாளத்தின்‌ 
அடிமுதல்‌ உச்சிவரை தணலாய்‌ எழும்பி, கொழுந்து விட்டெரிந்து, 
மேலே தாவி புகை திரண்டு கூடி அடர, சுடாமல்‌ சுட்டு தணியாமல்‌ 
கொதித்து, சுட்ட பொருளும்‌ நீறாகாமல்‌ வேக, பாவிகளின்‌ 
உடலுக்குள்‌ பாய்ந்து, எங்கும்‌ குடைந்து, அறிவுள்ள அக்கினி போல்‌ 
அந்தந்த அவயவங்கள்‌ செய்த பாவத்துக்கு அளவாய்‌, அவைகளைச்‌ 
சுட்டு, உள்ளிருந்து வெளியே கண்‌ காது வாய்‌ வழியாய்‌ புறப்பட்டு, 
சரீரத்தை எப்பக்கத்திலும்‌ துன்பப்படுத்தும்‌. நெருப்பில்‌ போட்ட 
இரும்பு ஏகமும்‌ நெருப்பு மயமாய்ப்‌ போவது போல, பாவியும்‌ நரக 
நெருப்பிலே, சர்வாங்கமும்‌ உள்ளும்‌ வெளியும்‌ அக்கினி மயமாய்‌ 
மாறி, அப்படி மாறினும்‌, வேதனை அனுபவிக்கும்‌ உணர்ச்சி 
மாறாமல்‌ வெந்து துடிப்பான்‌. அந்தப்‌ பாதாள உலகில்‌, மேலும்‌, 
கீழும்‌, சுற்றிலும்‌ எங்கும்‌ அக்கினி அடர்ந்து எரியும்‌. சமுத்திரத்தில்‌ 
திரியும்‌ மீன்‌, உயர தண்ணீர்மேல்‌ மிதந்தாலும்‌ தாழத்‌ தரை வரை 
போனாலும்‌, இந்தப்‌ பக்கமோ, அந்தப்‌ பக்கமோ, எந்தப்‌ பக்கம்‌ 
சென்றாலும்‌, தண்ணீரால்‌ சூழ்ந்து தண்ணீரிலேதானிருக்கும்‌. 
ஆகாயத்தில்‌ பறக்கும்‌ பறவை எந்தத்‌ திசையிலே பறந்தாலும்‌, 


அதைத்‌ தாங்கும்‌ ஆகாயம்‌, அது போகுமிடமெல்லாம்‌ அதைச்‌ 
சூழ்ந்து பரவி நிறைந்திருக்கும்‌. அதுபோலவே பாவியும்‌ நரகத்தில்‌ 
எந்தப்‌ பக்கம்‌ போனாலும்‌, என்ன செய்தாலும்‌ அக்கினி மத்தியில்‌ 
அமிழ்ந்தி இருப்பான்‌. தீய்க்குள்‌ பாவியும்‌, பாவிக்குள்‌ தீயுமிருக்க, 
தீய்க்குப்‌ பாவி இரையும்‌, பாவிக்குத்‌ தீயே இரையுமாயிருக்கும்‌. 
பாவி தன்‌ பசியை ஆற்ற உண்பது தீ; தனது தாகம்‌ தீர்க்கக்‌ குடிப்‌ 
பதும்‌ தீ (சங்‌.11:6). பாவி தன்‌ உடையாய்‌ உடுப்பதும்‌ தீ; அவன்‌ 
படுக்கும்‌ பாயாய்‌ இருப்பதும்‌ தீ; அவன்‌ உட்கொள்ளும்‌ சுவாசம்‌ தீ. 
அவன்‌ உள்ளிருந்து வெளியில்‌ வரும்‌ ஆவியும்‌ தீ. இந்தக்‌ கொடிய 
அக்கினிக்குள்ளே இருக்க யார்‌ சம்மதிப்பார்‌? 


நரகத்‌ தீயின்‌ உக்கிரம்‌ இவ்வளவு கொடியதானாலும்‌, இதிலும்‌ 
கொடியதான தண்டனை இன்னும்‌ ஒன்று நரகத்தில்‌ உண்டு. அது 
ஏதென்றால்‌, சர்வேசுரனை இழந்து போய்‌ அவரைவிட்டுப்‌ பிரிந்‌ 
திருப்பது. இதுதான்‌ துன்பங்களில்‌ பெரும்‌ துன்பம்‌. நிர்ப்பாக்கியத்‌ 
திலும்‌ பெரும்‌ நிர்ப்பாக்கியம்‌. இது எப்படியென்று கவனமாய்க்‌ 
கேளுங்கள்‌. சர்வேசுரனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்துமம்‌ தான்‌ 
சேரவேண்டிய கதியைச்‌ சேராமல்‌ தடைபட்டு, மறிபட்டு பிரிபட்‌ 
டிருப்பதைக்‌ காணும்போது அது படும்‌ அவஸ்தை இவ்வளவென்று 
மனிதன்‌ இவ்வுலகில்‌ இருக்கும்வரை சரியாய்‌ அறிந்துணரமாட்‌ டான்‌. 
பரந்து நாலுபக்கமும்‌ விரிந்து பெருகி இருக்கும்‌ கடலின்‌ நீர்ப்பிரவாக 
மத்தியில்‌ இருக்கும்‌ மீன்‌, தண்ணீருக்குள்‌ இருக்கும்‌ வரை, 
தண்ணீரைவிட்டு நீங்கி இருப்பது இன்னதென்று அது அறியுமா? 
தண்ணீரிலிருந்து மீனைத்‌ தரையில்‌ இழுத்துப்‌ போட்டால்‌, 
அப்போதுதான்‌ அது பதைத்து துடிக்கும்போது தண்ணீர்‌ இல்லா 
திருப்பது எவ்வளவு துன்பமென்று அறியும்‌. அப்படியே மனிதன்‌ 
இந்தப்‌ பூமியிலிருக்கும்‌ வரை, எங்கே போனாலும்‌, சர்வேசுரனுடைய 
தேவ பராமரிப்பின்‌ காவலுக்குள்‌ இருக்கிறான்‌ (இசை.6:3). 
சர்வேசுரன்‌ சகலருக்கும்‌ பிதாவாய்‌, நல்லோருக்கும்‌ தீயோருக்கும்‌ 
தமது சூரியன்‌ உதித்துப்‌ பிரகாசிக்கவும்‌, பூமி செழித்துப்‌ பலன்‌ 
கொடுக்கவும்‌ செய்து வருகிறார்‌ (மத்‌. 5:45). அவரே எல்லாரையும்‌ 
தமது அளவில்லா வல்லமையின்‌ கரத்தால்‌ தாங்கி, அன்புடன்‌ 
காப்பாற்றி அரவணைத்து வருகிறார்‌. இதன்‌ காரணமாக மனிதன்‌ 
உலகில்‌ இருக்கும்‌ நாள்‌ வரை சர்வேசுரனை இழந்து போவது 
எவ்வளவு ஆபத்துள்ளதென்று அறியமாட்டான்‌. ஒருவிசை 
உலகத்தைவிட்டு நீங்கி, நரகத்தில்‌ விழுந்தால்‌, அப்போதுதான்‌ 


ஆத்துமம்‌ சர்வேசுரனை இழந்து போவது, எவ்வளவு பெரிய பொல்‌ 
லாப்பென்று முதல்முறை அறியும்‌. மனிதன்‌ புத்தியை, இந்தப்‌ 
பூமியில்‌ மயக்கிக்‌ கெடுக்கும்‌ மந்திரஜால வித்தை எல்லாம்‌ 
மரித்தபின்பு முழுவதும்‌ நீங்கிப்‌ போகும்‌. ஆத்துமம்‌ சரீரச்‌ சிறையை 
விட்டு வெளிப்பட்டதும்‌, சர்வேசுரனே தனக்குத்‌ திருப்தியான 
பாக்கிய ஆனந்த நன்மையென்றும்‌, அவரே தன்‌ கடைசிக்‌ கதி 
என்றும்‌, அவரிடம்‌ சேர்ந்து கூடி வாழும்படி தான்‌ சிருஷ்டிக்கப்‌ 
பட்டதென்றும்‌, இந்த உத்தம பாக்கியத்தை தான்‌ இழந்து விட்ட 
தென்றும்‌, இனி அடைய வழியில்லையென்றும்‌ நினைக்கும்போது 
அது படும்‌ வருத்தமும்‌, துக்கமும்‌, சலிப்பும்‌, வியாகுலமும்‌ எவ்வள 
வென்று நரகத்திலிருக்கும்‌ ஆத்துமங்களுக்குத்தான்‌ தெரியும்‌. உன்‌ 
கை எலும்பு மூட்டுப்‌ பிசகிப்‌ போனால்‌, அது தனக்கு உரிய இடத்தில்‌ 
திரும்பவும்‌ சேருமட்டும்‌ எவ்வளவு வேதனை கொடுக்‌ கிறது. 
மலையினின்று இறங்கி தனக்கு உரிய இடமாகிய கடலை நோக்கி 
விரைந்து ஓடுகிற ஆறு, அப்படி ஓடாதபடி நடுவில்‌ அணைப்போட்டு 
அதைத்‌ தடுத்தால்‌, நதியின்‌ தண்ணீர்‌ எப்படி பொங்கி எழும்பி 
கரையை உடைத்து ஓடும்படி நாலுபக்கமும்‌ வழி தேடுகின்றது. 
அப்படியே பாவியும்‌ தனக்கு ஆனந்த பாக்கிய நிலை யாகிற 
சர்வேசுரனிடம்‌ சேராதபடி நரகத்தில்‌ தடுக்கப்பட்டு மறிபட்டதால்‌, 
அவன்‌ மனம்‌ பொங்கி எழும்பிக்‌ கலங்கி உழன்று படும்‌ துன்பம்‌ 
எவ்வளவென்று சொல்ல, எவராலும்‌ இயலாது. இந்த ஒரு 
துன்பத்தின்‌ முன்‌ மற்ற துன்ப வேதனை யாவும்‌ சிறு பிள்ளைகள்‌ 
விளையாட்டுப்‌ போல்‌ தோன்றும்‌. 


இப்படியாய்‌ சர்வ நன்மை நிறைந்த சம்பூரண பாக்கியமாகிய 
சர்வேசுரனை இழந்த ஆத்துமம்‌ நரக பாதாளத்தில்‌ அக்கினிக்குள்‌ 
எத்தனைநாள்‌ இருக்கும்‌? அந்தப்‌ பாதாள லோகத்தில்‌ நாள்‌ கணக்கு 
இல்லை. அப்படியானால்‌ எத்தனை வருஷம்‌ செல்லும்‌? நரகத்தில்‌ 
வருஷக்‌ கணக்குமில்லை. அப்போது எத்தனை காலம்‌? நித்திய 
காலம்‌, என்றென்றும்‌, ஊழியுள்ள காலம்‌, சதாகாலம்‌, சர்வேசுரன்‌ சர்வ 
வல்லபமுள்ள சர்வேசுரனாயிருக்குமட்டும்‌, சர்வேசுரனைக்‌ 
காணாமல்‌, நரக நெருப்பில்‌ வேக வேண்டும்‌. நூறு வருஷங்கள்‌ 
கடந்தபின்பு வேறு நூறு வருஷம்‌ துவக்கும்‌. ஆயிரம்‌ வருஷங்கள்‌ 
சென்றபின்பு வேறு ஆயிரம்‌ வருஷம்‌ துவக்கும்‌. பதினாயிரம்‌ 
வருஷம்‌ போனபின்‌ இன்னும்‌ பதினாயிரம்‌ வருஷம்‌ துவக்கும்‌. கோடி 
வருஷம்‌ துவக்கி கோடி வருஷம்‌ முடிந்துபோகும்‌. சதகோடி வருஷம்‌ 


துவக்கி, துவக்கி, முடிந்து முடிந்து போகும்‌. நரக ஆக்கினையோ 
அப்போதுதான்‌ துவக்கினது போலிருக்கும்‌. நரக நெருப்பு பலகோடி 
வருஷம்‌ கடந்த பின்னும்‌, ஆதித்‌ துவக்கத்தில்‌ எவ்வளவு உக்கிரமாய்‌ 
எரியத்‌ துவக்கினதோ அப்படியே இன்னும்‌ எரியும்‌. பாவி நரகத்தில்‌ 
விழுந்த முதல்‌ நாளில்‌ எப்படி நரக தண்டனையின்‌ கொடுமையை 
உணர்ந்து பட்டு அநுபவித்தானோ அப்படியே இன்னும்‌ 
அநுபவிப்பான்‌. சர்வேசுரனுடைய கோபம்‌ இவனைச்‌ சபித்து 
நரகத்தில்‌ தள்ளின முதல்நாளில்‌ எவ்வளவு அகோரமாயிருந்ததோ 
அப்படியே சற்றும்‌ தணியாமல்‌ பாவிமேல்‌ பொறுத்து நிற்கும்‌. 


கிறீஸ்தவனே! இந்தப்‌ பயங்கரமுள்ள சத்தியத்தைக்‌ கேட்டபின்பு 
இன்னும்‌ நீ பயப்படுகிறதில்லையா? நித்தியம்‌ ஏதென்று நினைக்‌ 
கிறாய்‌? நாம்‌ சொல்வதைக்‌ கவனித்துக்‌ கேள்‌. நீ ஆயிரம்‌ வருஷத்துக்‌ 
கொரு விசை ஒரு துளி கண்ணீர்‌ சிந்துகிறாயென்று உத்தேசித்துக்‌ 
கொள்‌. இப்படி சிந்தும்‌ துளித்துளியான கண்ணீர்‌ எல்லாம்‌ ஒன்று கூடி 
நீர்ப்‌ பிரளயமாய்‌ உலகமெல்லாம்‌ அமிழ்த்தும்படி எத்தனை 
வருஷங்கள்‌ செல்லும்‌! உன்‌ கண்ணீர்த்‌ துளிகள்‌ கூடி உலகத்தை 
அமிழ்த்தினாலும்‌ நரக தண்டனையோ முடியாது. இன்னும்‌ கேள்‌: ஓர்‌ 
சிட்டுக்குருவி கடலின்‌ தண்ணீரில்‌ ஒரு துளியை வருஷத்துக்‌ கொரு 
முறை வந்து எடுத்துக்‌ கொண்டு போனால்‌, கடலின்‌ விஸ்தாரமான 
நீர்ப்பிரவாகமெல்லாம்‌ வற்றி வறண்டுபோகும்படி எத்தனை 
இலட்சம்‌ கோடி வருஷங்கள்‌ செல்லும்‌! இவையெல்லாம்‌ சென்று 
சமுத்திரத்தின்‌ தண்ணீரே வற்றி காய்ந்து வறண்டு போனாலும்‌ நரக 
வேதனை அற்பமும்‌ குறையாது, சற்றும்‌ மாறாது, என்றும்‌ முடியாது. 

நீ ஒரு வருஷ முழுவதும்‌, ஒரு எண்ணுக்குப்பின்‌ வேறொரு 
எண்ணை எழுதிக்‌ கொண்டு போ. இந்தப்‌ பெருந்தொகையால்‌ கூடும்‌ 
எண்ணின்‌ மொத்தம்‌ எவ்வளவு பெரிதாயிருக்கும்‌! இதனால்‌ 
குறிக்கப்பட்ட வருஷங்கள்‌ ஆயிரம்‌ முறை துவக்கி, ஆயிரம்‌ முறை 
முடிந்தாலும்‌, நரக தண்டனை முடியவே முடியாது. பாவிக்கு 
முடியுமென்ற நம்பிக்கை எவ்விதமும்‌ பிறக்காது. சகோதரரே! 
காரியம்‌ இப்படியானால்‌, அற்ப சுக வாழ்வைத்‌ தேடி பாவத்தைச்‌ 
செய்த பிற்பாடு முடிவில்லாத நித்திய நரக தண்டனையாகிற 
நெருப்பிலே வெந்து தீய்ந்தும்‌ சாகாமல்‌ சாவது புத்தியோ? 
சொல்லுங்கள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


இப்படிக்‌ கொடுமையாய்‌, சர்வேசுரனை எதிர்த்துப்‌ பகைத்து 
அவருக்குப்‌ பணிந்து நடக்க மாட்டேனென்று வீம்பு பேசும்‌ பாவி, 
நரகத்தில்‌ தண்டிக்கப்படுவான்‌. இந்தப்‌ பூமியிலிருக்கும்போது நீ உன்‌ 
மனப்பூர்வமாய்‌ சர்வேசுரனாகிற உன்‌ ஆண்டவருக்கு ஊழியம்‌ 
செய்ய உனக்குப்‌ பிரியமில்லையோ, மறு உலகில்‌, உனக்கு மனதிருந் 
தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, சர்வேசுரனுடைய கோணாத நீதிக்கு 
அடிமையாயிருந்து தொண்டு செய்வாய்‌. சர்வேசுரன்‌ அதி உன்னத 
கர்த்தர்‌ ஆதலால்‌ சகல ஜீவகோடிகளும்‌ அவருக்கு என்றும்‌ எங்கும்‌ 
பணிந்து நடப்பது அவர்களுடைய முதல்‌ கடமை. சேசுநாதருடைய 
பரிசுத்த நாமத்தைக்‌ கேட்கும்‌ போது பரலோக பூலோக பாதாள 
உலகிலுள்ள சகலரும்‌ முழங்கால்‌ ஊன்றி நமஸ்காரம்‌ செய்வார்களாக 
என்பது தேவ வாக்கியம்‌ (பிலி. 2:10). 


எந்த சிருஷ்டி சர்வேசுரனை வணங்கி அவருக்கு ஊழியம்‌ 
செய்வதில்லையோ, அதை அளவில்லாத நீதி கர்த்தர்‌ பாரபட்ச மின்றி 
தண்டிப்பார்‌. இந்தக்‌ காரணத்தால்‌ சர்வேசுரன்‌ பாவிகளை நரகத்தில்‌ 
அகோர ஆக்கினையால்‌ தண்டிக்கிறார்‌ என்று நாம்‌ முந்தின பாகத்தில்‌ 
விவரித்ததைப்‌ பற்றி நீ மலைத்து ஆச்சரியப்பட வேண்டாம்‌. இப்படி 
அற்ப ஜீவனைத்‌ தண்டிப்பது சர்வேசுர னுடைய மட்டில்லா தயாள 
இரக்கத்துக்கு சரியோவென்று நீ சந்தேகப்பட இடமில்லை. நரகில்‌ 
வேதனைப்படும்‌ பாவிகளே, சர்வேசுரனைத்‌ தூஷணித்‌ தாலும்‌, 
அவரது நீதியின்‌ நேர்மையை அங்கீகரித்து, ஆண்டவரே! நீர்‌ நீதி 
உள்ளவர்‌, உமது தீர்மானம்‌ நியாயம்‌ உள்ளதென்று அவர்களே 
சொல்கிறார்கள்‌. ஏனெனில்‌ பாவம்‌ எல்லா அளவும்‌ கடந்த 
தோஷமும்‌ அக்கிரமமும்‌ உள்ள தென்று நீ முந்தின தியானப்‌ 
பிரசங்கங்களால்‌ அற்பமாகிலும்‌ கண்டு பிடித்திருந்தால்‌, அளவில்லா 
அக்கிரம தோஷத்துக்குத்‌ தண்டனை யாக அளவில்லா தண்டனையே 
செல்லும்‌ என்ற இந்த நியாயம்‌ உன்‌ புத்தியில்‌ உதிக்கும்‌. 

ஆ! பாவம்‌ அற்பமென்று அதைத்‌ துணிந்து செய்யும்‌ மனிதா! நீ 
இப்போது பயமின்றி சர்வேசுரனை நிந்திக்கிறாய்‌. இதற்கு நீ 
தப்பிக்கமாட்டாய்‌. இப்போது இந்த உலகத்தில்‌ நீ இருக்குமட்டும்‌ 
உனக்கு இஷ்டமானால்‌ உன்‌ துர்‌ ஆசையைத்‌ தேடிப்‌ பாவத்தைச்‌ 
செய்‌. துர்நாற்ற அசுத்தத்தில்‌, புத்தியில்லா மிருகத்தைப்‌ போல்‌, 
விழுந்து புரண்டு வா. உன்‌ மனம்போல அநீதமோ, கொடுமையோ 
அக்கிரமமோ துணிந்து செய்‌. பண ஆசையால்‌ பிறர்‌ பொருளை 


அநியாயமாய்‌ அபகரித்து நீதியை உன்‌ காலால்‌ மிதித்து நட. 
கோவிலேது, குருவேது, சுவாமியேது, தெய்வமேது என்று 
அவிசுவாசியைப்‌ போல்‌ புலம்பு, ஜெபமும்‌ தபமும்‌ பாவசங்கீர்த்தன 
முதலிய வேத முறைமைகள்‌ எல்லாம்‌ குருக்கள்‌ கண்ட கனவென்று 
வெறி கொண்டவன்போல்‌ பேசு. மரத்தில்‌ காய்க்கும்‌ பலாக்காயிலும்‌ 
உன்‌ கையிலுள்ள நெல்லிக்காய்தான்‌ பெரிதென்பது போல்‌, மறுவுலக 
வாழ்வைக்‌ கண்டது யார்‌, கேட்டது யார்‌ என்று இப்போது உன்‌ 
கையிலிருக்கும்‌ அற்பமான உலக சுகபாக்கிய இன்ப சந்தோஷங்‌ 
களே பெரிதென்று எண்ணி இவைகளைத்‌ தேடுவதில்‌ உன்‌ வாழ்‌ நாள்‌ 
எல்லாம்‌ வீணாய்ப்‌ போக்கு. ஆனால்‌ நாம்‌ சொல்வசைச்‌ சற்று நின்று 
கவனித்துக்‌ கேள்‌. உன்‌ கையிலிருக்கும்‌ உலக சந்தோஷமெல்‌ லாம்‌, நீ 
நினைப்பதைப்‌ பார்க்கிலும்‌ அதி சீக்கிரத்தில்‌ கனவில்‌ கண்ட 
பணக்குவியல்போல்‌ மறைந்து போகும்‌. புகைபோல்‌ இருந்த இடம்‌ 
தெரியாமல்‌ கரைந்துபோகும்‌. பளிச்சென்ற மின்னி, பார்‌ என்று 
சொல்லுமுன்‌ மறையும்‌ மின்னல்போல்‌ மறைந்து இருளாய்‌ முடியும்‌. 
நரக நெருப்பில்‌ நீ வேகும்போது உனக்கு புத்தி வரும்‌. உன்‌ மயக்கம்‌ 
தீரும்‌. ஐயோ கெட்டேனே! என்று புலம்புவாய்‌. உன்‌ வாயில்‌ அடித்‌ 
துக்‌ கொண்டு ஓலமிடுவாய்‌. மூடனைப்போல்‌ நடந்து இங்கே 
விழுந்தேன்‌, கண்ணிருந்தும்‌ குருடனைப்போல்‌ இந்தப்‌ படுகுழியில்‌ 
பாழாய்‌ விழுந்தேன்‌. ஓ பணமே! பிணமே! உன்னைத்‌ தேடி உழைத்‌ 
ததற்குக்‌ கூலி இதுதானா? ஓ! உத்தியோக பெருமையே! உனக்குத்‌ 
தொண்டு செய்த என்னை இப்படியா கைவிட்டாய்‌! ஓ உலகமே! நீ 
கொடுப்பேனென்று சொன்ன பாக்கிய ஆனந்தம்‌ இதுதானா? ஓ என்‌ 
சரீரமே! உன்னை வளர்க்க நான்‌ இராப்பகலாய்ப்‌ பட்ட கஷ்டத்‌ துக்கு 
இதுதானா பலன்‌? உன்னைச்‌ சந்தோஷப்படுத்த அல்லவா நான்‌ என்‌ 
ஆத்துமத்தை பாவ அசுத்தத்தில்‌ தள்ளினேன்‌? உனக்காக அல்லவா 
அழிவில்லா என்‌ ஆத்துமத்தைப்‌ பாழாக்கிக்‌ கெடுத்தேன்‌? இதோ 
ஆத்துமமும்‌ சரீரமும்‌ கூடி இங்கே நெருப்பில்‌ வேகின்றன. ஐயோ! 
ஐயோ! என்று அலறுவாய்‌. புலம்புவாய்‌, அடித்து விழுந்து 
மோதுவாய்‌, அவஸ்தைப்பட்டு அழுது கண்ணீர்‌ விடுவாய்‌. ஆனால்‌ 
இவை எல்லாம்‌ வீண்‌. நீ சிந்தும்‌ கண்ணீரால்‌ நரக நெருப்பு அவியாது. 
நீ விடும்‌ பெருமூச்சால்‌ உன்‌ பாவமும்‌ நீங்காது. 

ஓ கிறீஸ்தவர்களே! நாம்‌ இங்கே சொல்வதெல்லாம்‌ இட்டுக்‌ கட்டிய 
கதை என்று எண்ணவேண்டாம்‌. கதைப்‌ புராணங்களென்று 


தப்பிதமாய்‌ நினைத்து உங்கள்‌ மனதில்‌ உண்டாகும்‌ பயத்தைத்‌ துரத்த 


வேண்டாம்‌. நரகத்தைக்‌ கண்டது யார்‌, கேட்டது யார்‌ என்று 
மதிகெட்ட நாஸ்திகர்‌ போல்‌ சொல்ல வேண்டாம்‌. இப்படித்தான்‌ 
ஒருவன்‌ சொல்லிவந்தான்‌. அவனுக்குச்‌ சம்பவித்ததேதென்று 
உங்களுக்கு நாம்‌ சொல்லப்‌ போகிறோம்‌. கவனமாய்க்‌ 
கேளுங்கள்‌. 

வாலிபர்‌ இருவர்‌ சிநேகிதர்கள்‌. ஒருவன்‌ அந்தோனி, பத்தி 
விசுவாசமுள்ளவன்‌. மற்றொருவன்‌ புத்தியில்லாத மூடாத்துமா. 
ஒருநாள்‌ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்‌ இருவரும்‌ வெளியே 
உலாவப்போகையில்‌ தேவநற்கருணை ஆசீர்வாதத்துக்குக்‌ 
கோவிலில்‌ மணி அடிக்கும்‌ சத்தம்‌ கேட்டார்கள்‌. அந்தோணி: நண்பா! 
வா, கோவிலுக்குப்‌ போவோம்‌. ஆசீர்வாதம்‌ கொடுக்கப்‌ 
போகிறார்கள்‌ என்றதற்கு, அவன்‌ தோழன்‌ இவனைக்‌ கேலி செய்து, நீ 
என்ன கிழவியா? சாயந்திரம்‌ கோவிலுக்குப்‌ போக என்ன கடன்‌ 
உண்டு? வேலையற்ற கிழவிகள்தான்‌ கோவிலுக்குப்‌ போய்‌ 
செபமாலை மணியை உருட்டி முணங்கிக்‌ கொண்டிருப்பவர்கள்‌ 
என்று இப்படி தேவ தூஷணம்‌ கக்குவதை அந்தோனி கேட்டு: 
அப்பா, இப்படி வாயில்‌ வந்ததெல்லாம்‌ சொல்லாதே. இது நரக 
பாஷை. இந்தப்‌ பாஷை பேசுகிறவர்களுக்கு நரகம்தான்‌ கதி 
என்றான்‌. இவன்‌ தோழன்‌ கழுதை கத்துவதுபோல்‌ மடமடவென்று 
சிரித்து: அடே அந்தோனி, நீ மிகுந்த புத்திசாலி என்று இதுவரை நான்‌ 
உன்னை மதித்தேன்‌. இப்போது உன்னுடைய மூடக்குணம்‌ 
வெட்டவெளி யானது. நரகமா? யாரடா உனக்கு இந்தப்‌ புத்தி 
போதித்தது? சிறு பிள்ளைக்குப்‌ பயமுறுத்தும்படி நமக்கு ஞான 
உபதேச காலத்தில்‌ குருக்கள்‌ சொல்லிக்‌ கொடுத்த பழைய புராணம்‌. 
அந்தக்‌ காலம்‌ இப்போது முடிந்துபோனது. படித்துத்‌ தேர்ந்த 
புத்திமான்களாகிற நாம்‌ இதை நம்புவது நமக்கு அழகல்ல என்று 
இவ்விதமாய்‌ தூஷண அபத்தங்களை வாய்‌ கூசாமல்‌ சொன்னான்‌. 
அந்தோனி, இந்த துஷ்டனுக்குப்‌ புத்தி சொல்வது, கழுதைக்கு 
உபதேசிப்பது போல்‌ பயனற்றதென்று நினைத்து, அவனை நோக்கி: 
அப்பா, உன்‌ மனம்போல்‌ நீ நட, அதிகம்‌ படித்த மூஞ்சூறு 
காடிப்பானையில்‌ விழுந்ததாம்‌ என்ற பழமொழி உனக்குத்தான்‌ 
செல்லும்‌. நான்‌ கோவிலுக்குப்‌ போகிறேன்‌ என்று சொல்லி நில்லாமல்‌ 
நேரே கோவிலுக்குப்‌ போனான்‌. ஆசீர்வாதம்‌ முடிந்தபின்‌, வீட்டுக்குப்‌ 
போய்ச்‌ சேர்ந்து சாப்பிட்டான்‌. அயர்ந்து நித்திரை செய்தான்‌. 


இவன்‌ சிநேகிதன்‌ நாடகம்‌ பார்க்கப்போய்‌ அது முடிந்தபின்‌ நாய்‌ 
போல்‌ நாலுபக்கமும்‌ அலைந்தபின்‌ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்‌ 
படுத்தான்‌. நடுச்சாமத்தில்‌ அந்தோனி வீட்டுக்கு ஓர்‌ பெண்‌ 
அவசரமாக ஓடிவந்து: அப்பா அந்தோனி, வா, சீக்கிரம்‌. உன்‌ 
சிநேகிதன்‌ மிக அவஸ்தையாயிருக்கிறான்‌. உன்னைப்‌ பார்க்க 
வேண்டுமென்று கூப்பிடுகிறான்‌ என்று கூப்பிட, அந்தோனி உடனே 
எழுந்து தன்‌ சிநேகிதன்‌ வீட்டுக்குப்‌ போனான்‌. அவன்‌ இருந்த 
விதத்தைப்‌ பார்த்ததும்‌ அந்தோனி பயப்பட்டு: சிநேகிதா, 
உனக்கென்ன சம்பவித்தது? சாயங்காலம்‌ நன்றாயிருந்தாயே, என்ன 
விசேஷம்‌ என்று கேட்டதற்கு: அவன்‌ ஐயோ என்‌ சரீரமெங்கும்‌ 
என்னால்‌ பொறுக்க முடியாத வேதனை இருக்கிறது. நான்‌ சாகப்‌ 
போகிறேன்‌, சர்வேசுரன்‌ என்னைச்‌ சபித்து நரகத்தில்‌ தள்ளிப்‌ 
போட்டார்‌. நேற்று நரகமில்லையென்று புத்தியில்லாமல்‌ சொன்‌ 
னேன்‌. ஐயோ நரகமிருக்கிறது: நான்‌ நரகத்துக்குப்‌ போகிறேன்‌, 
ஐயோ, ஐயோ, என்று சொல்லும்போது, அந்தோனி அவனைத்‌ 
தேற்றி: பயப்படாதே, நீ இன்னும்‌ நரகத்துக்குப்‌ போகவில்லை. 
பூமியில்தானிருக்கிறாய்‌, குருவைக்‌ கூட்டி வருகிறேன்‌, பாவசங்கீர்த்‌ 
தனம்‌ செய்‌, நரகத்துக்கு நீ போக மாட்டாய்‌ என்றான்‌. துஷ்ட 
சிநேகிதன்‌ இதைக்‌ கேளாமல்‌ தன்னைச்‌ சபித்து, தேவ தூஷணம்‌ 
சொல்லி நரகமே நரகமே என்று கதறி வாயிலிருந்து நுரை கக்கி வெறி 
கொண்ட நாயைப்‌ போல்‌ ஊளையிட்டு நிர்ப்பாக்கியனாய்ச்‌ 


செத்தான்‌. 


சகோதரரே! நரகத்தைக்‌ கண்டது யார்‌? நரக நெருப்பு சுடுமா? 
யார்‌ பார்த்தது? என்று இவ்விதமாய்‌ பேச வேண்டாம்‌. நரகத்தைக்‌ 
கண்டது யாரா? நீ போய்‌ பார்க்க வேண்டுமா? நல்லது, நாளை நீ 
போய்‌ பார்ப்பாய்‌, ஆனால்‌ பார்த்தபின்‌ திரும்பி வரமாட்டாய்‌. 
நரகத்தை யார்‌ பார்த்ததா? ஏன்‌? நரகத்தை சிருஷ்டித்தவரே 
உலகத்தில்‌ வந்து நரகமிருக்கிறதென்று சொல்லியிருக்கிறார்‌. இதிலும்‌ 
என்ன உறுதியான அத்தாட்சி உனக்கு வேண்டும்‌? நீங்கள்‌ இதுவரை 
பாவத்தைச்‌ செய்து வந்தாலும்‌, இன்னும்‌ உங்களை சர்வேசுரன்‌ 
நரகத்தில்‌ தள்ளாததால்‌ உங்கள்‌ பாவத்தை மறந்துபோனாரென்றும்‌ 
நினைக்கிறீர்களோ? அப்படியும்‌ நினைக்க வேண்டாம்‌. உங்களை 
உடனே தண்டியாதது உங்கள்பேரில்‌ சர்வேசுரன்‌ வைத்த சிநேகத்தால்‌ 
அன்றி இதற்கு வேறு காரணமில்லை. இதற்காக நீங்கள்‌ 
நன்றியறிந்திருக்க வேண்டும்‌. உங்களிலும்‌ மிகக்‌ குறைவான 


பாவங்களைச்‌ செய்தவர்கள்‌ இப்போது நரகத்திலிருக்கும்போது, 
உங்களையும்‌ அவர்களைப்போல்‌ சபித்து நரகத்தில்‌ தள்ளாததற்கு 
சேசுநாதரின்‌ இருதயத்தில்‌ உங்கள்‌ பேரி லுள்ள விசேஷ அன்பே 
காரணமென்று நினைத்து, இவ்வளவு அன்புக்கு பிரதியன்பு காட்ட 
இனிமேலாக நல்ல கிறீஸ்தவர்களாய்‌ நடக்கத்‌ துவக்குங்கள்‌. 
நரகத்துக்குத்‌ தப்பித்துக்‌ கொள்ள என்ன செய்யக்‌ கூடுமோ 
அதுவெல்லாம்‌ செய்யுங்கள்‌. அர்ச்‌. பெர்நார்து ஜெபித்ததுபோல: 
சுவாமி இந்த உலகில்‌ நான்‌ இருக்கும்வரை என்னை வெட்டும்‌, 
குத்தும்‌, நெருப்பில்‌ சுட்டெரியும்‌, நரக நித்திய நெருப்பில்‌ நான்‌ 
விழாதபடி என்னைக்‌ காப்பாற்றினால்‌ போதும்‌ என்று நீங்களும்‌ 


ஜெபித்து மன்றாட வேண்டும்‌. 


இப்போது பாடுபட்ட சேசுநாதருடைய சுரூபத்துக்கு முன்‌ 
சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து சேசுநாதர்‌ உனக்குக்‌ காட்டின சிநேகத்‌ துக்கு 
நன்றியறிந்த ஸ்தோத்திரம்‌ செய்து இனிமேல்‌ பாவத்தைச்‌ செய்ய 
மாட்டேனென்று பிரதிக்கினை செய்‌. 


பாவிகளுக்கு அடைக்கலமான தேவதாயாரின்‌ தயவால்தான்‌ நீ 
நரகத்துக்குத்‌ தப்பினாய்‌. அவர்களுக்கும்‌ நன்றியறிந்த ஸ்தோத்திரம்‌ 
செய்‌. அந்தத்‌ தாயின்‌ பாதத்தில்‌ விழுந்து, அவர்கள்‌ உன்னைக்‌ 
கடைசிவரை காப்பாற்றி, நரக தண்டனைக்கு நீ எப்படியாவது 
தப்பித்துக்‌ கொள்ளும்படி செய்யத்‌ தமது தேவகுமாரன்‌ சேசுநாத 
ரிடத்தில்‌ மன்றாடும்படி, நீ அவர்களைக்‌ கெஞ்சிக்‌ கேள்‌. 


தியான முடிவில்‌ பரலோக மந்திரம்‌, அருள்நிறை மந்திரம்‌ 
சொல்லவும்‌. 


இரண்டாம்‌ நாள்‌ 


ஞானபோதகம்‌: பாவங்களில்‌ மகா விஷம்‌ நிறைந்த பாவம்‌ 


இன்று செய்த இரண்டாம்‌ தியானத்தில்‌ அவரவர்‌ சிறு வயது 
முதல்‌ இதுவரை செய்த பாவங்களை எல்லாம்‌ கண்முன்‌ வைத்துப்‌ 
பார்த்த போது, அத்தனை பாவங்களுக்குள்ளே ஒரு வகைப்பாவம்‌ 
மகா விஷமுள்ள நாகப்‌ பாம்பைப்போல்‌ தன்‌ கொடிய நஞ்சை 
எங்கும்‌ கக்கி, உடலையும்‌ உயிரையும்‌ கெடுத்து, மனதில்‌ கலக்கமும்‌, 
சலிப்‌ பும்‌ உண்டாக்கி, ஓயாத கவலையும்‌ மனக்குத்தும்‌ கொடுத்து 


வருகிறதாக அநேகம்‌ பேர்கள்‌ துக்கத்தோடு அறிந்திருப்பார்கள்‌. 
அந்த விஷமுள்ள பாவம்‌ இன்னதென்றறிந்து அதைத்‌ தன்‌ மனதி 
லிருந்து நீக்கும்படி தியானத்‌ துவக்கத்திலே முயற்சி செய்வது வெகு 
பிரயோசனமாயிருக்கும்‌. 

மகா ஞானியான சாலமோன்‌ என்றவரைப்‌ போல புத்தியிலும்‌ 
விவேகத்திலும்‌ அறிவின்‌ விசாலத்திலும்‌ கீர்த்திப்‌ பிரபலம்‌ பெற்றவர்‌ 
மனிதருக்குள்‌ இருந்ததில்லை. சர்வேசுரனே இவருக்குத்‌ தரிசனமாகி, 
தந்‌ைத தன்‌ மகனோடு பேசுவதுபோல்‌ இவருடன்‌ முகங்கொடுத்துப்‌ 
பேசினார்‌. ஆகிலும்‌ இவர்‌ தன்‌ வயோதிப காலத்தில்‌ தன்‌ சர்வேசு 
ரனை மறந்து, தன்னையும்‌ மறந்து, பசாசின்‌ சிலைக்கு தூபங்காட்டி, 
அதை ஆராதித்துப்‌ பாவம்‌ செய்து வந்ததாக வேத புத்தகம்‌ 
சொல்கிறது (1 அரசர்‌. 11:1-10). 
வானமண்டலத்தின்‌ உச்சியில்‌ பிரகாசம்‌ நிறைந்த நட்சத்திரம்‌ போல்‌ 
மின்னித்‌ துலங்கினவன்‌, கடைசியில்‌ ஒளி மங்கி, நிலை பெயர்ந்து, 
கீழே விழுந்து நிந்தைப்படக்‌ காரணமென்ன? காரணமா? அசுத்த 
மோகபாவத்தின்‌ கஷ்டத்தில்‌ விழுந்து, விழுந்தவன்‌ தப்பிவர 
வகையின்றி மாட்டிக்‌ கொண்டான்‌. கடும்‌ விஷம்‌ அவனைத்‌ தீண்டி 
னது. அவன்‌ புத்தியும்‌ அறிவும்‌ மங்கிப்‌ போனது. ஞானி சாலமோன்‌ 
அஞ்ஞானியானான்‌. சர்வேசுரன்‌ மனிதனை மகிமையிலுயர்த்தி 
வைத்திருக்கையில்‌, அவன்‌ அதை மறந்து போனதால்‌ புத்தியற்ற 
மிருகங்களுக்குச்‌ சமானமானான்‌ என்ற வேதவாக்கியத்துக்குச்‌ 
சாலமோன்‌ உதாரணமானான்‌. முன்‌ ஞான அறிவால்‌ எவ்வளவு 
உயர்ந்திருந்தானோ, அவ்வளவு பின்‌ மோகபாவத்தால்‌ தாழ்ந்து 


போனான்‌. 


கிறீஸ்தவனே! முந்தின தியானங்களில்‌ பாவம்‌ இன்னதென்று 
கேட்டாய்‌. சர்வேசுரன்‌ பாவத்தை எவ்வளவு பகைக்கிறாரென்றும்‌, 
பாவத்தோடு சாகிறவர்களை எவ்வளவு கொடுமையாய்‌ நரகத்தில்‌ 
தண்டிக்கிறாரென்றும்‌ யோசித்தாய்‌. பாவம்‌ எதுவாயினும்‌ அது நரக 
ஜன்மம்‌ ஆனதால்‌, பாவத்தில்‌ நரகத்தின்‌ சாயலும்‌, ரூபமும்‌, அச்சுப்‌ 
போல்‌ பதிந்திருக்கவேண்டும்‌. ஆனதால்‌ யாரிடத்தில்‌ இந்தப்‌ பாவம்‌ 
குடிபுகுந்ததோ அவன்‌ ஆத்துமத்தில்‌ நரகத்தின்‌ சாயலும்‌ முத்திரை 
யும்‌ இருக்கிறதென்று சொல்லலாம்‌. அவனுடைய அறிவும்‌ புத்தியும்‌ 
மங்கிப்‌ போகும்‌. நரகத்தின்‌ இருள்‌ அவன்‌ மனதில்‌ மூடத்‌ துவக்கும்‌. 


பாவங்களைப்பற்றி இதுமட்டும்‌ பொதுவாய்த்‌ தியானித்தபின்பு, 
இந்த ஒரு பாவத்தை விசே த்துக்‌ குறித்து, இதைப்பற்றி யோசிக்க 
காரணமேதெனில்‌, முக்கியமாய்‌ இந்தப்‌ பாவத்தால்‌ மனிதர்கள்‌ 
திரளாய்‌ நரகத்தில்‌ விழுகிறார்கள்‌. கிறீஸ்தவர்களுக்குள்‌ பாவத்தால்‌ 
கெட்டுப்‌ போகிறவர்கள்‌ அநேகமாய்‌ இந்த அசுத்த பாவத்தால்‌ தான்‌ 
கெட்டவர்கள்‌. ஆனதால்‌ இந்த பாவத்தை, மற்ற எந்தப்‌ பாவத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ பகைத்து வெறுக்கும்படி, இதற்குள்ள விஷமும்‌ 
பொல்லாப்பும்‌ இவ்வளவென்று சொல்வது அவசியம்‌. இதை 
அறிந்தால்‌, இந்தப்‌ பாவத்தால்‌ கெட்டு நரகத்தில்‌ விழாதபடி 
வேண்டிய கடும்‌ முயற்சிகளெல்லாம்‌ நீங்கள்‌ செய்வீர்கள்‌. 

ஆனால்‌ இந்த அசுத்த பாவத்தின்‌ பெயரை ஒரு சபையில்‌ சொல்‌ 
லவே நாண வேண்டும்‌. அப்படியானால்‌ இந்தத்‌ தேவாலயத்தில்‌, 
சேசுநாதர்‌ சுவாமிமுன்‌ எப்படி நாம்‌ இதைக்குறித்து தகுந்த வகையில்‌ 


பிரசங்கம்‌ செய்யலாம்‌? 


ஓ! பரிசுத்த ஆவியானவரே! உமது தேவ அக்கினியால்‌ என்‌ 
நெஞ்சையும்‌ நாவையும்‌ சுத்தமாக்கும்‌. என்‌ வாயிலிருந்து 
பரிசுத்தமான வார்த்தைகள்‌ புறப்படச்‌ செய்யும்‌. இங்கே சபையாய்க்‌ 
கூடியிருப்பவர்களின்‌ மனதையும்‌ சுத்தமாக்கி, தூய்மையான 
நினைவுகள்‌ உண்டாகக்‌ கிருபைசெய்யும்‌. அமலோற்பவியாகிய 
தேவ கன்னித்தாய்‌ எனக்காக இந்த மன்றாட்டைத்‌ தமது தேவ 
குமாரனிடம்‌ பெற்றுக்‌ கொடுப்பார்களாக. 


முதல்‌ பாகம்‌ 


வேத அறிஞர்கள்‌ சொல்வதுபோல்‌, மனிதன்‌ பாவங்களைச்‌ 
செய்யும்‌ போது, அந்தந்தப்‌ பாவத்தின்‌ தோஷத்தைக்‌ காட்ட 
அதற்குரிய ஓர்‌ முத்திரை அவன்‌ ஆத்துமத்தில்‌ பதிகின்றது. அசுத்தப்‌ 
பாவமாகிற மோக பாவத்தைச்‌ செய்கிறவன்‌ இருதயத்தில்‌ பதியும்‌ 
முத்திரை விசேஷமாய்‌ நரகத்தின்‌ முத்திரை. ஆனதால்‌ நரகத்தைக்‌ 
காட்டும்‌ சாயல்‌ உலகத்தில்‌ எங்கே உண்டு என்று அறிய 
வேண்டுமானால்‌, மோகபாவியின்‌ இருதயத்‌ தில்‌ பார்க்கலாம்‌. இது 
எப்படி என்று நாம்‌ விவரிக்கப்‌ போகிறோம்‌. நீங்களும்‌ கவனமாய்க்‌ 


கேளுங்கள்‌. 
நரகத்தின்‌ முக்கிய அறிகுறிகள்‌ என்ன? வேதவாக்கியமே இன்ன 
தென்று குறித்துக்‌ காட்டுகின்றது. நரகம்‌ இருள்‌ அடர்ந்து நிறைந்த 


இடம்‌. கலகமும்‌ குழப்பமும்‌ உள்ள சிறைக்கூடம்‌. பாவிகள்‌ அதில்‌ 
அக்கினி விலங்கால்‌ கட்டப்பட்டு பசாசுக்கு அடிமைகளாயிருக்‌ 
கிறார்கள்‌. ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌, மனிதன்‌ நினைவுக்கு 
மேற்பட்ட துன்ப வேதனைகளால்‌ நரகத்திலுள்ள நிர்ப்பாக்கியர்‌ 
வருத்தப்படுகிறார்கள்‌. இங்கே நாம்‌ சொல்லிய இந்த நான்கு 
குணங்களும்‌ மோக பாவியின்‌ மனதில்‌ இருப்பதை எளிதாய்க்‌ 


காணலாம்‌. 


மோகபாவியின்‌ மனதில்‌ நரக இருள்‌ அடர்ந்தது போல்‌ அவன்‌ புத்தி 
மங்கிப்‌ போகின்றது. அறிவாகிற கண்‌ கெட்டுப்‌ போகின்றது. 
அறிவில்லாததால்‌, மிருகத்தைப்போல்‌ தன்‌ சரீர சுக இன்பத்தை 
மாத்திரம்‌ தேடுகி றான்‌. இந்தப்‌ பாவியைக்‌ குறித்து தேவ வாக்கியம்‌: 
மிருகமாகிய மனிதன்‌ சர்வேசுரனைச்‌ சார்ந்த விஷயங்களை 
அறியான்‌ என்று சொல்கிறது. மற்றப்‌ பாவங்களைச்‌ செய்யும்போது, 
புத்தியுள்ள மனிதனைப்‌ போலவாவது செய்கிறவன்‌, அசுத்தப்‌ பாவத்‌ 
தைச்‌ செய்கையில்‌, மனிதனைப்‌ போல்‌ அல்ல, ஒரு மிருகத்தைப்‌ 
போல்‌ செய்கிறான்‌. அகங்காரம்‌ பொருளாசை முதலிய பாவங்கள்‌ 
புத்தியுள்ள சிருஷ்டியால்‌ மாத்திரம்‌ செய்யக்கூடும்‌. மோகபாவ 
விஷயத்திலே, புத்தியில்லாத மிருகம்‌ எப்படித்‌ தன்னிடம்‌ எழும்பும்‌ 
துர்‌ ஆசையைத்‌ தேடி அதை நிறைவேற்றத்‌ திரிகின்றதோ, அப்படியே 
மோக பாவியும்‌ சுய அறிவை இழந்து, தன்‌ ஆசையைத்‌ தேடி 
அலைகிறான்‌. இவனுக்கும்‌ மிருகத்துக்கும்‌ இதன்‌ விஷயத்திலுள்ள 
வித்தியாசமேதெனில்‌, மிருகத்துக்குப்‌ பாவமல்லாத செய்கையா 
யிருப்பது இவனுக்குக்‌ கனமான பாவமாகின்றது. நரகத்தைக்‌ 
குறிக்கும்‌ இந்த முத்திரையை இன்னும்‌ விரிவாய்‌ விவரிக்கப்‌ போகி 
றோம்‌. நன்றாய்க்‌ கவனித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

மோக பாவியின்‌ இருதயத்தில்‌ நரக இருள்‌ மொய்த்திருப்பதால்‌, 
அவனுக்குள்ள சுபாவ அறிவு மங்கிப்போகிறதென்று சொன்னோம்‌. 
இந்த அறிவு மங்குவதால்‌, அவன்‌ தன்னை மறந்துபோகிறான்‌. தான்‌ 
செய்யும்‌ பாவத்தின்‌ கனத்தையும்‌ அறிகிறதில்லை. தன்னைச்‌ 
சிருஷ்டித்த சர்வேசுரனையும்‌ மறந்து போகிறான்‌. மோகபாவி 
தன்னையே மறந்து போகிறாதென்று அநுபவ வாயிலாய்‌ கண்ணால்‌ 
நாள்தோறும்‌ பார்த்து வருகிறீர்கள்‌. இவன்‌ துர்‌ விஷயத்தில்‌ 
பிரவேசித்தவுடன்‌ தன்‌ குலத்தையும்‌ தன்‌ வம்சத்தின்‌ பெயரையும்‌ 
கவனிக்கமாட்டான்‌. தான்‌ இருக்கும்‌ நிலைமையையும்‌, தன்னைச்‌ 


சுற்றி இருக்கும்‌ உறவினர்கள்‌ சுற்றம்‌ சிநேகிதர்‌ எவரையும்‌ எண்ண 
மாட்டான்‌. தனக்கிருக்கும்‌ கெளரவம்‌, புகழ்‌, பெயர்‌ ஒன்றும்‌ 
மதியான்‌. தன்‌ தேகசெளக்கியத்தை முதலாய்‌ நினையான்‌. இழிவான 
தன்‌ நடத்தையால்‌, தனக்கும்‌ தன்னால்‌ மற்றவர்களுக்கும்‌ வரும்‌ 
பழிச்சொல்‌, நிந்தை, வெட்கம்‌, அவமானம்‌, யாதொன்றும்‌ கவனி 
யான்‌. தான்‌ பார்த்துவரும்‌ வேலைக்கும்‌ தன்‌ வாழ்வுக்கும்‌ 
உண்டாகும்‌ கஷ்ட நஷ்டங்களை யோசியான்‌. இவன்‌ குடும்பத்தின்‌ 
தகப்ப னானால்‌, தன்‌ பிள்ளைகளை மறந்துபோய்‌ அவர்கள்‌ 
தெருவில்‌ திரிந்து சீரழிய விடுவான்‌. எஜமானானால்‌ தன்‌ 
ஊழியருக்குக்‌ காட்ட வேண்டிய நல்‌ நடத்தையின்‌ மாதிரியை மறந்து 
போய்‌ அவர்‌ களுக்கு ஓர்‌ கெட்ட மாதிரிகையாவான்‌. அறிமுகமுள்ள 
சிநேகித னானால்‌ தான்‌ போகவர இருக்கும்‌ வீட்டுக்குத்‌ துரோகம்‌ 
செய்து, அந்த வீட்டின்‌ நல்ல பெயரைக்‌ கெடுத்து நாலுபேர்‌ 
சிரிக்கும்படி செய்வான்‌. மனைவியானால்‌, திருச்சபை அறிய, 
பரலோகமும்‌ பூலோகமும்‌ சாட்சியாயிருக்க, தேவாலயத்தில்‌ 
சபையோர்முன்‌ தன்‌ புருஷனுக்குத்‌ தான்‌ கொடுத்த பிரமாண 
வார்த்தைப்பாட்டை மீறி, துரோகஞ்செய்ய  அஞ்சமாட்டாள்‌. 
பெண்ணானால்‌ பெண்பால ருக்குச்‌ சிறந்த அணிகலனாகிற 
கற்பையும்‌ நாணத்தையும்‌ காலில்‌ மிதித்து ஊரார்‌ பழிச்சொல்லுக்கு 
இலக்காகி, நாய்போல்‌ நாலு தெருவும்‌ அலைந்து திரிவாள்‌. இப்படி 
மதிகெட்டுப்‌ பேரிழந்து திரிபவர்கள்‌ எல்லாரும்‌ தாங்கள்‌ செய்வது 
இன்னதென்று சற்றாவது கவனித்து யோசித்தால்‌, இவ்வித 
நடத்தையிலுள்ள அயோக்கியமும்‌ அவலட்சணமும்‌ அறிவார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ அப்படி யோசியாத படி அவர்கள்‌ புத்தியாகிற 
கண்‌ பாவத்தின்‌ நஞ்சால்‌ மறைபட்டு ஒளி மங்கிப்போய்‌ விட்டது. 
அதுவே நரக இருளின்‌ சாயல்‌. 


அன்றியும்‌ அசுத்த பாவி தன்னை மறந்துபோவது மாத்திரமல்ல, தான்‌ 
செய்யும்‌ இழிவான செய்கையின்‌ கனத்தையும்‌ மறந்து போகிறான்‌. 
அந்தச்‌ செய்கை பாவமாயிருப்பதற்கு வேண்டிய அறிவு மாத்திரம்‌ 
அவனிடமிருக்கின்றது. ஏனெனில்‌, அந்தச்‌ செய்கை பாவம்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியும்‌. தெரிந்திருந்தும்‌ செய்கிறான்‌. கிறீஸ்தவர்களே! 
நாம்‌ விவரிக்கும்‌ இந்த விஷயத்தைக்‌ கவனித்துக்‌ கேளுங்கள்‌. 
ஒருவனுக்கு சாதாரணமாய்‌ எந்தக்‌ காரியத்தில்‌ அனுபவ முண்டோ, 
அவன்‌ அனுபவத்துக்குத்‌ தக்கது, அவனுடைய அறிவும்‌ அதன்‌ 
விஷயத்தில்‌ விருத்தியாகும்‌. அப்படியே வியாபாரத்தில்‌ பழகி 


வருகிறவன்‌ அதில்‌ பழகப்‌ பழக, அனுபவமும்‌ பெருகும்‌. அநுபவம்‌ 
வளர சாமர்த்தியமும்‌ வளரும்‌. மோகபாவத்தின்மட்டில்‌ இதற்கு 
முழுதும்‌ விரோதமாய்ச்‌ சம்பவிக்கும்‌. யார்‌ இந்த பாவத்தைச்‌ 
செய்கிறதில்லையோ, அவன்தான்‌ அதன்‌ கனத்தையும்‌ இழிவையும்‌ 
நன்றாய்‌ அறிவான்‌. தன்‌ ஆத்தும இரட்சணியத்துக்கு இந்த ஒரு 
பாவத்தால்‌ வெகு மோசம்‌ வரக்கூடுமென்றும்‌, அதற்கு எந்த வகை 
யாலும்‌ தப்பித்துக்‌ கொள்வது தனது கடமை என்றும்‌ உறுதியாய்‌ 
எண்ணி அதற்குத்‌ தகுந்த வழிகளைத்‌ தேடுவான்‌. ஆனால்‌ மோக 
பாவத்தில்‌ பழகி வருகிறவன்‌, இதற்குள்ள விஷமும்‌, இழிவும்‌, 
பொல்லாப்பும்‌, எவ்வளவென்று சரியாய்‌ உணரமாட்டான்‌. இது 
அற்பக்‌ காரியமென்று எண்ணி, எச்சரிக்கையின்றி நடந்து, பாவத்தை 
எளிதாய்ச்‌ செய்வான்‌. அவன்‌ மனம்‌ பாவத்தில்‌ பழகப்‌ பழக, கல்‌ 
போல்‌ கெட்டியாகும்‌. பாவத்தைப்‌ பகிரங்கமாய்‌, வெட்கமின்றி, 
துணிந்து செய்வான்‌. செய்த பாவத்தை தனக்கு ஒப்பானவர்களுக்கு 
நாணமின்றி பெருமையாய்ப்‌ பேசிச்‌ சொல்லிக்‌ காண்பிப்பான்‌. 
இதற்கு உதாரணம்‌ கேளுங்கள்‌. அர்ச்‌. ஸ்தனிஸ்லாஸ்‌, சரீரமுள்ள 
சம்மனசு போல்‌, இந்தப்‌ பரிசுத்த புண்ணியத்தைப்‌ பழுதின்றி மகா 
எச்சரிக்கையுடன்‌ பாதுகாத்து வந்தார்‌. அதனால்‌, எவனாவது அவர்‌ 
காதில்‌ விழும்படியாய்‌ ஓர்‌ அயோக்கியமான வார்த்தை சொன்னால்‌, 
அவர்‌ இதைக்‌ கேட்ட உடனே, மலர்ந்த புஷ்பத்தின்‌ மெல்லிய இதழ்‌ 
கொஞ்சம்‌ வெயில்‌ பட்டதும்‌ வாடி வதங்கி கீழே விழுவதுபோல, 
ஸ்தனிஸ்லாஸ்‌ சோர்ந்து மயங்கிக்‌ கீழே விழுவார்‌. அர்ச்‌. சவேரியார்‌ 
ஒரு கனவில்‌ பெண்‌ ஒருத்தி ஆடை அலங்கோலமாய்‌ வருவதைக்‌ 
கண்டு, பட்ட பயத்தால்‌ அவருடைய இரத்த நரம்புகளில்‌ ஒன்று 
அறுந்துபோக வாயிலிருந்து இரத்தம்‌ கக்கினாரென்று அவருடைய 
சரித்திரத்தில்‌ சொல்லி இருக்கின்றது. பரிசுத்த புண்ணியவாளர்‌ 
இப்படி பாவத்தின்‌ நிழலைக்‌ கண்ட மாத்திரம்‌ கலங்கிப்‌ பதறி 
பயப்படக்‌ காரணமேதென்றால்‌, இவர்கள்‌ பரிசுத்த கற்பைக்‌ கனமாய்‌ 
மதித்து அதற்கு விரோதமான எந்தச்‌ செய்கையையும்‌, வார்த்தை 
நினைவையும்‌ அருவருத்து வெறுத்துப்‌ பகைத்ததால்‌, அசுத்த 
பாவத்தின்‌ நிழலுக்கும்‌ இப்படிப்‌ பயப்‌ பட்டார்கள்‌. 

ஆனால்‌ கிறீஸ்தவர்களில்‌ அநேகர்‌ இப்படி நினைக்கிறதில்லை. மோக 
பாவம்‌ தொடர்பான செய்கைகளை வெட்கமின்றிச்‌ செய்வார்கள்‌. 
கெட்ட பேச்சை சந்தோஷமாய்க்‌ கேட்பார்கள்‌. தாங்‌ களும்‌ 
வாய்கூசாமல்‌ சொல்லுவார்கள்‌. மனசுக்குள்‌ பாவ ஆசைக்குச்‌ 


சம்மதித்து பாவத்தைச்‌ செய்து, அதன்பின்‌ இதுவெல்லாம்‌ 
ஒன்றுமில்லை என்பார்கள்‌. வெறும்‌ கேலி விளையாட்டு என்பார்கள்‌. 
அயோக்கியமான செயல்களைச்‌ செய்து விளையாடி, இதுவெல்லாம்‌ 
உலக வழக்கம்‌, ஜாதி முறை, நாட்டு வழக்கம்‌ என்பார்கள்‌. கலியாண 
முதலிய குடும்ப சம்பந்தமான சுபநாட்களில்‌ பல அருவருப்பான 
சடங்கு வழக்கங்களை உண்டாக்கி, இவைகள்‌ ஜாதி வழக்கமென்றும்‌, 
இதில்‌ பாவம்‌ இல்லையென்றும்‌, வேதக்‌ கல்வி படித்த பரம 
ஞானிகளைப்‌ போல்‌ நியாயம்‌ பேசுவார்கள்‌. அஞ்ஞான 
புராணங்களையும்‌, அவலட்சண கதைகளையும்‌, சிற்றின்பப்‌ 
பாட்டுகளையும்‌ பாடியும்‌ படித்தும்‌ வந்து இது கால வழக்கம்‌ 
என்பார்கள்‌. சிறு பிள்ளைகள்‌ தப்பான வார்த்தை சொன்னால்‌, அதைக்‌ 
கேட்டு தாய்‌ தகப்பன்‌ உறவினர்கள்‌: ஆ! ஆ! பிள்ளை எப்படி 
சமர்த்தாய்ப்‌ பேசுகிறதென்று மெச்சிப்‌ புகழ்வார்கள்‌. பெண்கள்‌ 
கதைகளை வாசித்து கெட்ட பேச்சு பேசி, துர்ச்செயல்கள்‌ செய்து 
வந்தால்‌, இதுதான்‌ தற்கால நாகரீகம்‌ என்பார்கள்‌. திருநாள்‌ 
கொண்டாட்ட தினங்களில்‌ பொம்மைகளைப்போல தங்களைச்‌ 
சிங்காரித்து முகத்தை மினுக்கி, வாசனைத்‌ திரவியங்களை எங்கும்‌ 
பூசி, அடக்கமின்றி வெளியே புறப்பட்டு, பிறரைப்‌ பார்க்கவும்‌, பிறர்‌ 
தங்களைப்‌ பார்த்து மகிழவும்‌, எங்கும்‌ அலைந்து திரிவார்கள்‌. 
கோவிலுக்கு வரும்போது முதலாய்‌ தேவ ஆலயமென்று சற்றும்‌ 
எண்ணாமல்‌, தங்கள்‌ நடை உடை பாவனையில்‌ உலக சிந்தனை 
யுள்ளவர்களாய்‌ துர்க்குணத்துடன்‌ தங்களைக்‌ காட்ட வருவார்கள்‌. 
சகோதரரே! நாம்‌ சொல்லும்‌ இவைகளைக்‌ கேட்ட பின்‌, உங்களில்‌ 
சிலர்‌ நினைப்பதேதெனில்‌: ஓ! இவர்‌ அற்பக்‌ காரியத்தைக்‌ 
கனமானதென்று காட்டி பயமுறுத்துகிறாரே! அணு மலையாகுமா? 
ஆறு துளி சேர்ந்தால்‌ காவேரியாகுமா? என்று நினைக்கலாம்‌. 
வாயாலும்‌ சொல்லலாம்‌. அற்பக்‌ காரியமென்று நீங்கள்‌ 
சொல்கிறீர்கள்‌. சர்வேசுரன்‌ அப்படி நினைக்கிறாரா? நீங்களே 
அவஸ்தையாய்ப்‌ படுத்திருக்கும்‌ போதும்‌, சர்வேசுரனுடைய நீதி 
சிம்மாசனமுன்‌ நிற்கும்போதும்‌, இவை அற்பக்‌ காரியமென்று 
நினைப்பீர்களா? இவைகள்‌ பாவமாகாதென்று சொல்வீர்களா? 
பாவம்‌ இல்லையா? இல்லையென்று யார்‌ உங்களுக்குச்‌ சொன்னது? 
இவைகள்‌ எல்லாம்‌ மனதறியச்‌ செய்யும்போது பாவம்‌; அநேக 
சமயங்களில்‌ கனமான பாவம்‌ என்று நாம்‌ சொல்லுகிறோம்‌. 


உங்களில்‌ சிலர்‌, உலகத்தின்‌ மத்தியில்‌, இந்துக்கள்‌ நடுவில்‌ ஜீவிக்கும்‌ 
நாங்கள்‌ உலகத்தோடு ஒத்து வாழ்‌ என்னும்‌ நீதிமொழிப்‌ படி ஜாதி 
முறை வழக்கம்‌ சடங்குகளை அனுசரித்தால்‌ அல்லவா, இந்து 
மதத்தார்‌ எங்களை மதித்து குல வழக்க முறை வழுவாமல்‌ 
நடக்கிறவர்களென்று எங்களை மெச்சிப்‌ பேசி மதிப்பார்கள்‌ 
என்பார்கள்‌. ஓ! ஓ! அப்படியா? உலக மத்தியில்‌ நீங்களிருப்பதால்‌ 
சர்வேசுரனுடைய கற்பனைகளை மீறி நடக்க உங்களுக்கு அனுமதி 
யுண்டோ? உலகத்தாரான இந்துக்களின்‌ மதிப்பு பெறும்படி, 
சர்வேசுரனுக்குத்‌ துரோகம்‌ செய்வீர்களோ? ஆனால்‌ சகோதரரே! 
அஞ்ஞான உலகம்‌ சேசுநாதரால்‌ சபிக்கப்பட்டதென்பது உங்க 
ளுக்குத்‌ தெரியாதா? உலகத்தோடு ஒத்து வாழ்‌ என்ற பழமொழி யில்‌, 
உலகம்‌ அக்கிரமிகள்‌ வாழும்‌ மூடர்களின்‌ உலகமல்ல. 
புத்திமான்களான சான்றோருடைய சபைதான்‌ இதில்‌ உலக மென்பது. 
ஆனதால்‌ கிறீஸ்தவர்கள்‌ புத்திமான்களான பெரியோர்‌ போல்‌, 
தாங்கள்‌ கடைப்பிடிக்கும்‌ வேத ஒழுங்குப்‌ பிரகாரம்‌ நடப்பதுதான்‌ 
அவர்களுக்கு அழகும்‌ தகுதியுமாகும்‌. 

காம வெறியன்‌ தான்‌ செய்யும்‌ பாவத்தின்‌ கனத்தையும்‌ அதன்‌ 
தோஷத்தையும்‌ மறந்துபோகிறானென்று காண்பித்திருக்கிறோம்‌. 
இனி தன்‌ சர்வேசுரனையும்‌ மறந்து போகிறானென்று காண்பிக்கப்‌ 
போகிறோம்‌. கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. கிறீஸ்தவர்களுக்குள்ளே எந்த 
ஊரிலும்‌, தெய்வமேது குருவேது, நரகமேது, மோட்சமேது, யார்‌ 
கண்டது, யார்‌ பார்த்தது, என்று இவ்விதமாய்ப்‌ பிதற்றி பாவ 
சங்கீர்த்தனமின்றித்‌ திரிபவர்கள்‌ உண்டல்லவா? இவர்கள்‌ 
சாதாரணமாய்‌ எவ்வழி நடப்பவர்களென்று தெரியுமா? இவர்கள்‌ 
மோக பாவத்தின்‌ கஷ்டத்தில்‌ விழுந்தவர்கள்‌. புத்தியாகிய கண்ணை 
இழந்து, விசுவாசத்தின்‌ தேவப்பிரகாசமின்றிப்‌ போனதால்‌, இவர்கள்‌ 
இப்படி அபத்தத்தைப்‌ பிதற்றுகிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
மனம்போல்‌, எந்தக்‌ கட்டுப்பாடுமின்றி, துர்‌ இச்சையின்படி நடக்க 
விரும்புவதால்‌, சர்வலோக ஆண்டவர்‌ ஒருவர்‌ இருக்கிறாரென்றும்‌, 
நரக தண்டனை உண்டென்றும்‌ நினைக்க பயப்படுகிறார்கள்‌. இதனால்‌ 
தன்‌ கண்ணில்தானே மண்ணை வாரிப்‌ போட்டுக்‌ கொள்‌ வதுபோல, 
தாங்கள்‌ முன்‌ உறுதியாய்‌ விசுவசித்து வந்த சத்தியங்‌ களை இப்போது 
இல்லையென்று மனதுக்குள்‌ சொல்கிறார்கள்‌. வேதவாக்கியம்‌ 
சொல்லுவது போல மூடன்‌ தன்‌ மனசுக்குள்‌ தெய்வமில்லையென்று 
சொல்வான்‌ (சங்‌. 14:1). இவ்விதம்‌ மோக பாவி தன்னையும்‌, தான்‌ 


செய்யும்‌ பாவத்தின்‌ கனத்தையும்‌, தன்‌ சர்வேசுரனையும்‌ மறந்து 
போகிறான்‌. அவன்‌ மனதில்‌ நரக இருள்‌ அடர்ந்து இருக்கின்றது. 
இதுவுமின்றி நரகத்திலுள்ள கலகமும்‌ குழப்பமும்‌ பசாசுகளின்‌ 
நிர்ப்பந்தமும்‌ மோகபாவியின்‌ மனதில்‌ உண்டாயிருக்கின்றது. இது 
எப்படி என்று இந்த இரண்டாம்‌ பாகத்தில்‌ விவரிக்கப்‌ போகிறோம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


எவன்‌ அசுத்த பாவத்தின்‌ கஷ்டத்தில்‌ விழுகிறானோ அவன்‌ 
மனதில்‌ சமாதானம்‌, அமைதி, ஒழுங்கு என்பது ஒன்றுமிருக்காது. 
எல்லாம்‌ அலங்கோலமும்‌ கலகமும்‌, குழப்பமும்‌, ஒழுங்கீனமும்‌ 
தான்‌. இதற்குக்‌ காரணம்‌ ஏதெனில்‌, சர்வேசுரன்‌ மனிதனை 
உண்டாக்கியபோது அவனுடைய செயலும்‌ நடத்தையும்‌ சீராய்‌ 
இருக்கும்படி புத்தியை அரசனாக ஏற்படுத்தி, இதற்கு மற்ற 
சத்துவங்கள்‌ புலன்கள்‌, ஆசை, எல்லாம்‌ கீழ்ப்படிந்து நடக்கும்படி 
நியமித்தார்‌. இப்படியிருக்க, ஒருவன்‌ மோகபாவத்தைச்‌ 
செய்யும்போது, தன்‌ புத்தியின்‌ அரசைக்‌ கீழே தள்ளி அதற்குப்‌ பதில்‌ 
ஐம்புலன்களின்‌ பற்றையும்‌ ஆசையையும்‌ நிலைநிறுத்தி அவைகளை 
எஜமான்களாக்குகிறான்‌. இப்படிச்‌ செய்வதால்‌, புத்தியில்லாத 
மிருகங்கள்‌ எவ்விதம்‌ நடக்கின்றனவோ, அவ்விதமே இவனும்‌ நடக்‌ 
கிறான்‌. சில சமயங்களில்‌ மிருகங்களிலும்‌ தாழ்வாக இழிவாக 
நடப்பான்‌. ஏனெனில்‌ மிருகங்களுக்கு சுபாவமாய்ப்‌ பகுத்தறியும்‌ 
புத்தி இல்லாததால்‌, அவை தங்களுடைய இயற்கை அறிவின்படி 
செல்கின்றன. மோக பாவியோ, தன்‌ ஐம்புலன்களின்‌ ஆசைப்படி 
நடக்கும்படி தனக்கிருக்கும்‌ புத்தியை துர்‌ விஷயத்தில்‌ செலுத்தி, 
மிருகங்களும்‌ செய்ய அறியாத இழிவான காரியங்களைச்‌ செய்து 
வெகுவாய்த்‌ தாழ்ந்து போவான்‌. அப்படித்தான்‌ பூர்வ காலத்‌ 
திலிருந்த சோதோம்‌ கோமோரா என்ற இரண்டு பட்டணங்களி லுள்ள 
மக்கள்‌ அசுத்த பாவத்தை இழிவாய்ச்‌ செய்து, நாணமின்றி நடந்து 
வந்ததால்‌, சர்வேசுரன்‌ இத்தனை அசுத்தத்தைப்‌ பார்க்கச்‌ சகியாமல்‌, 
வானத்திலிருந்து மழைபோல்‌ தீ ஓயாமல்‌ விழும்படி செய்து, இந்த 
இரண்டு  பட்டணங்களிலிருந்த அசுத்த மோக பாவிகள்‌ 
அனைவரையும்‌ சுட்டு சாம்பலாக்கி அவர்கள்‌ குடியிருந்த பூமி, 
உலகத்திலுள்ள மக்களுக்கு எந்தக்‌ காலத்திலும்‌ அச்சம்‌ வருவிக்கும்‌ 
அறிகுறியாயிருக்க அந்த இடத்தைக்‌ கந்தகமும்‌, உப்புக்‌ கலந்த 
அசுத்த தண்ணீருள்ள கடலாய்‌ மாற்றி, அதற்குச்‌ சாக்கடல்‌ என்ற 


பெயரைக்‌ கொடுத்தார்‌ (ஆதி.19:4-25). இந்த நீரில்‌ உயிருள்ள எந்தப்‌ 
பிராணியும்‌ வாழ முடியாது. இந்தக்‌ கடலில்‌ குளித்தால்‌, தேகமும்‌ 
கண்களும்‌ காந்தலெடுக்கும்‌. அதைச்‌ சுற்றிலுமுள்ள தரையில்‌ 
புல்லாவது செடியாவது மருந்துக்கும்‌ அகப்படாது. சர்வேசுரனுடைய 
நீதியின்‌ தண்டனையென்று இதைப்‌ பார்க்கும்‌ எல்லோருக்குமே 
தோன்றும்‌. அசுத்த பாவத்தின்‌ அவலட்சண ரூபத்தைக்‌ கண்ணுக்குப்‌ 
புலப்படக்‌ காட்டும்‌ உவமானக்‌ காட்சியான உதாரணம்‌ இந்த 
சாக்கடல்‌. இன்றும்‌ அதைப்‌ பார்க்கலாம்‌. 

கிறிஸ்தவர்கள்‌ சபையில்‌ இந்த சாக்கடல்‌ இல்லையா? ஓ! காலம்‌ 
எப்படிக்‌ கெட்டுப்போய்விட்டது! சிறுவரும்‌ வாலிபரும்‌ இந்தப்‌ 
பாவக்‌ கடலின்‌ பெரும்‌ சுழலில்‌ அகப்பட்டு கெட்டு அலை கிறார்கள்‌. 
ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ இயல்பில்‌ இருக்கும்‌ கெட்ட சுபாவம்‌ 
பாவத்துக்கு அவனைத்‌ தூண்டப்‌ போதாதென்பதுபோல்‌, கெட்ட 
புத்தகங்களைத்‌ தேடிப்‌ போகிறார்கள்‌. அவலட்சண பொம்மை 
களையும்‌ சித்திரப்‌ படங்களையும்‌ வைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. அசுத்த 
விஷம்‌ கண்‌ வழியாகவும்‌ காதுவழியாகவும்‌ ஆத்துமத்துக்குள்‌ 
பிரவேசிக்கிறது. நாடகம்‌ கூத்து நடனம்‌ தேர்‌ திருவிழா இவை களைப்‌ 
பார்க்கப்‌ போய்‌ பாவத்தைப்‌ பார்த்து படித்து வருகிறார்கள்‌. இந்தச்‌ 
செய்கைகளால்‌ பாவம்‌, காட்டில்‌ காய்ந்த புல்லில்‌ பிடித்த நெருப்புப்‌ 
போல்‌, சூழப்‌ பரம்பி எல்லாரையும்‌ அசுத்தப்படுத்து கின்றது. இந்தப்‌ 
பாவத்தின்‌ கொடுமை இவ்வளவுதானோ? வேதவல்லுனர்‌ ஒருவர்‌ 
சொல்வது போல்‌ மோக பாவம்‌ மற்றப்‌ பாவங்களோடு இணைந்து 
சேர்ந்து இருதலை நாகம்‌ போலிருக்‌ கிறது. இந்த ஒரு பாவத்துக்கு 
மற்றப்‌ பாவங்கள்‌ தொண்டு செய்யும்‌ அடிமைகளாக இதன்‌ 
காலடியில்‌ காத்துக்‌ கொண்டிருக்கின்றன. 


இந்த அசுத்த பாவத்தின்‌ நிமித்தம்‌ கொலைபாதகன்‌ இரத்தத்தைச்‌ 
சிந்துகிறான்‌. கொடுந்‌ துரோகி நஞ்சு கலந்து உயிரைக்‌ கொல்‌ கிறான்‌. 
வஞ்சகன்‌ அவதூறும்‌ புறணியும்‌ நாலாபக்கமும்‌ தூற்று கிறான்‌. 
ஐயோ! எத்தனை சிசுக்கள்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ மடிகின்றன. எத்தனை 
குழந்தைகள்‌ பிறந்தவுடனே இறந்துபோகின்றன. இந்த மோக 
பாவத்துக்காக, அதிகாரம்‌ பெற்றவன்‌ அநியாயம்‌ செய்கிறான்‌. 
பொருளாசை உள்ளவன்‌ பணத்தைக்‌ கூட்டுகிறான்‌. ஊதாரி பணத்தை 
இறைக்கிறான்‌. குடும்பங்களிலிருக்கும்‌ மனஸ்தாபமும்‌, 


வீட்டிலிருப்பவர்களுக்குள்‌ வரும்‌ சண்டையும்‌, பகையும்‌, 


விரோதமும்‌, தரித்திரமும்‌, வியாதியும்‌, இன்னும்‌ எண்ணிலடங்காத 
துன்பங்களும்‌ அசுத்த பாவத்தால்‌ உண்டாகின்றன என்று 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. ஆனால்‌ வெளியே சொல்வது வெட்கக்‌ 
கேடென்று, வேறு காரணங்களை வெளிக்குச்‌ சொல்வார்கள்‌. 


இதுவுமன்றி மோக பாவத்தைச்‌ செய்பவர்களின்‌ நெற்றியில்‌ 
நரக முத்திரை இருப்பதால்‌, இவர்கள்‌ பசாசுக்கு அடிமைகளாய்‌, 
அசைந்து அப்பால்‌ பெயராதபடி, பலமான சங்கிலிகளால்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. ஒரு பசாசுக்கு ஏழு பசாசுகள்‌ இவர்கள்‌ மனதில்‌ 
குடிகொண்டு, கொடுங்கோல்‌ அரசர்போல்‌ இவர்களை வெகு 
கொடுமையாயும்‌, இழிவாயும்‌ நடப்பிக்கின்றன. இதை 
மனிதர்களுக்குக்‌ காண்பிக்கும்படி சேசுநாதர்சுவாமி சொல்வதாவது: 
ஒருவன்‌ இருதயத்திலிருந்து ஓர்‌ அசுத்த ஆவி வெளிப்பட்டால்‌, அது 
தன்னோடு வேறு ஏழு அசுத்தப்‌ பசாசுகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு தான்‌ 
முந்தி இருந்த ஆத்துமத்துக்குள்‌ பிரவேசிக்க தன்னால்‌ கூடிய மட்டும்‌ 
கடும்‌ முயற்சி செய்யும்‌ (லூக்‌. 11:24-26). இத்தனை பசாசுகளுக்கு 
அடிமையான மோக பாவி, எப்படித்‌ தப்பித்து வரக்கூடும்‌? ஆயிரம்‌ 
சங்கிலிகளால்‌ அவனைக்‌ கட்டினதுபோல்‌, அவன்‌ புத்தியை மங்கச்‌ 
செய்து, மனதை பாவத்தின்‌ பக்கம்‌ திருப்பி, விசுவாசத்தைக்‌ 
குறைத்து,  துர்க்குணங்களைப்‌ பலப்படுத்தி, பாவ தந்திர 
மாய்கைகளை அவனைச்‌ சுற்றிலும்‌ வலையாய்‌ விரித்து, தேவ 
திரவிய அனுமானங்களை அவன்‌ பெறாதபடி தடுத்து, இப்படியாய்‌ 
அவனைக்‌ கடும்‌ சிறையில்‌ அடைக்கும்‌. 


சிறையில்‌ அடைபட்டு, சங்கிலிகளால்‌ கட்டுண்டு நிற்கும்‌ பாவி 
எப்படி தப்பி வெளியே வருவான்‌? சேற்றுக்குள்‌ இரு காலும்‌ 
இடுப்புமட்டும்‌ பதிந்துபோனால்‌, வெளியே நீ எப்படி வருவாய்‌? 
ஒருகாலை ஊன்றி வேறு காலை பெரும்‌ முயற்சியுடன்‌ தூக்கினால்‌ 
ஊன்றிய கால்‌ இன்னும்‌ ஆழமாய்ச்‌ சேற்றுக்குள்‌ பதியும்‌. இப்படிப்‌ 
பாவச்‌ சேற்றில்‌ மாட்டிக்‌ கொண்ட துன்மார்க்கன்‌, தன்னையே 
பொறுக்க மாட்டாமல்‌ வருந்துவான்‌, புலம்புவான்‌, தன்னையே 
சபிப்பான்‌. அவன்‌ மனதில்‌ புழு ஒன்று உற்பத்தியாகி ஓயாமல்‌ 
அவனைக்‌ கடித்து அவன்‌ இரத்தத்தைக்‌ குடிப்பதாகத்‌ தோன்றும்‌. 
அவன்‌ சரீரமே குஷ்டரோகியின்‌ சரீரம்‌ போல்‌ பெருத்துப்‌ புழுத்து 
இரணமாய்‌ வெடித்து நாற்றம்‌ வீசும்‌. நரகம்‌ இது அல்லாவிட்டால்‌ 


வேறு எப்படி நரகம்‌ இருக்கும்‌? 


கிறீஸ்துவனே! இதுவெல்லாம்‌ நீ நன்றாய்‌ யோசித்துப்‌ 
பார்த்தால்‌ இனிமேல்‌ இந்த அசுத்தப்‌ பாவத்தைச்‌ செய்யத்‌ 
தேடுவாயோ? இந்த உலகத்திலேயே மோக பாவி படும்‌ 
துன்பங்களைக்‌ கண்டாவது பயப்‌ படவேண்டாமா? உன்‌ சரீரம்‌ 
தேவதிரவிய அநுமானங்களால்‌ அர்ச்சிக்கப்பட்டு, அபிஷேகம்‌ 
பெற்று, சர்வேசுரனுக்குத்‌ தேவாலயமாயிருக்க, நீ அதைப்‌ பசாசின்‌ 
குடியிருப்பாய்‌ மாற்றுவது தகுமோ? இதுவரை கவனியாது நீ 
நடந்தால்‌, இனிமேலாவது கிறீஸ்தவனுக்குத்‌ தகுதியானபடி நட. நரக 
விஷம்‌ நிறைந்த இப்பாவத்தை நீ பகைத்து, இனி இதைச்‌ 
செய்யாமலிருக்க உனக்கு மனம்‌ உண்டானால்‌, நாம்‌ மூன்றாம்‌ 
பாகத்தில்‌ காட்டும்‌ வழிகளைப்‌ பயன்படுத்தும்படி உறுதியான 
தீர்மானம்‌ செய்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


முந்திய இரண்டு பாகங்களில்‌ நாம்‌ சொல்லிய விஷயங்களைக்‌ 
கவனமாய்க்‌ கேட்டிருந்தால்‌, மோகபாவம்‌ எவ்வளவு விஷமும்‌ 
ஆபத்தும்‌ மோசமும்‌ உள்ள பாவம்‌ என்றும்‌ அதில்‌ பழகி வருகிற 
வர்கள்‌ எப்படி நரக முத்திரை பெற்று சாபத்துக்கு ஆளாகிறார்‌ 
களென்றும்‌, கொஞ்சமாவது மனதில்‌ நன்கு நீங்கள்‌ உணர்ந்திருக்க 
வேண்டும்‌. இப்படி உணர்ந்தால்‌ இந்தப்‌ பாவத்தைச்‌ 
செய்யாமலிருக்க மனசு உங்களுக்கு வந்திருக்கும்‌. ஆனால்‌ நான்‌ 
இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்யமாட்டேனென்றால்‌ மட்டும்‌ போதாது. 
சொல்வதற்கிசை வாய்‌ தகுந்த முயற்சி செய்து, ஏற்ற 
சாதனங்களையும்‌ வழிகளையும்‌ தேடிப்‌ உபயோகிப்பது அவசியம்‌. 
இந்த வழிகள்‌ இன்னதென்று சுருக்கமாய்‌ இங்கே காட்டப்‌ 
போகிறோம்‌. இனி பின்வரும்‌ தியானங்‌ களில்‌ அவைகளைப்‌ பல 
இடங்களில்‌ விரிவாய்க்‌ காணலாம்‌. 


அசுத்த பாவத்தைச்‌ செய்யாதபடி உகந்த பல வழிகளுக்குள்‌ மகா 
முக்கியமானது, பாவத்துக்கு உதவியாயிருக்கும்‌ சகல விஷயங்‌ 
களையும்‌, சர்வ ஜாக்கிரதையுடன்‌ நீக்கி வைப்பது என்று நன்றாய்‌ 
அறியவேண்டும்‌. அப்படியே இந்த இடங்களுக்குப்‌ போவதும்‌, அந்த 
வகை ஆட்களுடன்‌ பேசிப்‌ புழங்குவதும்‌, இந்த சமயத்தில்‌ இங்கே 
இருப்பதும்‌, அந்தக்‌ கதைப்‌ பாட்டுகளை வாசிப்பதும்‌ அல்லது 
கேட்பதும்‌ ஆகிய இவை போன்றவைகள்‌ உனக்குப்‌ பாவத்துக்கு 
உதவுகிற விஷயம்‌ என்று நீ உன்‌ அநுபவத்தால்‌ அறிந்தால்‌, 


அவைகளை முழுதும்‌ நீக்கி வைப்பது மகா அவசியம்‌. இல்லாவிடில்‌, 
தப்பாமல்‌ நீ பாவத்தில்‌ விழுவாய்‌. ஆபத்தை நாடுகிறவன்‌ ஆபத்தில்‌ 
வீழ்ந்து அழிவான்‌ என்பது வேத வாக்கியம்‌. 
இரண்டாம்‌ வழி ஏதெனில்‌, உன்னுடைய ஐம்புலன்களை, 
முக்கியமாய்‌ உன்‌ கண்‌ காது வாய்‌ என்ற இந்த மூன்றையும்‌ அடக்கி 

ஒடுக்கி, அவை இஷ்டம்போல்‌ நாலுபக்கமும்‌ அலைந்து திரியும்படி 
ர காப்பது. துர்நினைவும்‌ அதனால்‌ வரக்கூடும்‌ சந்தோஷமும்‌ 
உன்‌ மனதில்‌ தோன்றாதபடி, இவற்றைப்‌ பிறப்பிக்கக்‌ கூடிய எந்த 
செய்கையையும்‌ காரியத்தையும்‌ ஜாக்கிரதையுடன்‌ தூர நீக்கி வைக்க 
வேண்டும்‌. இதுவுமன்றி ஒவ்வொருவரும்‌ தன்‌ இருதயத்தின்‌ சிநேகம்‌ 
இங்குமங்கும்‌ தகாத ஆட்கள்மேல்‌ செல்‌ லாதபடி விழிப்பாயிருந்து, 
கவலையுடன்‌ காப்பாற்றுவது முக்கிய சாதனம்‌. அநேகம்‌ பேர்கள்‌, 
முக்கியமாய்‌ இளவயதுள்ளவர்கள்‌, இதைக்‌ கவனியாததால்‌, கபடப்‌ 
பாசவலையில்‌ சிக்கிக்‌ கொண்டு வெளியேற முடியாமல்‌ பெரும்‌ 
ஆபத்துக்குள்ளாகிறார்கள்‌. 
அன்றியும்‌ தேவநற்கருணை பரிசுத்தத்தைக்‌ காப்பாற்றும்‌ அற்புத 
உணவு. எவ்வளவுக்கு நீங்கள்‌ இந்தத்‌ தேவ உணவை அடிக்கடி 
சாப்பிடுவீர்களோ அவ்வளவில்‌ நீங்கள்‌ ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌ 
சுத்தமுள்ளவர்களாயிருப்பீர்கள்‌. 

கடைசியில்‌, பரிசுத்த கற்பை பழுதின்றி காப்பாற்ற 

ஆசையாயிருப்‌ பவர்கள்‌, அமலோற்பவியான தேவதாயின்‌ மேல்‌ 
பக்தி சிநேகம்‌ உள்ளவர்களாய்‌ அவர்கள்‌ அடைக்கலமிருந்து 
வாழ்வது நல்லது. ஆபத்து வேளையில்‌, பசாசின்‌ தந்திரம்‌ முதிர்ந்து 
பலமாய்‌ எதிர்த்து வரும்போது, தாயைத்‌ தேடி பிள்ளை 

ஓடுவதுபோல்‌,தேவதாயின்‌ உதவியைத்தேடி, என்‌ ஆண்டவளே! என்‌ 
யா்‌ என்ற அற்புத ஜெபத்தை மனதோடு சொல்லப்‌ பழக 
வேண்டும்‌. எத்தனையோ பேர்‌ ஆபத்தில்‌ அகப்பட்ட காலத்தில்‌, 
தேவமாதாவைக்‌ கூப்பிட்ட தால்‌, பாவம்‌ செய்யாமல்‌ பரிசுத்தமாய்‌ 
நடந்து, பாக்கியமான மரணம்‌ அடைந்தார்கள்‌! நீங்களும்‌ 
அவர்களைப்‌ போல நடங்கள்‌. தயையுள்ள தேவதாய்‌ உங்களைக்‌ 
காப்பாற்றுவார்கள்‌. இந்த ஒரு பாவத்துக்குத்‌ தப்பித்துக்‌ கொள்வது 
பெரும்‌ படைக்குத்‌ தப்பித்துக்‌ கொள்வது போலாகும்‌. இந்த ஒரு 
பாவம்‌ உங்கள்‌ ஆத்துமத்தைப்‌ பிடித்தால்‌, பெருங்குஷ்டம்போல்‌ 


உங்கள்‌ இரத்தத்தை நஞ்சாக்கி, உயிரைக்‌ குறைத்து, நித்திய சாவு 


வரும்படி செய்யும்‌. ஆனதால்‌ நாம்‌ இங்கே சொல்லிய புத்தியை 
நன்றாய்‌ உங்கள்‌ மனதில்‌ பதியுங்கள்‌. இந்தப்‌ புத்தியின்‌ வழி 
நடந்தால்‌ பரிசுத்தமாய்‌ வாழ்ந்து நித்திய மோட்ச பாக்கியம்‌ 


அடைவிீர்கள்‌. 


மூன்றாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 1: நரக வேதனை 

விவரம்‌: ஒரு தியானப்‌ பொருளை இன்னும்‌ ஒருமுறை 
யோசித்துப்‌ பார்ப்பது வெகு பயனுள்ளதென்று அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ 
சொல்லுகிறார்‌. அதினால்‌, நரகத்தின்பேரில்‌ இன்னும்‌ ஒரு தியானம்‌ 
சேர்த்திருக்கிறோம்‌. இப்படி இரண்டாம்‌ முறை யோசிக்கும்போது, 
இதில்‌ சுலபமும்‌ பயனும்‌ உண்டாகும்படி, ஐம்புலன்களைப்‌ 
பயன்படுத்தி இந்தத்‌ தியானம்‌ செய்யும்‌ வகையைக்‌ காட்டுவோம்‌. 
தியானம்‌ எளிதில்‌ யாவரும்‌ செய்யும்படி அர்ச்‌. இஞ்ஞாசியாரே இந்த 
உத்தம வழியைக்‌ காட்டியிருக்கிறார்‌. 


அர்ச்‌. தெரேசம்மாள்‌ ஆத்தும குருவானவருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
தானே தனது ஜீவிய வரலாறுகளை எழுதித்‌ தந்த புத்தகம்‌ 32ஆம்‌ 
அதிகாரத்தில்‌ பின்வரும்‌ அற்புத நிகழ்ச்சி விவரிக்கப்படுகின்றது. 
ஒருநாள்‌ ஜெபத்‌ தியானமாயிருக்கும்பொழுது திடீரென்று பரவச 
மாகி, எவ்விதமென்று தனக்கே தெரியாமல்‌ ஒரு கணப்பொழுதில்‌ 
ஆத்தும சரீரத்துடன்‌ தான்‌ நரகத்திலிருப்பதாகக்‌ கண்டாள்‌. நரகத்‌ தின்‌ 
கொடிய வேதனையையும்‌ தன்‌ ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌ பட்டு 
அனுபவித்ததாய்‌ உணர்ந்தாள்‌. நரகத்தில்‌ குறிப்பாக ஓரிடம்‌ 
அவளுக்குக்‌ காண்பிக்கப்பட்டது. பசாசுகள்‌ அந்த இடத்தை 
ஏற்கெனவே தயார்‌ செய்து வைத்திருந்ததாகவும்‌ இளம்‌ வயதில்‌ தன்‌ 
வாழ்வை மாற்றாதிருந்தால்‌, தான்‌ வந்து சேர வேண்டிய இடம்‌ 
அதுவென்று தேவ திருவுளத்தால்‌ அறிந்து உடல்‌ முழுவதும்‌ கடும்‌ 
சித்திரவதைப்பட்டு பயந்து நடுநடுங்கினாள்‌. 


வெகு சொற்ப நேரம்தான்‌ இந்தக்‌ காட்சி நீடித்திருந்தது; இது 
நிகழ்ந்து இப்பொழுது பல வருடங்களாகியும்‌ அதன்‌ ஞாபகத்தை 
மறக்க என்னால்‌ முடியாது என்று எழுதியிருக்கிறாள்‌. இந்தக்‌ கொஞ்ச 
நேரத்தில்‌ ட தான்‌ கண்ட மகா பயங்கரமான காட்சிகளையும்‌ 
தானே தன்‌ சரீரத்திலும்‌, விசேஷமாய்த்‌ தன்‌ ஆத்து மத்திலும்‌ பட்டு 
அனுபவித்த கொடிய வேதனைகளையும்‌ விரிவாய்‌ எழுதி, நரகத்தில்‌ 
தான்‌ கண்டதையும்‌ அநுபவித்ததையும்‌ உள்ளபடி எடுத்துரைக்க 
மானிட மொழிகளில்‌ வார்த்தைகளில்லையென்று கூறியிருக்கிறாள்‌. 
இங்கு சொல்லப்பட்ட அர்ச்‌. தெரேசம்மாள்‌ தன்‌ வாழ்நாளெல்லாம்‌ 
யாதொரு கனமான குற்றம்‌ செய்தவளல்ல. தன்‌ வாழ்நாளெல்லாம்‌ 
ஒரு சம்மனசுபோல்‌ ஆத்தும சரீரத்தில்‌ பரிசுத்தவதியாயிருந்தவள்‌. 
இளம்பிராயத்தில்‌ அர்ச்‌. தெரேசம்மா ளிடத்திலிருந்த 


குற்றங்களெல்லாம்‌ வீண்‌ பேச்சு, சற்றே வீண்‌ பெருமை முதலிய 
சொற்பக்‌ குற்றங்களேயன்றி வேறல்ல. ஆனால்‌ சொற்பக்‌ 
குற்றங்குறைகளும்‌, அவற்றைத்‌ திருத்தாதிருந்தால்‌, வரவர பெரும்‌ 
பாவங்களுக்கும்‌, பெரும்‌ பாவங்களால்‌ கடைசியாய்‌ நரகத்துக்கும்‌ 
வழியாகிவிடுமென்று அர்ச்‌. தெரேசம்மாள்‌ கண்ட காட்சியில்‌ 
தெளிவாய்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 


ஓ! கிறிஸ்தவர்களும்‌, இப்படியே தங்கள்‌ நினைவால்‌ அவ்வப்‌ 
போது நரகத்தில்‌ இறங்கி அங்கே தங்களுக்காக பசாசுகள்‌ தயார்‌ 
செய்திருக்கும்‌ இடத்தில்‌ சற்று நேரம்‌ நின்று எல்லாம்‌ பார்த்து 
யோசித்து, இந்த இடத்தில்‌ நித்திய காலம்‌ இருப்பது தங்களுக்கு 
சம்மதமோ என்று கேட்டு வநதால்‌, அர்ச்‌. தெரேஸம்மாளைப்‌ போல்‌ 
புண்ணியவழியில்‌ பக்தி விசுவாசத்தோடு எப்போதும்‌ நடந்து தங்கள்‌ 
ஆத்துமத்தை இரட்சிப்பார்கள்‌. அர்ச்‌. பெர்நார்து என்ற மடாதிபதி 
தமது சந்நியாசிகளைப்‌ பார்த்து: சகோதரரே! இறந்தபின்‌ நரகத்தில்‌ 
விழாதபடி, உயிரோடிக்கும்‌ போதே நரகத்தில்‌, நினைவால்‌ இறங்கிப்‌ 
பார்ப்போமாக, என்று சொல்வார்‌. அதுபோல்‌, நாமும்‌ இப்போது 

மது தியான யோசனையால்‌ நரகத்தில்‌ இறங்கிப்‌ பார்க்கப்‌ 
போகிறோம்‌. நாம்‌ இந்தத்‌ தியானத்தில்‌ சொல்லும்‌ பல விஷயங்களை 
நீங்கள்‌ கண்ணால்‌ பார்த்து, காதால்‌ கேட்டு, கையால்‌ தொடுவதாக 
சிந்தித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

ஓ! சர்வ வல்லப சர்வேசுரா, என்‌ விண்ணப்பத்துக்குச்‌ செவி 
கொடுப்பீராக. சுவாமி! நான்‌ இனி எப்போதாவது உமது தயவையும்‌ 
இரக்கத்தையும்‌, சிநேகத்தையும்‌ பாராமல்‌, உமக்கு ஊழியம்‌ செய்ய 
தவறி மறந்து போவேனாகில்‌, உமது நீதியின்‌ அகோரத்தைக்‌ கண்டு 
அஞ்சிப்‌ பயந்தாவது உமக்கு ஊழியம்‌ செய்யும்படியாக உமது 
மட்டில்‌ பயம்‌ என்‌ மனதிலும்‌ என்‌ உடலிலும்‌ ஆழமாய்ப்‌ பதியும்‌ படி 
செய்ய உம்மை மன்றாடுகிறேன்‌. இந்த தேவபயம்‌ என்னிடமும்‌ நான்‌ 
சொல்வதைக்‌ கேட்கிறவர்களிடத்திலும்‌ உண்டாகும்படியாய்‌ 
இஷ்டப்பிரசாதத்தின்‌ தாயாகிய தேவ ஆண்டவள்‌ எனக்குத்‌ 


துணையாய்‌ வருவார்களாக. 
முதல்‌ பாகம்‌ 


கிறீஸ்துவர்களே! உங்களுடைய காவல்‌ சம்மனசு இங்கே 
தரிசனமாய்‌ வந்து உங்களைத்‌ தம்மோடு வரும்படி கூப்பிட்டுக்‌ 


கூட்டிப்போய்‌, நரகவாசல்‌ முன்‌ நிறுத்தி வைத்திருப்பதாக கற்பனை 
செய்து கொள்ளுங்கள்‌. உள்ளே பிரவேசிக்குமுன்‌ சற்று நேரம்‌ நின்று, 
நரகம்‌ உண்டென்பது சத்தியப்‌ பிரமாணமென்று நாம்‌ எல்லோரும்‌ 
விசுவாச முயற்சி செய்வோம்‌. ஆண்டவரே! சத்திய சுரூபியாகிய 
தேவரீர்‌ நரகம்‌ உண்டென்று படிப்பித்தீர்‌. இந்த சத்தியத்தை நான்‌ 
உறுதியாக விசுவசிக்கிறேன்‌. தேவரீருடைய வாக்கு மெய்யென்று 
என்‌ சொந்த மனமே சாட்சியாயிருந்து சொல்கின்றது. நரகம்‌ 
உண்டென்பது சத்தியம்‌. சத்தியத்‌ தூணாகிற கத்தோலிக்கு சபையும்‌ 
கொடிய தண்டனை நிறைந்த இடமாகிய நரகம்‌ உண்டென்று எனக்குத்‌ 
தவறா வாக்கோடு படிப்பிக்கின்றது. என்‌ சர்வேசுரா! என்‌ 
விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்‌. 

கிறிஸ்தவர்களே! இதோ நரகம்‌, பாதாள உலகம்‌, நன்றாய்ப்‌ 
பாருங்கள்‌. பூமியின்‌ கீழ்‌, கண்ணுக்கு எட்டாத தூரம்‌, நாலு பக்கமும்‌ 
அகன்று பரந்து விரிந்து அகன்று இருக்கின்றது. இதின்‌ ஆழமும்‌ 
உயரமும்‌ எவ்வளவென்று யார்‌ அளந்து கணிப்பார்‌! அதோ அங்கே, 
எப்படி அக்கினி அடியிலிருந்து உயர உச்சிமட்டும்‌ எழும்பி சுழன்று 
தாவிப்‌ பொங்கிக்‌ கொதித்து, சுவாலை விட்டு எரிகின்றது. இது 
என்ன? அக்கினி சமுத்திரமோ? பெரும்‌ நெருப்பின்‌ சுவாலைகள்‌ 
அலைகள்போல்‌ தாவி உயர எழும்பி மோதி மோதி உடைகிறதே! 
கந்தகமும்‌ குங்கிலியமும்‌ வெடி உப்பும்‌ கலந்து பொங்கிக்‌ கொதித்து, 
அதிர்ந்து வெடித்து, சுடராமல்‌ எரியும்‌ அக்கினி வெள்ளமோ? 
பாருங்கள்‌! அந்த அக்கினி சுடராமல்‌ சுடுகின்றது. சுட்ட பொருளும்‌ 
நீறாகாமல்‌ வேகின்றது. இதின்‌ கடுமையும்‌ உக்கிரமும்‌ கொடுமையும்‌ 
வெகு விசேஷமுள்ளது. தேவ நீதியின்‌ கோபத்தால்‌ மூட்டப்பட்ட 
அக்கினி! சர்வேசுரனைப்‌ பழித்துப்‌ பகைத்த பாவிகளைத்‌ தண்டிக்‌ 
கும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்ட அக்கினி! கிற்ஸ்தவனே! இதை 
நன்றாய்‌ உற்றுப்பார்‌. உன்‌ கையால்‌ தொட்டு உணர்ந்து அறிந்து 
கொள்‌. இப்படி அறிந்தபின்‌ இந்தக்‌ கொடிய அக்கினியின்‌ மத்தியில்‌ 


குடியிருப்பது உனக்குச்‌ சம்மதமோ என்று உன்னையே கேள்‌. 


இந்த அக்கினிச்‌ சமுத்திரத்தில்‌ அடர்ந்து கூடி நெருங்கி விழுந்து 
கிடப்பவர்கள்‌ யாரென்று கிட்ட வந்து உற்றுப்‌ பார்‌. இவ்வளவு 
அவலட்சணமுள்ள கோர உருவமுள்ளவர்கள்‌ யார்‌? பற்பல வகை 
யான துஷ்ட மிருகங்களின்‌ உருவத்துடன்‌, நீண்ட பல்லும்‌, அக்கினிப்‌ 
பொறி பறக்கும்‌ கண்களும்‌, விஷத்தைக்‌ கக்கும்‌ நாக்கும்‌, பெருத்து 


நீண்ட நகங்களுமுள்ள இந்த ஜீவப்‌ பிராணிகள்‌ யார்‌? இவர்கள்தான்‌ 
பசாசுகள்‌. மனிதருடைய ஜென்ம விரோதிகள்‌. சர்வேசுரனுடைய 
விரோதிகள்‌. உலகத்தில்‌ மனிதரைக்‌ கெடுக்கும்படி சுற்றித்‌ 
திரியும்போது வேஷம்போட்டு, அசுத்த ஆவிகளான இந்தப்‌ பேய்கள்‌ 
சிலசமயம்‌, பிரகாசமுள்ள சம்மனசுகள்‌ போல்‌ தோன்றி 
(2கொரி.11:14), உங்களுக்குச்‌ சிநேகிதர்‌ போல்‌ மாயநட்பு காட்டி, 
விஷத்தைப்‌ பழத்துக்குள்‌ மறைத்ததுபோல்‌, பாவத்தை இன்பமாய்த்‌ 
தோற்றுவித்து, உங்களைக்‌ கெடுக்கும்படி, விடாமல்‌ இராப்பகலாய்‌ 
சுற்றிச்சுற்றி வந்து, விழிப்பாயிருக்கிறார்கள்‌. நரகத்திலோ, தங்கள்‌ 
கபட நாடக தந்திரமெல்லாம்‌ அனுகூலமாய்‌ முடிந்ததால்‌ சந்தோஷம்‌ 
கொண்டாடி, பாவி கடைசியில்‌ தங்கள்‌ கையில்‌ விழுந்தா னென்றும்‌, 
இனி தப்பிப்‌ பிழைத்துப்‌ போக மாட்டானென்றும்‌, துள்ளிக்‌ குதித்து 
தங்களுடைய கோபம்‌ பகை பழியை எல்லாம்‌ அவன்மேல்‌ 


செலுத்துகிறார்கள்‌. 


இதோ அங்கே கூடி இருக்கும்‌ பாவிகளைப்‌ பார்‌. உன்னைப்‌ 
போல்‌ அவர்களும்‌ மனிதர்களாய்‌ உலகத்திலிருந்தவர்கள்‌. இப்போது 
நரக நெருப்பில்‌ வேகிறார்கள்‌. எப்பேர்ப்பட்டவர்கள்‌ இவர்கள்‌? 
ஆங்காரிகள்‌, கோபிகள்‌, கருமிகள்‌, திருடர்‌, கொலைபாதகர்‌, அயோக்‌ 
கியர்‌, காமாதூரர்‌! (திருவெளி. 22:15) எவ்வகைப்‌ பாவங்களையும்‌ 
மனம்போல்‌ செய்துவந்தவர்கள்‌. இங்கே துஷ்ட மிருகங்களைப்‌ 
போல்‌ சிறையில்‌ அடைபட்டிருக்கிறார்கள்‌. சேசுநாதர்‌ படிப்பித்த 
சத்திய வேதத்தை அறிந்தும்‌ அதை ஏற்றுக்‌ கொள்ளாதவர்கள்‌ 
குறும்பாடுகளைப்போல்‌ கூட்டம்‌ கூட்டமாய்க்‌ கும்பலாய்க்‌ கூடி 
இருக்கிறார்கள்‌. இந்த அக்கினி சமுத்திரத்தில்‌ கிறீஸ்தவர்கள்‌ 
இல்லையா? நன்றாய்க்‌ கவனித்து உற்றுப்‌ பார்‌. அதோ, அங்கே 
இருப்பவர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ நெற்றியில்‌ ஞானஸ்நானத்தின்‌ 
அழியாத முத்திரை பதிந்திருக்கின்றது. அவர்கள்‌ சத்திய வேத 
கிறீஸ்தவர்கள்‌. இதற்குச்‌ சந்தேகமில்லை. அவர்களே சொல்‌ 
கிறார்கள்‌. அவர்களில்‌ உனக்குத்‌ தெரிந்தவர்கள்‌ யாரும்‌ உண்டா? 
உன்‌ சொந்தத்தார்‌, உன்‌ சிநேகிதர்‌, அயலார்‌, பக்கத்து வீட்டார்‌, 
உன்னோடு படித்து வந்தவர்கள்‌, ஒரே வீட்டில்‌ வளர்ந்தவர்கள்‌, ஒரே 
வயதுப்‌ பிள்ளைகள்‌, அதோ பார்‌! ஒருவேளை அவர்களில்‌ சிலரை நீ 
அங்கு காணலாம்‌. 


சற்று அப்பால்‌ நடந்துபோ. இதோ இந்த மூலையின்‌ கிட்ட வா. 
அங்கே நெருப்பு மயமாய்‌ எரியும்‌ அக்கினிக்‌ கட்டிலைப்‌ பார்‌. 
அசைச்‌ சுற்றிலும்‌ எத்தனை பசாசுகள்‌ பயங்கர ரூபமாய்க்‌ காத்திருக்‌ 
கிறார்கள்‌! உன்‌ கிட்டயிருக்கும்‌ காவல்தூதனைப்‌ பார்த்து: “ஓ என்‌ 
பிரிய சம்மனசே! இந்த அக்கினிக்‌ கட்டிலைப்‌ பசாசுகள்‌ யாருக்காக 
தயார்‌ செய்து காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌? யார்‌ இங்கே வரப்‌ 
போகிறான்‌?” என்று கேள்‌. உன்‌ சம்மனசு சொல்வதைக்‌ கவனி: தம்பி! 
உனக்குத்தான்‌. நீ இங்கே வருவாயென்று பசாசுக்கள்‌ திடமாய்‌ 
எண்ணி இடம்‌ உனக்குத்‌ தயார்‌ செய்து வைத்திருக்கிறார்கள்‌. நீ அந்த 
நாளில்‌ சாவான பாவம்‌ செய்தாய்‌. அன்றே நீ இங்கே 
வரவேண்டியது. சர்வேசுரன்‌ கிருபையால்‌ நீ அன்று சாகவில்லை. 
ஆனால்‌ இன்னொருமுறை நீ தப்பமாட்டாய்‌. ஆகையால்‌ இந்த 
இடத்தைக்‌ குறிப்பாய்ப்‌ பார்த்துக்கொள்‌. நீ நித்திய காலம்‌ குடி இருக்க 
வேண்டிய இடம்‌ இதுதான்‌. இதுவரை கவலையின்றி நடந்தது போல்‌ 
இனிமேலும்‌ நீ நடப்பாயென்றால்‌, இந்த அக்கினி கட்டிலிலே நீ 
படுத்திருக்க வருவாய்‌. படுகுழி இருக்கும்‌ பாதை வழியாய்‌ கண்ணை 
மூடி நடக்கிறவன்‌ கடைசியில்‌ குழியில்‌ விழுவானென்று 
சொல்வதற்கு கல்வி கற்க வேண்டுமா? 


ஓ! கிறீஸ்தவனே! இந்த இடத்தைவிட்டு அப்பால்‌ போகுமுன்‌ 
இன்னும்‌ கொஞ்சம்‌ நேரம்‌ நின்று இந்தக்‌ கொடிய அக்கினியின்‌ 
மத்தியில்‌ இருப்பது உனக்குப்‌ பிரியமோவென்று உன்னையே கேள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


நரகத்திலுள்ள தண்டனைகளின்‌ அகோரத்தைக்‌ கண்ணால்‌ 
பார்த்த பின்பு, அங்கேயிருந்து புறப்படும்‌ சத்தத்தைக்‌ கொஞ்சம்‌ காது 
கொடுத்து கேட்போம்‌. ஓ! என்ன பேரிடி முழக்கம்‌! அர்த்த 
இராத்திரியில்‌ மக்கள்‌ அயர்ந்து நித்திரை செய்யும்போது, திடீரென 
ஊரிலே வீடுகள்‌ எங்கும்‌ நெருப்பு பிடித்தால்‌, எவ்வளவு சத்தம்‌, 
எவ்வளவு கூக்குரல்‌, பேரிரைச்சல்‌, எவ்வளவு அழுகையும்‌ புலம்‌ 
பலும்‌ கதறலும்‌ உண்டாகுமென்று சில முறை நீங்கள்‌ கேட்டிருப்‌ 
பீர்கள்‌. இதிலும்‌ இலட்சம்‌ மடங்கு அதிகமாய்‌ நரகத்தில்‌ பாவிகளும்‌ 
பசாசுகளும்‌ கதறுகிறார்கள்‌, அலறுகிறார்கள்‌, புலம்புகிறார்கள்‌, 
கதறியழுகிறார்கள்‌, ஊளையிடுகிறார்கள்‌, சபிக்கிறார்கள்‌, தூஷணம்‌ 
சொல்லுகிறார்கள்‌, ஐயோ ஐயோவென்று வாயில்‌ அடித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌, ஒருவரொருவரைத்‌ திட்டுகிறார்கள்‌. 


அதோ அங்கே அக்கினி நடுவிலிருக்கும்‌ சிறு பிள்ளைகள்‌ 
கதறிச்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ ஏழு, எட்டு, 
ஒன்பது, பத்து வயது பாலர்கள்‌. ஐயோ! நாங்கள்‌ இந்த சிறு வயதிலே 
நரகத்‌ திலே விழும்படியாகவோ தாய்‌ தந்தைகளே, நீங்கள்‌ என்னைப்‌ 
பெற்றீர்கள்‌? கிறீஸ்தவ வம்சத்தில்‌ பிறந்தும்‌ நரகத்தில்‌ விழுந்தோமே! 
ஏன்‌ நீங்கள்‌ எங்களுக்கு ஜெபமும்‌ ஞான உபதேசமும்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கவில்லை? ஏன்‌ எங்களைக்‌ கிறீஸ்துவப்‌ பிள்ளைகளைப்‌ 
போல்‌ புண்ணிய வழியில்‌ நடத்தவில்லை? நீங்கள்‌ நல்ல கிறீஸ்தவர்‌ 
களாய்‌ நடந்தால்‌, நாங்களும்‌ உங்களைப்போல்‌ நடந்திருப்போமே! 
ஓ! நாங்கள்‌ உங்களுக்குப்‌ பிள்ளைகளாய்‌ பிறந்த நாள்‌ சபிக்கப்பட்ட 
நாள்‌! உங்களுக்குப்‌ பிள்ளைகளாய்‌ நாங்கள்‌ பிறவாமல்‌ ஆடுமாடாய்‌ 
பிறந்திருந்தால்‌, இந்த நரகத்‌ துன்பம்‌ வந்திராதே. ஆ! சர்வேசுரா, 
நீதிபரனே! உயிருக்கு உயிர்‌, ஆத்துமத்துக்கு ஆத்துமம்‌ பழிவாங்க 
வேண்டும்‌ என்று சபிக்கிறார்கள்‌. ஓ! தாய்‌ தகப்பன்மார்களே! இதை 
நன்றாய்க்‌ கவனித்துக்‌ கேளுங்கள்‌. இந்தப்‌ பிள்ளைகள்‌ நரகத்‌ 
திலிருந்து சொல்லும்‌ வார்த்தைகள்‌ உங்கள்‌ ஞாபகத்தில்‌ எப்போது 
மிருக்கட்டும்‌. 

இதோ! இங்கே வந்து பாருங்கள்‌. இளவயதுள்ள வாலிபர்கள்‌. 
இவர்கள்‌ அழுது புலம்பும்‌ வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌: ஐயோ! இது 
நரகமா! நான்‌ கிறீஸ்தவனா? ஏன்‌ இங்கே விழுந்தேன்‌? அந்த 
துஷ்டனோடு கூடி வாழ்ந்ததால்‌ இந்தப்‌ பெரும்‌ துன்பம்‌ வந்தது. 
துர்ப்பழக்கம்‌ அவனால்‌ ஆரம்பித்தது. நான்‌ இந்த வழியில்‌ நடக்கத்‌ 
துவக்கும்போது, என்‌ குருக்கள்‌, என்‌ தாய்‌ தந்‌ைத எனக்குப்‌ புத்தி 
சொல்லித்‌ தடுக்க கடும்‌ முயற்சி செய்தார்கள்‌. பாவத்தோடு பழக 
வேண்டாமென்று பலசமயம்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌ நான்‌ வாலிப 
மயக்கத்தால்‌ அவர்கள்‌ சொல்லைக்‌ கவனிக்கவில்லை. இஷ்டம்‌ 
போல்‌ எங்கும்‌ போவது புருஷ இலட்சணமென்று பெருமை பேசி 
னேன்‌. சுகபோகத்தில்‌ உழன்று திரிவதும்‌, குடிவெறியால்‌ அறிவிழந்து 
குழியில்‌ விழுந்து கெடுவதும்‌, வாலிபர்க்கு அழகென்று வீம்பு 
பேசினேன்‌. பாவக்‌ கஷ்டத்தில்‌ பலநாள்‌ விழுந்து, பன்றி போல்‌ 
திரிந்தேன்‌. இதோ அதற்குக்‌ கைம்மாறு என்று இப்படிச்‌ சொல்லி 
வாலிபன்‌ தன்னைச்‌ சபிப்பான்‌. தன்னைக்‌ கெடுத்த தோழர்களையும்‌ 
சபிப்பான்‌. தனக்குத்‌ துணையாய்‌ நின்ற எல்லோ ரையும்‌ சபிப்பான்‌. 


புருஷன்‌ தன்‌ மனைவியைச்‌ சபித்துத்‌ திட்டிச்‌ சொல்வதைக்‌ 
கேள்‌! ஐயோ கொடுமையே! பாதகி! உனக்காக வேண்டி அல்லவா 
நான்‌ என்‌ ஆத்துமத்தைக்‌ கெடுத்தேன்‌. உனக்குப்‌ பிரியப்பட 
அல்லவா பணம்காசு அநியாயமாய்ச்‌ சம்பாதித்தேன்‌. உன்‌ அலட்ட 
லுக்கு அஞ்சி அல்லவா நான்‌ துர்விஷயத்தில்‌ பிரவேசித்தேன்‌. தங்க 
நகை வேண்டுமென்றும்‌, பட்டுச்‌ சேலை வேண்டுமென்றும்‌, நல்ல 
சாப்பாடு வேண்டுமென்றும்‌, இவள்‌ அவளைப்போல்‌ உண்டு உடுத்து 
நடக்க வேண்டுமென்றும்‌ என்னை ஓயாமல்‌ கேட்டாய்‌. உனக்குத்‌ 
திருப்தி வருவிக்க நான்‌ அக்கிரமத்தைச்‌ செய்து இந்த நரகக்‌ 
குழியிலே வந்து விழுந்தேன்‌. உன்னால்‌ நான்‌ கெட்டேன்‌ என்று 
புலம்பி அழுவான்‌. 


இவன்‌ மனைவி வேறு பக்கத்திலிருந்து தன்னையும்‌ தன்‌ 
புருஷனையும்‌ சபித்துத்‌ திட்டுவாள்‌. தேவந்தியின்‌ இடி அவன்‌ 
தலைமேல்‌ விழ வேண்டுமென்று சபிப்பாள்‌. தன்‌ கேட்டுக்கு அவனே 
காரணமென்றும்‌, அவனை நம்பி தன்‌ தாய்‌ தந்‌ைத வீட்டைவிட்டு 
வந்தபின்‌ அவனே தன்னை நரகத்தில்‌ பிடித்து தள்ளி 


விட்டானென்றும்‌ பழி எல்லாம்‌ அவன்‌ தலைமேல்‌ சுமத்துவாள்‌. 


தாய்‌ தந்த தங்கள்‌ பிள்ளைகளைச்‌ சபித்து பழிகூறுவார்கள்‌. 
எல்லோரும்‌ கூடி, ஐயோ! ஐயோவென்று அலறுவார்கள்‌. என்‌ 
வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன்‌ இப்போது மோட்சத்திலிருக்‌ 
கிறானே! நானும்‌ அவனைப்‌ போல்‌ மோட்சத்திலிருக்கலாமே! ஏன்‌ 
நான்‌ இங்கே விழுந்தேன்‌! எனக்கு இதெல்லாம்‌ முன்னமே எச்சரித்துச்‌ 
சொன்னார்கள்‌. தியானத்திலும்‌ பிரசங்கத்திலும்‌ நரக தண்டனையைப்‌ 
பற்றி பலதரம்‌ கேட்டிருந்தேன்‌. ஒருநாள்‌ ஓர்‌ குரு பயங்கரமான ஒரு 
பிரசங்கம்‌ நரகத்தின்‌ பேரில்‌ செய்தார்‌. என்‌ ஞாபகத்தில்‌ அது 
இன்னும்‌ அப்படியே இருக்கின்றது. எனக்கு நரகத்‌ தில்‌ பசாசு தயார்‌ 
செய்திருந்த இடத்தையே அவர்‌ காட்டினார்‌. நானும்‌ பார்த்தேன்‌, 
பயந்தேன்‌, பாவத்தை விடுவேனென்று தீர்மானம்‌ செய்தேன்‌. என்‌ 
ஆத்துமத்தை எப்படியாகிலும்‌ இரட்சிப்பேனென்று துணிந்து 
சொன்னேன்‌. ஆனால்‌ கோவிலைவிட்டு வெளியே வந்ததும்‌ மனது 
மாறியது. தீர்மானம்‌ மறைந்தது. இனிமேல்‌ ஆகட்டும்‌, என்ன 
ஆத்திரம்‌ என்றேன்‌. பரமகோழையாய்‌ துணிந்‌ ததைச்‌ செய்யத்‌ 
துணிவில்லாமல்‌ நின்றேன்‌. நாணலைப்போல்‌ வளைந்தேன்‌. 
பாசிபோல மனந்தளம்பினேன்‌. சரீரத்தை இன்ப சுகத்தில்‌ வளர்த்து 


மரணசமயத்தில்‌ மனந்திரும்பலாமென்று பாவத்‌ தைச்‌ செய்தேன்‌. 
பாவச்‌ சுழலில்‌ அகப்பட்டேன்‌, தப்பி வெளியே வரக்கூடாமல்‌ 
திகைத்தேன்‌, நிற்பாக்கியனாய்ச்‌ செத்து நரகத்திலே விழுந்தேன்‌. ஓ! 
என்னைப்போல்‌ மதி கெடடவன்‌ எங்கேயாகிலும்‌ உண்டோ? ஓ! 
மூடன்‌ நான்‌! ஐயோ ஐயோ என்று அலறி அழுது தவிப்பான்‌. 


கிறீஸ்தவனே! நரகத்திலிருந்து உண்டாகும்‌ பெரிய முழக்கம்‌ 
போன்ற அழுகைக்‌ குரலையும்‌ திட்டும்‌ வார்த்தையையும்‌ காதால்‌ 
கேட்டபின்‌, அதிலிருந்து புறப்படும்‌ துர்நாற்றத்தை நுகர்ந்துபார்‌. 
அசுத்த அரூபிகள்‌ வாழும்‌ இடம்‌ அசுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 
இந்த உலகத்தில்‌ சில சமயங்களில்‌ ஒரே ஒரு பசாசு தன்னைக்‌ 
காண்பித்தபோது அதிலிருந்து வந்த நாற்றம்‌ எவராலும்‌ பொறுக்கக்‌ 
கூடாத துர்நாற்றமாயிருந்ததாம்‌. அப்படியிருக்க, கோடானுகோடி 
பசாசுகள்‌ கூடிவாழும்‌ இடம்‌, துர்நாற்றம்‌ புழுத்து நாறும்‌ அசுத்த 
கிடங்காயிருக்க வேண்டுமல்லவா? இந்தப்‌ பசாசின்‌ நாற்றத்துடன்‌ 
பாவிகளின்‌ நாற்றமும்‌ கூடினால்‌, இதனால்‌ உண்‌ டாகும்‌ துர்நாற்றம்‌ 
நரகத்தில்‌ உள்ளவர்களுக்கு மாத்திரந்தான்‌ தெரியும்‌. 

இதன்பின்‌ நரகநெருப்பின்‌ கொடுமையை உன்‌ கையால்‌ 
தொட்டுப்‌ பார்‌. உன்னால்‌ இந்த அக்கினியின்‌ உக்கிரத்தைப்‌ 
பொறுக்கக்கூடுமா? உன்‌ வீட்டில்‌ எரியும்‌ தூண்டா விளக்கில்‌ உன்‌ சிறு 
விரலை ஒரு நிமிஷம்‌ வைத்திருக்க முடியாத நீ, எப்படி இவ்வளவு 
கொடுமையாய்‌ எரியும்‌ அக்கினிச்‌ சூளையில்‌, ஒரு நிமிஷமல்ல, ஒரு 
வருஷமல்ல, நித்திய காலமாய்‌, நீடூழிகாலமாய்‌ வெந்து வெந்து, 
சாகாமல்‌ வெந்து, உணர்ச்சி மாறாமல்‌ இருந்து வேவாய்‌! 


கிறிஸ்தவர்களே! இந்தச்‌ சத்தியத்தைக்‌ கொஞ்சம்‌ ஊன்றிக்‌ கவன 
மாய்‌ யோசியுங்கள்‌. நாம்‌ இங்கே சொன்னதெல்லாம்‌ மெய்யென்று 
நீங்களே இப்போது செய்தது போல்‌ வெறும்‌ நினைவால்‌ மாத்திரம்‌ 
அல்ல, நிச்சயமாகவே தொட்டு அறிந்து உணரும்‌ காலம்‌ சிலதடவை 
வந்தாலும்‌ வரலாம்‌. அப்போது மனஸ்தாபப்படுவது வீண்‌. கண்ணீர்‌ 
சிந்துவது வீண்‌. சர்வேசுரனை மன்றாடுவது வீண்‌. இப்போதுதான்‌ 
தகுந்த காலம்‌. மனஸ்தாபத்து டன்‌ கண்ணீர்‌ சிந்தினால்‌ அந்தக்‌ கண்ணீர்‌ 
உங்கள்‌ பாவத்தைக்‌ கழுவும்‌. ஆத்துமம்‌ சுத்தமாகும்‌. இதைப்பற்றி 
நீங்கள்‌ இன்னும்‌ நன்றாய்‌ யோசிக்கும்படி பின்வரும்‌ மூன்றாம்‌ 
பாகத்தைக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


நரக பாதாளத்தில்‌ நீ உன்‌ யோசனையால்‌ இறங்கி அங்கே பார்த்‌ 
தவர்களுக்குள்ளே இத்தனைபேர்‌ கிறீஸ்தவர்களைப்‌ பார்த்தா 
யல்லவா? இந்தக்‌ கிறீஸ்தவர்கள்‌ யார்‌? சத்திய வேதத்தில்‌ பிறந்து 
வளர்ந்தவர்கள்‌. சேசுநாதர்‌ ஏற்படுத்திய கத்தோலிக்க சபையின்‌ 
பிள்ளைகள்‌. தேவதிரவிய அநுமானங்களைப்‌ பெற்றவர்கள்‌. ஒரு 
காலத்தில்‌ தேவ இஷ்டப்பிரசாதத்தால்‌ அலங்காரம்பெற்று மோட்‌ 
சத்துக்குச்‌ சுதந்தர உரிமை உள்ளவர்களாயிருந்தவர்கள்‌. அவர்களில்‌ 
சிலர்‌ யூதாஸ்‌, லூத்தர்‌ என்பவர்களைப்‌ போல்‌ உன்னத அந்தஸ்‌ 
துக்குத்‌ தேவ அழைத்தல்‌ பெற்று, திருச்சபையின்‌ பிரபுக்களாயிருந் 
தவர்கள்‌. இவர்கள்‌ நன்றாய்த்‌ துவக்கினார்கள்‌. ஆனால்‌ துவக்கினதை 
நன்றாய்‌ முடிக்கவில்லை. வானமண்டலத்தில்‌ பிரகாசிக்கும்‌ 
நட்சத்திரங்களைப்போல்‌ விளங்கினவர்கள்‌, அதிலிருந்து விழுந்து, 
ஒளி இழந்து, உருக்குலைந்து சேற்றில்‌ அழுந்திப்‌ புதைந்தார்கள்‌. ஆ! 
இவர்கள்‌ இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்‌, அல்லது ஒரு வருஷத்தக்கு 
முன்‌, மரித்திருந்தால்‌, இப்போது மோட்ச இராச்சியத்தில்‌ சம்மனசுகள்‌ 
மத்தியில்‌ ஆனந்த பாக்கியம்‌ அனுபவித்திருப்பார்கள்‌. அப்போது 
சாகாமல்‌, ஒரு வருஷமோ, ஒரு மாதமோ, ஒரு நாளோ, கூட 
ஜீவித்தார்கள்‌. அதற்குள்‌ இஷ்டப்பிரசாதத்தை இழந்து, பசாசுக்கு 
அடிமைகளாகி, நரகத்தில்‌ விழுந்தார்கள்‌. ஆ! கிறீஸ்தவனே! நீ 
இப்போது இஷ்டப்பிரசாத அந்தஸ்‌ திலிருந்தாலும்‌, இதிலே நீ 
சாகும்வரை இருப்பாயென்று தீர்க்கமாய்ச்‌ சொல்ல என்ன 
ஆதாரமுண்டு? இதனை நினைக்கும்போது பயந்து நடுங்காதவன்‌ 
யார்‌? உலகத்தை வெறுத்து சந்நியாச அந்தஸ்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, தங்கள்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கும்படியாய்‌, அதே கவலை 
யாய்‌ இருக்கவேண்டியவர்களும்‌, சிலசமயம்‌ அதை மறந்து மோசம்‌ 
போனார்களென்றால்‌, உலக கவலைக்குள்‌ அமிழ்ந்தி, அதன்‌ 
துர்நாற்றத்தின்‌ மத்தியில்‌ வாழ்ந்து, சோதனை தந்திரங்களுக்கு 
இலக்காகி இருக்கிறவர்கள்‌ எப்படி பயமின்றி ஜீவிக்கக்‌ கூடும்‌? 

ஓ! என்‌ திவ்விய கர்த்தரே! சுவாமி! என்னைச்‌ சபித்து நரகத்தில்‌ 
தள்ளவேண்டாம்‌. தேவரீர்‌ எனக்காக சிந்தின இரத்தத்தைப்‌ பார்த்து, 
உமது இருதயத்தில்‌ என்‌ பேரிலுள்ள சிநேகத்தைப்பற்றி, என்னை 
இரட்சிக்கும்படியாய்‌ தேவரீர்‌ சிலுவையில்‌ மரித்ததின்பேரால்‌, 


என்னை நரகத்தில்‌ தள்ளவேண்டாம்‌. தேவரீர்‌ என்‌ நிமித்தம்‌ பட்ட 


துன்ப வருத்தம்‌ வீணாய்ப்போக சம்மதிப்பீரோ? மண்ணால்‌ 
உருவாக்கப்பட்ட இந்த அற்பப்பொருள்‌ உமது கோபத்தைத்‌ தாங்க 
ஏதுவானதோ? இந்த மனிதன்‌ நரகத்தில்‌ விழுவானேயாகில்‌, 
உம்மைப்‌ புகழ்ந்து ஸ்துதிக்க மாட்டானே. சுவாமி! என்னை நரகத்தில்‌ 
தள்ளுவீரானால்‌ உமது தேவ நாமத்தைத்‌ வசைபாடுகிறவர்‌ களுடைய 
கூட்டத்திலல்லவா சேர்ந்துவிடுவேன்‌! 


ஆனால்‌ கிறீஸ்தவர்களே! சர்வேசுரன்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
சொல்லும்‌ தீர்ப்பு நேர்மை உள்ளது. எது நீதியோ, எது ஒழுங்கோ, 
அதை அணுப்‌ பிரமாணமும்‌ பிசகாமல்‌ செய்வார்‌. நீங்களும்‌, நாமும்‌, 
எந்த சிருஷ்டியும்‌ சர்வேசுரனுக்குத்‌ தேவையில்லை. நாம்‌ கெட்‌ 
டாலும்‌ வாழ்ந்தாலும்‌ அவருடைய மகிமையும்‌ பாக்கியமும்‌ 
குறையாது. ஆகையால்‌ நாம்‌ பாவம்‌ செய்து பாவத்தோடு செத்தால்‌ 
சர்வேசுரன்‌ நம்மை, யார்‌ எவரென்று பாராமல்‌, நீதியின்படி நரகத்தில்‌ 
தள்ளுவார்‌. 

சகோதரரே! நாம்‌ சொல்வதெல்லாம்‌ வீண்‌ கதையென்று 
உத்தேசிக்கவேண்டாம்‌. இதுவெல்லாம்‌ சத்தியத்தில்‌ ஊன்றிய 
விவரங்கள்‌. புண்ணிய வழியில்‌ என்றும்‌ நிலைநிற்க ஏற்ற புத்திகள்‌. 
இதையெல்லாம்‌ கண்டும்‌ கேட்டும்‌ அறிந்த பின்பு, உங்கள்‌ மனது 
இன்னும்‌ அசையாவிடில்‌, நீங்கள்‌ பாவத்தை விட்டுவிட இன்னும்‌ 
துணியாமல்‌ போனால்‌, உங்களிடத்தில்‌ விசுவாசமே குறைவு என்று 
நினைக்க வேண்டியிருக்கும்‌. 

இந்தப்‌ பயங்கரமுள்ள சத்தியம்‌ உங்கள்‌ மனதில்‌ நன்றாய்ப்‌ 
பதியும்படி சேசு சபை அர்ச்‌. எரோனிமோ சரித்திரத்தில்‌ உள்ள ஓர்‌ 
நிகழ்ச்சியைக்‌ கேளுங்கள்‌. அர்ச்‌. எரோனிமோ இத்தாலியா நாட்‌ டின்‌ 
ஓர்‌ பட்டணத்தில்‌ ஜனங்களுக்குத்‌ தியானப்பிரசங்கம்‌ கோவிலில்‌ 
செய்து வந்தார்‌. கோவிலுக்குச்‌ சமீபத்திலுள்ள ஒரு வீட்டில்‌ கத்தரீன்‌ 
என்ற துர்மார்க்க ஸ்திரீ சாயந்திரம்‌ பிரசங்க வேளையில்‌ நடனமும்‌ 
பாட்டும்‌ உல்லாச மகிழ்ச்சியும்‌ செய்து, பிரசங்கத்தைக்‌ கலைக்கும்படி 
பார்த்தாள்‌. எரோனிமோ என்ன சொல்லியும்‌ கேளாமல்‌ அப்படியே 
செய்து வந்தாள்‌. மறுநாள்‌ இராத்திரி எரோனிமோ நரகத்தின்‌ பேரில்‌ 
பிரசங்கம்‌ செய்தார்‌. பிரசங்க மத்தியில்‌ சற்று நேரம்‌ பரவச நிலையில்‌ 
நின்றவர்போல்‌ மெளனமாயிருந்து தூரப்‌ பார்த்தார்‌. அதன்பின்‌ 
கத்தரன்‌ இருந்த வீட்டின்‌ பக்கம்‌ திரும்பி, அங்கே சத்தம்‌ 
ஒன்றுமில்லாதிருக்கிற தையும்‌, ஒருவர்‌ இருவர்‌ மாத்திரம்‌ மூடின 


முகத்தோடு நடமாடுகிற தையும்‌ கண்டார்‌. கோவிலில்‌ கூடியிருந்த 
மக்கள்‌ அச்ச அதிசய முடன்‌ இருக்க எரோனிமோ கோவிலை விட்டு 
மக்களோடு அந்த வீட்டின்பக்கம்‌ போனார்‌. போய்‌, கத்தரீன்‌ எங்கே 
என்று கேட்ட போது, அவள்‌ இறந்து பிரேதமாய்க்‌ கிடக்கிறாள்‌ என்று 
வீட்டி லிருந்தவர்கள்‌ சொன்னார்கள்‌. பிரேதத்தை வெளியே கொண்டு 
வரும்படி செய்து, எரோனிமோ உரத்த சத்தத்துடன்‌, ஓ! கத்தரீன்‌, 
கத்தரீன்‌! நீ இப்போது எங்கே இருக்கிறாய்‌? சர்வேசுரனுடைய 
நாமத்தால்‌ நீ எங்கே இருக்கிறாயென்று எல்லாரும்‌ கேட்க சொல்‌ 
என்று கற்பித்தார்‌. உடனே பிரேதத்துக்கு உயிர்‌ வந்தது. கத்தரீன்‌ 
கண்ணைத்‌ திறந்து நாலுபக்கமும்‌ சூழப்‌ பார்த்தாள்‌. காலை ஊன்றி 
எழுந்து நின்றாள்‌. கிட்ட நின்றவர்கள்‌ பயந்து அப்பால்‌ 
விலகினார்கள்‌. பயங்கர சத்தத்தோடு: நான்‌ நரகத்திலிருக்கிறேன்‌, 
நரகத்‌ திலிருக்கிறேன்‌, நரகத்திலிருக்கிறேன்‌ என்று மூன்று தடவை 
உரத்த சத்தமாய்ச்‌ சொல்லி கீழே விழுந்து முன்போல்‌ பிரேதமானாள்‌. 
கோவி லுக்கு எல்லாரும்‌ திரும்பினார்கள்‌. எரோனிமோ துவக்கின 
பிரசங்‌ கத்தை முடித்தார்‌. மக்கள்‌ எல்லாரும்‌ பயந்து நடுங்கி 
வீட்டுக்குப்‌ போகுமுன்‌ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ அப்போதே செய்து 
முடித்தார்கள்‌. 

கிறீஸ்தவனே! நீ இன்னும்‌ பயப்படுகிறதில்லையா? 
நரகத்துக்குப்‌ பயந்தல்லவா எத்தனையோ பேர்கள்‌ வீட்டை விட்டு 
காட்டுக்குப்‌ போய்‌ வனவாசிகளாய்‌ தவம்செய்து, மோட்ச கதி 
சேர்ந்தார்கள்‌. நரகத்துக்குப்‌ பயந்தல்லவா எத்தனையோ இளவயது 
வாலிபர்‌ தங்கள்‌ தாய்‌ தகப்பனை விட்டு, சுகசெல்வம்‌ தங்களுக்கு 
வேண்டாமென்று வெறுத்து,  சந்நியாசிகளாய்‌ மடங்களில்‌ 
பிரவேசித்து, தரித்திரத்‌ திலும்‌ கஷ்டவேலையிலும்‌ தங்கள்‌ 
வாழ்நாட்களைச்‌ செலவழித்து, எந்த வகையாலாயினும்‌ நரகத்துக்குத்‌ 
தப்பினால்‌ போதுமென்று எண்ணியிருக்கிறார்கள்‌. இவர்களைப்‌ 
போல்‌ நீ நடக்க உனக்கு மனத்துணிவு இல்லாவிட்டாலும்‌, நீ 
இருக்கும்‌ அந்தஸ்திலே இருந்து நரக ஆக்கினைக்குத்‌ தப்பிக்கும்படி 
உன்னால்‌ கூடிய முயற்சி எல்லாம்‌ செய்ய வேண்டாமோ? நீயே 
உன்னைக்‌ காப்பாற்ற முயலாவிடில்‌ பிறர்‌ உன்னைக்‌ 
காப்பாற்றுவார்களென்று எண்ணு கிறாயோ? 


ஓ! எங்கள்‌ இரட்சகரான சேசுவே! நரகம்‌ உண்டென்கிற இந்த 
சத்தியத்தை இந்த மக்கள்‌ மனதில்‌ ஆழமாய்ப்‌ பதித்தருளும்‌. 


சோதனை தந்திரம்‌ இவர்களுக்கு வரும்‌ போதும்‌ உலக மாய்கையால்‌ 
இவர்கள்‌ புத்தி கலங்கும்‌ போதும்‌, நினைவால்‌ இவர்கள்‌ நரகத்தில்‌ 
இறங்கி அங்கே பசாசுகள்‌ இவர்களுக்குத்‌ தயார்செய்திருக்கும்‌ 
இடத்தைப்‌ பார்க்கும்படி கிருபைசெய்யும்‌. பார்த்து அதில்‌ 
இருக்கும்படி அவர்களுக்குச்‌ சம்மதமா என்று காவல்‌ சம்மனசு 
இவர்களைக்‌ கேட்கட்டும்‌. கிறீஸ்தவர்களே! நாள்தோறும்‌ ஒருதடவை 
யாவது இப்படி நரகத்தில்‌ நினைவால்‌ இறங்கிப்‌ பார்த்து வந்தால்‌, 
நீங்கள்‌ பாவத்தைச்‌ செய்ய மாட்டார்கள்‌. சர்வேசுரனுடைய வாக்கே 


இதற்கு ஆதாரம்‌. 


ஓ மரியாயே! இஷ்டப்பிரசாதத்தின்‌ தாயே! என்‌ ஆத்துமம்‌ 
சரீரத்தைவிட்டுப்‌ பிரிந்தபின்‌ பசாசின்‌ கையில்‌ அது விழாதபடி காப்‌ 
பாற்றும்‌. ஒ! தாயே! என்‌ ஆத்துமத்தை உம்முடைய கையில்‌ ஏந்தி 
உமது தேவ குமாரன்‌ சேசுநாதர்‌ பாதத்தில்‌ அதைச்‌ சேர்ப்பீராக. 
ஆமென்‌ சேசு. 


மூன்றாம்‌ நாள்‌ 

தியானம்‌ 2: சாவு 
சேசுசபையின்‌  அதிபதியாயிருந்த அர்ச்‌. பிரான்சீஸ்கு 
போர்ஜியா, சபையில்‌ சேருமுன்‌ ஸ்பெயின்‌ நாட்டு அரசன்‌ 
மந்திரியாய்‌ மிகக்‌ கீர்த்தி பிரபலம்‌ பெற்றிருந்தார்‌. அப்படியிருக்கும்‌ 
காலத்தில்‌ அரசி இஸபெல்லா என்பவள்‌ இறந்தாள்‌. சிலநாள்‌ சென்ற 
பின்‌ அவள்‌ பிரேதத்தை இராஜ வம்சத்தாரை அடக்கம்‌ செய்யும்‌ 
கல்லறையில்‌ அடக்கும்படி, பிரேதத்தைக்‌ கொண்டுவர 
போர்ஜியாவை அரசன்‌ நியமித்தான்‌. குறித்த இடத்தில்‌ சேர்ந்தபின்‌, 
அரசாங்க அதிகாரி யின்முன்‌, அரசியின்‌ பிரேதம்‌ இதுவென்று 
அத்தாட்சி கொடுப்‌ பதற்காகப்‌ பிரேதமிருந்த பெட்டியைத்‌ திறந்து 
காட்டினார்கள்‌. கிட்ட நின்ற போர்ஜியா மந்திரி அரசியின்‌ 
முகரூபத்தைப்‌ பார்த்தார்‌. அதன்‌ அழகு மாறி, அவலட்சண 
கோலமாய்‌ கண்‌ ஒளி இழந்து, குழி பாய்ந்து, பவள உதடுகள்‌ 
வெடித்துக்‌ கருத்து, பற்கள்‌ பயங்கர முள்ளதாயும்‌, முகம்‌ 
கோரரூபமாயும்‌ இருப்பதைக்‌ கண்டு பிரமித்து சற்றுநேரம்‌ நின்றபின்‌: 
ஓ! ஓ! உலக அழகு இலட்சணம்‌ இதுதானோ? வாசமுள்ள புஷ்பம்‌ 
போல்‌ வடிவுள்ள இந்த முகம்‌ இப்படி மங்கி வாடி நிற மாறி 


உருக்குலைந்ததோ? மலர்ந்து விரிந்த இராஜ ஸ்திர்‌ யின்‌ முகத்தை 
இப்படி மரணம்‌ மாற்றினால்‌, மனிதன்‌ வாழ்வு எவ்வளவு அற்பமும்‌ 
ஈனமும்‌ உள்ளது! சாகாத சுயஞ்சீவியரான சர்வேசுரனுக்கே ஊழியம்‌ 
செய்து ஆத்துமத்தை மோட்சகதி சேர்ப்பதே புத்தி என்று எண்ணி 
தமது வீட்டின்‌ காரியங்களை எல்லாம்‌ ஒழுங்காய்‌ சீர்ப்படுத்திய 
பின்பு உலகத்தைத்‌ துறந்து சேசுசபையில்‌ சேர்ந்து கடின தபசு செய்து 
பெரிய அர்ச்சியசிஷ்‌ டவராய்‌ மரித்தார்‌. 


சகோதரர்களே, பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரன்‌ வேதவாக்கிய 
மாக, ஓ! சாவே! நீ கொடுக்கும்‌ யோசனை உத்தமமானது என்று சொல்‌ 
வதால்‌, இப்போது நாம்‌ எல்லாரும்‌ சாவை நமது கண்முன்‌ வைத்து 
தியானித்து அது கொடுக்கும்‌ யோசனை இன்னதென்று கேட்கப்‌ 
போகிறோம்‌. இந்த உத்தம யோசனைப்படி நாம்‌ நடந்தால்‌, அர்ச்‌. 
போர்ஜியாவைப்போல்‌ உலக அநித்திய சுக வாழ்வை மதியாமல்‌, 


பாவமின்றி நடந்து, மோட்ச கதியில்‌ கடைசியில்‌ சேர்வோம்‌. 


சாவின்பேரில்‌ நாம்‌ சொல்லும்‌ தியானத்தை நீங்கள்‌ கவனமாய்க்‌ 
கேட்டால்‌, இந்தப்‌ புத்தி, மற்ற புத்தியைப்‌ பார்க்கிலும்‌ ஆழமாய்‌ 
உங்கள்‌ மனதில்‌ பதியும்‌. எளிதாய்‌ இதைக்‌ கண்டுபிடிப்பீர்கள்‌. 
இதனால்‌ வரும்‌ பயன்‌ வெகு அநுகூலமுள்ளதாயிருக்கும்‌. 


ஓ மரியே! இஷ்டப்பிரசாதத்தின்‌ தாயே! நாங்கள்‌ செய்யும்‌ 
இந்தத்‌ தியானம்‌ நன்றாய்‌ எங்கள்‌ மனதில்‌ பதியும்படி உணர 
உம்முடைய தேவகுமாரன்‌ சேசுநாதரிடத்தில்‌ மன்றாடுவீராக. 


முதல்‌ பாகம்‌ 


உலக சுகபாக்கிய சந்தோஷத்தில்‌ வாழும்‌ மனிதர்கள்‌, சாவைப்‌ 
பற்றி பேசவும்‌ கேட்கவும்‌ பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ எண்ணப்படி 
சாவு என்ற சொல்‌ கெட்ட சகுனம்‌ உள்ளது. அதைச்‌ சொல்வதும்‌ 
தோஷம்‌, அதை நினைப்பதும்‌ தோஷம்‌, அதைக்‌ கேட்பதும்‌ 
தோஷமென்று அஞ்சுவார்கள்‌. சாவைப்பற்றி இவர்கள்‌ நினையா 
விடில்‌, சாவாகிற தூதனும்‌ இவர்களை நினைக்கமாட்டான்‌ என்று 
எண்ணுகிறார்களோ? ஆனால்‌ இயல்பிலே சாவைப்பற்றி நினைப்பது 
உலக சுக வாழ்வில்‌ அமிழ்ந்தியிருக்கும்‌ மனிதனுக்கு ஏன்‌ இவ்வளவு 
கசப்பாயிருக்கிறதென்று எளிதில்‌ கண்டு அறியலாம்‌. 


பணமே தனக்குக்‌ கதியென்று இராப்பகலாய்த்‌ தேடி உழைத்து, 
நியாயம்‌ அநியாயம்‌ பாராமலும்‌ தன்‌ சொத்து பிறர்‌ சொத்து என்ற 
வித்தியாசம்‌ அறியாமலும்‌ நடந்து சர்வேசுரனை மறந்து, தன்‌ 
ஆத்துமத்தை விற்று, தன்‌ வேதத்துக்கு துரோகம்‌ செய்து நடக்கிற 
வனைப்‌ பார்த்து, ஆ கிறீஸ்தவனே! இந்தப்பணம்‌ எல்லாம்‌ உன்‌ 
கையில்‌ தங்குமா? நீ இறந்தபின்‌ அரைக்காசும்‌ உன்னோடுகூட வராது 
என்று சொன்னால்‌, அவனுக்குக்‌ கோபம்‌ பொங்கும்‌. கெட்ட 
சகுனமான இந்தப்‌ பாஷை பேசி என்‌ கைப்பணத்தைச்‌ சபிக்க 
வந்தவன்‌ நீ யார்‌? என்று எதிர்த்துச்‌ சொல்வான்‌. 

சிற்றின்ப சுகபோகத்தைத்‌ தேடி, மிருக ஜாதிகளைப்‌ போல்‌ 
பாவத்தின்‌ கஷ்டத்தில்‌ புரண்டு, தன்‌ சரீரத்தைப்‌ பேணி சீராட்டிப்‌ 
பாராட்டி செல்வமாய்‌ வளர்க்கும்‌ காமாதுரனைப்‌ பார்த்து, அடா 
மதிகேடா! நீ இப்படி தூபதீபம்‌ காட்டி மினுக்கித்‌ துலக்கி வளர்க்கும்‌ 
உன்‌ தேகம்‌, இன்னும்‌ சில நாளில்‌ பிரேதமாய்ப்‌ போகும்‌, புழுத்து 
நாறும்‌, மண்ணோடு மண்ணாகுமே என்று சொன்னால்‌, அவனும்‌ 
கோபம்‌ பொங்க, முகத்தைச்‌ சுழித்து: ஆ! ஆ! இப்படியும்‌ என்னை 
நிந்திக்கிறாயா? என்‌ சரீரத்தைப்‌ பார்த்து இழிவாய்ப்‌ பேசத்‌ 
துணிந்தாயா? என வாதாடுவான்‌. 

மகிமை பெருமையை பெரிதாய்‌ எண்ணி அதற்காக தன்‌ 
வாழ்நாளை வீணில்‌ போக்கி உழைக்கும்‌ ஆங்காரியைப்‌ பார்த்து, 
அப்பா நீ தேடும்‌ பெருமையும்‌ புகழும்‌ நீரில்‌ எழும்பும்‌ குமிழிபோல்‌ 
நில்லாது ஒழியுமே! மேகத்தில்‌ தோன்றும்‌ மின்னல்போல்‌ உன்‌ 
பெருமை பளிச்சென்று மின்னி அதோ பார்‌ என்று சொல்லுமுன்‌ 
மறைந்து போகுமே! நீ தேடும்‌ கீர்த்தி உன்‌ கையில்‌ நில்லாதே என்று 
நாம்‌ சொன்னால்‌ இவையெல்லாம்‌ கேட்பது அவனுக்கு மன 
வருத்தம்‌ கொடுக்கும்‌. அவன்‌ காதில்‌ ஈயத்தைக்‌ காய்ச்சி ஊற்றினது 
போல்‌ அவன்‌ பதைத்துத்‌ துடிப்பான்‌. பிரசங்கம்‌ செய்பவரைக்‌ 
கோபித்து இவ்வித துரதிஷ்ட யோசனைகளை இளவயதுள்ள சிறு 
பிள்ளைகளுக்கு முன்‌ சொல்வது தகுதியல்ல, இஷ்டமானால்‌, 
இவைகளை வீட்டில்‌ ஒரு காலும்‌ சுடுகாட்டில்‌ ஒரு காலும்‌ ஊன்றி 
நிற்கும்‌ கிழவிகளுக்குச்‌ சொல்லலாம்‌. நாங்களோ வாலிபர்‌, பூரண 
செளக்கியமுள்ளவர்கள்‌. உலக மகிமை சுக செல்வம்‌ அறுபவிக்க 
இப்போதுதான்‌ துவக்குகின்றோம்‌. துவக்கும்போதே எங்கள்‌ 
முடிவாகிற சாகும்‌ நாளைப்‌ பற்றி யோசிக்க வேண்டுமென்றால்‌, 


இளம்‌ பயிர்‌ கதிர்பிடிக்குமுன்‌ அதை அறுக்கும்படி முயற்சி 
செய்வதுபோலாம்‌. இது யோசனை இல்லாத மூடர்கள்‌ செய்யும்‌ 
தொழில்‌ என்பார்கள்‌. 

சகோதரரே! நீங்கள்‌ வாலிபராயினும்‌, முதியவராயினும்‌, 
பெரியோ ராயினும்‌, சிறியோராயினும்‌, உங்கள்‌ வாழ்வின்‌ கடைசி 
நாளாகிற சாவைப்பற்றி நினைப்பது எல்லோருக்கும்‌ வெகு 
பிரயோசனமாகும்‌. பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரன்‌, வேதத்தில்‌, நீ 
உன்‌ கடைசி முடிவை நினைத்தால்‌ பாவத்தை ஒருபோதும்‌ 
செய்யமாட்டாய்‌ (சீராக்‌ 7:36) என்று சொல்கிறார்‌. ஏனென்றால்‌ 
சாவின்‌ யோசனை மற்ற எந்த யோசனையைவிட அதிக சக்தியும்‌ 
பிரயோசனமும்‌ உள்ளது. இந்தக்‌ காலத்து மனிதர்கள்‌ எந்த வேத 
சத்தியங்களைப்‌ பற்றியும்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. மகா 
ஞானிகளைப்போல்‌ வாய்‌ சலியாமல்‌ தாங்கள்‌ அறிந்ததும்‌ 
அறியாததுமானவைகளை விரிவாய்‌ எடுத்துப்‌ பேசுவார்கள்‌. 
நரகமென்றால்‌ நரகத்தைப்‌ பார்த்தவன்‌ யார்‌ என்பார்கள்‌. தேவ 
நீதியின்‌ கொடுமை என்றால்‌ தேவனைக்‌ கண்டவன்‌ யார்‌ என்று 
கேட்பார்கள்‌. ஆனால்‌ இவர்களுக்குச்‌ சாவின்‌ பயங்கரத்தைக்‌ 
காட்டினால்‌, சாவைக்‌ கண்டவன்‌ யார்‌ என்று இவர்களில்‌ எவனும்‌ 
சொல்ல மாட்டான்‌. 


சாவை எல்லாரும்‌ கண்ணால்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. கையால்‌ 
தொட்டு அறிந்திருக்கிறார்கள்‌. முற்காலத்திலே மணிமுடி சூடி 
செங்கோல்‌ ஏந்தி செல்வமாய்‌ தேசங்களை ஆண்ட இராஜாக்கள்‌ 
இப்போது எங்கே? பெரும்‌ செல்வந்தராய்‌ சிறந்து விளங்கிய 
பிரபுக்கள்‌ இப்போது எங்கே? கலைஞான நூல்கள்‌ கற்றுத்‌ தேர்ந்த 
அறிஞர்களும்‌ வித்துவான்‌௧ளும்‌ இப்போது எங்கே? உங்களோடு 
கூடி வாழ்ந்து ஒரு மனமாய்‌, ஒருடல்போல்‌ பிரியாதிருந்த சிநேகிதர்‌ 
சுற்றத்தார்‌ இப்போது எங்கே? எல்லாரும்‌ இன்னும்‌ இந்த உலகில்‌ 
இருக்கிறார்களா? இல்லாவிடில்‌ எங்கே இப்போது போயிருக்‌ 
கிறார்கள்‌? எங்கேயா? மறுலோகத்துக்குப்‌ போய்விட்டார்கள்‌, 
இறந்துபோனார்கள்‌, போனவர்கள்‌ இனி வர மாட்டார்கள்‌. நீங்களும்‌ 
இவர்களைப்போல்‌ ஓர்‌ நாள்‌ இவ்வுலகத்தைவிட்டு நீங்குவீர்கள்‌. 
நீங்களும்‌ இறந்து போவீர்கள்‌. உங்களில்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ 
அவன்‌ பிறந்த நாளில்‌ ஓர்‌ எல்லை சர்வேசுரன்‌ குறித்திருக்கிறார்‌. 
அதுவரைதான்‌ நீ செல்வாய்‌. அதுவே உன்‌ எல்லை. அதற்கப்பால்‌, நீ 


யார்‌ எவராயிருந்தாலும்‌ வரமாட்டாய்‌ (யோபு 14:5). உனக்கு ஆதி 
நாளில்‌ குறித்த எல்லைக்கு நீ வந்ததும்‌, நீ எங்கே இருந்தாலும்‌, உன்‌ 
அந்தஸ்து எதுவாயினும்‌, உன்‌ தேக செளக்கியம்‌ எவ்வளவு 
பூரணமாயினும்‌, சாகவே சாவாய்‌. உன்னால்‌ கூடிய கடும்‌ முயற்சிகள்‌ 
யாவும்‌ நீ செய்து பார்‌. மகா பலம்‌ உள்ள மதில்கள்‌ சூழ்ந்த 
கோட்டைக்குள்‌ நீ இருந்துபார்‌. வெகு சுத்தமான சாப்பாடு 
எப்போதும்‌ நீ உண்டு வா. உன்‌ தேகத்தில்‌ வியாதி வராதபடி 
உன்னால்‌ கூடிய முயற்சி எல்லாம்‌ நீ செய்‌. உன்‌ வீட்டிலே 
சாமர்த்தியமுள்ள வைத்தியரை இராப்பகலாய்‌ வைத்து உன்‌ தேக 
செளக்கிய விருத்தியை நாள்தோறும்‌ நீ கவனித்து வா. நீ என்னதான்‌ 
செய்தபோதிலும்‌, சர்வேசுரன்‌ உனக்கு முதல்‌ நாளில்‌ குறித்த 
எல்லைக்கு நீ வந்தவுடன்‌ தப்பாமல்‌ சாவாய்‌ (சீராக்‌ 14:12,17). இது 
மனிதராய்ப்‌ பிறந்த யாவருக்கும்‌ சர்வேசுரன்‌ விதித்த ஒழுங்கு. பிறந்த 
மனிதன்‌ இறப்பான்‌ என்பது தேவ தீர்ப்பு. 

சாவு பாவத்தின்‌ தண்டனையானாலும்‌, பாவத்தின்‌ நிழலுமின்றி 
மாசில்லாமல்‌ உற்பவித்த தேவதாய்‌ முதலாய்‌ சாவின்‌ தீர்ப்புக்கு உட்‌ 
பட்டு இறந்தார்கள்‌. நம்முடைய ஆண்டவராகிய சேசுநாதர்‌ 
சுவாமியும்‌, பாவத்தின்‌ விஷத்தை அழித்து சாவின்‌ கொடுமையை 
ல்‌ வந்த நித்திய ஜீவனாயிருந்தாலும்‌, அவர்‌ சாவை ஜெயிக்க 

ன்‌ வாசல்‌ வழியாய்ப்‌ பிரவேசித்து மரித்து அதன்பின்‌ சாவை 
ஜெயித்து உயிர்த்தார்‌. 


இப்படியாய்‌ சாவின்‌ தீர்ப்பு மனித  ஜென்மத்துக்குப்‌ 
பொதுவாயிருப்பதால்‌, நாம்‌ எல்லோரும்‌ சாவோம்‌. நாம்‌ பிறந்த 
கணத்திலே சாவின்‌ புள்ளி நமது தலையில்‌ பதியப்பட்டது. மனிதன்‌ 
என்பதும்‌ மரிப்பவன்‌ என்பதும்‌ ஒன்றுதான்‌. நீதிபதி விசாரணை 
செய்து சாவு தீர்ப்பு பெற்றவன்‌ போல்‌, நாமும்‌ சர்வேசுரன்‌ தீர்ப்பைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. இந்தத்‌ தீர்ப்பை மாற்றவோ முறிக்கவோ 
எவனாலும்‌ கூடாது. ஆகையால்‌ கிறீஸ்தவனே! நீ நிச்சயமாய்‌ சாவாய்‌ 
என்பதை உன்‌ மனதில்‌ வைத்துக்‌ கொள்‌. எந்த வகையாலும்‌ இதற்குத்‌ 
தப்பிக்க உன்னால்‌ முடியாது. ஆ! இதைக்‌ கவனித்து யோசித்தால்‌ 


பயப்படாதவன்‌ யார்‌? 


இரண்டாம்‌ பாகம்‌ 


நாம்‌ நிச்சயமாய்‌ சாவோம்‌ என்பது பயம்‌ வருவிக்க ஏதுவான 
சத்தியமானாலும்‌, நாம்‌ எப்போது சாவோம்‌ என்பது அதிலும்‌ அதிக 
பயம்‌ உண்டாக்கத்தக்கது. இன்னும்‌ ஐம்பதுவருஷம்‌ கடந்த பின்போ? 
அல்லது இருபது வருஷம்‌ சென்ற பின்போ? ஐந்து வருஷமோ? 
அல்லது இந்த வருஷமோ? நாளையோ? அல்லது இன்றோ? 
தெரியாது. மரணம்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ யாருக்கும்‌ வரலாம்‌. அதற்கு 
முகத்தாட்சணியம்‌ என்பதும்‌ பாரபட்சமென்பதும்‌ சற்றும்‌ கிடையாது. 
எல்லா மனிதர்களும்‌ அதற்குச்‌ சரிதான்‌. நவமணி பதித்து ஒளிவிட்டுத்‌ 
துலங்கும்‌ சிம்மாசன மீதிருந்து செங்கோல்‌ செலுத்தும்‌ அரசனும்‌ சரி, 
கையில்‌ ஓடு எடுத்து வீடு வீடாய்‌ பிச்சை வாங்கிப்‌ பிழைக்கும்‌ 
எளியவனும்‌ சரி, தேக ஆரோக்கிய செளக்கிய மாய்‌ இருப்பவனும்‌ 
சரி, உடல்‌ வாடி மெலிந்து நிற்கும்‌ வியாதி யஸ்தனும்‌ சரி, படித்துத்‌ 
தேர்ந்த வித்வானும்‌ சரி, படிப்பறியாத மூடனும்‌ சரி, இளவயதுள்ள 
இளைஞனும்‌ சரி, நரை திரை விழுந்த முதியவனும்‌ சரி, இன்று பிறந்த 
சிறு குழந்தையும்‌ சரி, எண்பது வயதுள்ள கிழவனும்‌ சரி, 
யாவருக்கும்‌ எந்த சமயத்திலும்‌ சாவு வரக்கூடும்‌. சாவு வர ஆயிரம்‌ 
வாசல்‌ திறந்திருக்கிறது. 

மனிதன்‌ படுத்திருந்தாலும்‌, உட்கார்ந்திருந்தாலும்‌, நடந்தாலும்‌ 
சாவு வரத்‌ தடையில்லை. சிலர்‌ விழித்திருக்கும்போதே மரண 
மானார்கள்‌. சிலர்‌ நித்திரை செய்யப்‌ போனவர்கள்‌ விழிக்குமுன்‌ 
மரித்தார்கள்‌. சிலர்‌ சாப்பிடும்போதும்‌, சிலர்‌ விளையாடும்போதும்‌, 
சிலர்‌ சிரிக்கும்‌ போதும்‌ இறந்தார்கள்‌. திருநாள்‌ சந்தடி, நாடகம்‌ கூத்து 
நடக்கும்‌ சமயத்தில்‌, சாவு நலியாமல்‌ நுழைந்து உயிர்களைக்‌ 
கொள்ளையோ கொள்ளையென்று வாரிக்‌ கொண்டு போய்‌ விட்டது. 
கலியாண வீடும்‌ சில சமயம்‌ இழவு வீடாய்‌ மாற, மணப்‌ பந்தல்‌ 
பிணப்‌ பந்தலானது. என்ன கொடுமை! சகோதரரே! நாம்‌ சாவோம்‌ 
என்பது பயங்கரமுள்ளதாயினும்‌ நாம்‌ எப்போது சாவோம்‌ என்பது 
அதிலும்‌ அதிக பயம்‌ வருவிக்க ஏதுவானது. 


இதிலும்‌ இன்னும்‌ அதிக அச்சமான பயமுறுத்தத்‌ தக்கது வேறே 
எதுவும்‌ உண்டோ? உண்டு. அது இன்னதென்று நாம்‌ சொல்லப்‌ 
போகிறோம்‌. கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. நாமே இதை நினைக்கையில்‌ 
நமது உடல்‌ நடுங்கி, மயிர்‌ சிலிர்க்கின்றது. நீங்கள்‌ சாவது நிச்சயம்‌. 
சாகும்‌ நேரம்‌ நிச்சயம்‌ அற்றது. ஆனால்‌ எப்போது இறந்தாலும்‌, 
இறக்கும்‌ நேரத்தில்‌ இஷ்டப்பிரசாதத்தோடு இருப்பீர்களோ அல்லது 


சாவான பாவத்துடன்‌ இருப்பீர்களோ? பாவசங்கீர்த்தனம்‌ செய்து 
அவஸ்தைப்‌ பூசுதல்‌ பெற்றபின்‌ இறப்பீர்களோ? அல்லது 
பாவசங்கீர்த்தனமின்றி, குருவின்‌ உதவியின்றி, நிர்ப்பாக்கியராய்‌ 
இறப்பீர்களோ? இந்த விஷயம்தான்‌ மனம்‌ பயந்து தடுமாறும்படி 
செய்ய வல்லது. மற்ற எந்த விஷயமும்‌ அவ்வளவு பயம்‌ 
உண்டாக்கத்‌ தகுந்ததல்ல. நீ இளவயதில்‌ இறந்தாலும்‌, முதிர்ந்த 
வயதில்‌ மரித்தாலும்‌, எல்லாம்‌ ஒன்றுதான்‌. இன்னும்‌ ஐம்பது வருஷம்‌ 
கடந்தபின்‌ இறந்தாலும்‌ அல்லது இந்த மாதத்திலே நீ மரித்தாலும்‌, 
கால வித்தியாசம்‌ வெகு குறைவு. நீ காட்டில்‌ உயிர்‌ இழந்தாலும்‌ உன்‌ 
வீட்டிலே மரித்தாலும்‌ இட வித்தியாசம்‌ பெரிதல்ல. நீ வியாதியின்‌ 
கொடுமையால்‌ இறந்தாலும்‌ இருந்த நிலையிலே திடீரென 
இறந்தாலும்‌ கவலையில்லை. ஆனால்‌ நீ எங்கே இறந்‌ தாலும்‌, எப்படி 
இறந்தாலும்‌, சாவான பாவமின்றி இஷ்டப்பிரசாதத்‌ தோடு 
இறப்பாயோ? உன்‌ ஆத்துமம்‌ சரீரத்தைவிட்டு எங்கே பிரிந்‌ தாலும்‌, 
பிரிந்த உடனே அது மோட்சத்துக்குப்‌ போகுமோ அல்லது 
நரகத்துக்குப்‌ போகுமோ? இதுதான்‌ முக்கியமாய்‌ கவனிக்க 
வேண்டிய விஷயம்‌. நரகத்தில்‌ இப்போது இருப்பவர்களில்‌ அநேகம்‌ 
பேர்‌ அந்த நாளில்‌ சாகிறதற்குப்‌ பதில்‌, வேறு ஒருநாளில்‌ அவர்கள்‌ 
ஆத்துமம்‌ பாவமின்றி இருந்தபோது இறந்திருந்தால்‌, இப்போது 
மோட்சவாசிகளுடன்‌ ஆனந்த பாக்கியம்‌ அனுபவிப்பார்கள்‌. நீங்கள்‌ 
இப்போது இஷ்டப்‌ பிரசாதத்தோடு இருந்தாலும்‌, உங்கள்‌ வாழ்வின்‌ 
கடைசிநாளில்‌ பாவமின்றி இருப்பீர்களென்று யார்‌ சொல்லக்கூடும்‌? 
இதன்‌ நிமித்தம்தான்‌ அப்போஸ்தலரான அர்ச்‌. சின்னப்பர்‌: 
இரட்சணிய அலுவலை அச்சத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌ கவனிக்க 
வேண்டுமென்று வற்புறுத்துகிறார்‌ (பிலி. 2:12). 


நீங்கள்‌ ஒருநாள்‌ இறப்பீர்கள்‌ என்பது பயங்கரமுள்ள சத்தியமா 
யினும்‌, இறக்கும்போது எந்த அந்தஸ்தில்‌ இருப்பீர்களென்பது 
அதிலும்‌ அதிக பயங்கரமுள்ளதென்று இப்போது உங்களுக்குக்‌ 
காண்பித்தோம்‌. இதிலும்‌ இன்னும்‌ அதிக பயமுறுத்தத்தக்க விஷயம்‌ 
ஏதாவது உண்டாவென்று கேட்பீர்களோ? இன்னும்‌ ஒன்று உண்டு. 
அதைக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. சேசுநாதர்‌ சுவாமி சுவிசேஷத்தில்‌: 
நீங்கள்‌ விழித்திருங்கள்‌, சாவு எப்போது வருமென்று உங்களுக்குத்‌ 
தெரியாது என்று சொன்னது போதாதென்று, நீங்கள்‌ விழிப்பா 
யிருங்கள்‌; ஏனெனில்‌ நீங்கள்‌ நினையாத நேரத்தில்‌ சாவு வருமென்று 
அறிவித்திருக்கிறார்‌ (மத்‌. 24:44). திருடன்‌ உன்‌ வீட்டுக்கு எதிர்‌ 


பாராமல்‌ வருவானென்றாலும்‌, அப்படி அவன்‌ வரும்‌ தருணத்தில்‌ 
நீயாவது வேறு யாராவது சிலதடவை விழித்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
நினையாத சமயம்‌ பார்த்து திருடன்‌ வருவான்‌ என்றால்‌ அதைத்‌ 
தடுக்க யாரால்‌ கூடும்‌? அப்படியே சாவு திடீரென மாத்திரம்‌ அல்ல, நீ 
நினையாத தருணத்தில்‌ வரும்‌ என்று சேசுநாதர்சுவாமி சொல்லுகிறார்‌. 
ஆகையால்‌ நீ எந்த நாள்‌ சாவைப்பற்றி நினையாமலிருக்கிறாயோ 
அந்த நாள்‌ உனக்கு சாவு வரலாம்‌. இங்கே கூடியிருக்கும்‌ உங்களில்‌ 
ஒவ்வொருவரும்‌ தனக்குள்‌ பின்வருமாறு யோசிக்கவேண்டும்‌. நான்‌ 
சாவேன்‌, இது நிச்சயம்‌. எந்த நாளிலே நான்‌ சாவேன்‌? அது எனக்குத்‌ 
தெரியாது. எந்த நிலையில்‌, இஷ்டப்பிரசாதத்தோடா சாவான 
பாவத்தோடா சாவேன்‌? அதுவும்‌ எனக்குத்‌ தெரியாது. ஒரு 
காரியமாத்திரம்‌ நிச்சயம்‌: நான்‌ எந்த நாளில்‌ சாவைப்பற்றி 
நினையாமல்‌ இருக்கிறேனோ அந்த நாளில்‌ எனக்கு சாவு வரலாம்‌. 


சேசுநாதர்‌ இந்த விஷயத்தைச்‌ சொன்னபின்‌ இதன்‌ மட்டில்‌ 
சந்தேகம்‌ உண்டாகாதபடி, - இதைத்‌ தெளிவாய்‌ விவரிக்கும்‌ 
உதாரணமாக ஓர்‌ விளக்கத்தைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. பெரும்‌ 
செல்வந்தன்‌ ஒருவன்‌; அவனுக்கு நிலபுலம்‌ காணிபூமி ஏராளமா 
யிருந்தது. ஒரு வருஷம்‌ பயிர்‌ நன்றாய்‌ செழித்து வளர்ந்து கதிர்‌ பிடித்‌ 


திருந்தது. விளைந்த தானியத்தைப்‌ போரடித்து களஞ்சியத்தில்‌ 
கூட்டிச்‌ சேர்த்தான்‌. விளைச்சல்‌ ஏராளமாயிருந்தால்‌ களஞ்சியம்‌ 


கொள்ளவில்லை. இதைக்‌ கண்டு அவன்‌ மனம்‌ பூரித்துப்‌ போனது. 
இளவயதானதாலும்‌,  தேகசெளக்கியம்‌  பூரணமாயிருந்ததாலும்‌, 
அவன்‌ தனக்கு மரணம்‌ வருமென்று கனவிலும்‌ அப்போது நினைக்க 
வில்லை. தன்‌ மனதில்‌ நிறைந்த சந்தோஷத்தை அடக்க மாட்டாமல்‌ 
தன்னைப்‌ பார்த்து சொல்வான்‌: ஆ! என்‌ ஆத்துமமே! பார்‌. எவ்வளவு 
திரண்ட செல்வம்‌! எவ்வளவு விளைதானியம்‌! களஞ்‌ சியமே 
கொள்ளவில்லை. இதை இடித்து இன்னும்‌ பெரிதாய்‌ ஓர்‌ களஞ்சியம்‌ 
கட்டப்போகிறேன்‌. இதிலே தானியத்தை நிறையக்‌ கூட்டி சுகமே பல 
வருஷகாலம்‌ கவலையின்றி வாழ்வேன்‌ என்று மகிழ்ந்து சொன்னான்‌. 
இவன்‌ சொல்லி முடிக்குமுன்‌, கடைசிச்‌ சொல்‌ இன்னும்‌ அவன்‌ 
வாயிலே இருக்கும்போதே, ஓர்‌ சத்தம்‌ ஆகாயத்தில்‌ உண்டானது: 
அடா மூடா! இந்த இராத்திரியே நீ சாகப்‌ போகிறாய்‌. உன்‌ ஆத்துமம்‌ 
உன்‌ சரீரத்தை விட்டுப்‌ பிரியும்‌. நீ கூட்டிக்‌ குவித்துக்‌ களஞ்சியத்தில்‌ 
சேர்த்த இவ்வளவு தானியத்‌ தால்‌ உனக்கு வரும்‌ பயனென்ன? அந்த 
இராத்திரியே, சாவைப்‌ பற்றி நினையாத நேரத்தில்‌ செல்வந்தன்‌ 


இறந்துபோனான்‌. நீ நினையாத நேரத்தில்‌ சாவு உனக்கு வரும்‌ என்ற 
தேவ வாக்குக்கு இவன்‌ ஓர்‌ உதாரணமானான்‌ (லூக்‌. 12:16-20). 

கிறீஸ்தவனே! நீ இதெல்லாம்‌ கேட்டபின்பு, எனக்கு இன்னும்‌ 
நாள்‌ இருக்கிறது. இனிமேலாக நான்‌ பார்த்துக்‌ கொள்வேன்‌, 
இவ்வளவு சீக்கிரத்தில்‌ எல்லாம்‌ ஒழுங்கு செய்து நல்ல கிறீஸ்தவ 
னாகும்படி இது நேரமல்லவென்று எப்படி உன்‌ மனதைத்‌ தேற்றி, உன்‌ 
ஆத்துமத்தைக்‌ கவனியாமல்‌ நீ இருக்கிறாய்‌. எப்படித்‌ துணிந்து 
பாவத்தைச்‌ செய்து சர்வேசுரனுக்குத்‌ துரோகியாயிருக்கிறாய்‌? சத்திய 
வேத பிரகாசமில்லாத இந்துக்கள்‌ முதலாய்‌: சாவு இன்றைக்கோ, 
நாளைக்கோ, எந்த நாளிலோ வரும்‌ என்பதை அறிந்து பாவத்தை 
விலக்கி புண்ணியத்தைச்‌ செய்து ஒழுக வேண்டுமென்று சொல்வதை 
நீ வாசித்துப்‌ படித்ததில்லையோ? 

இன்றுகொல்‌ அன்றுகொல்‌ என்றுகொல்‌ என்னாது 

பின்றையே நின்றது கூற்றமென்‌ றெண்ணி 

ஒருவுமின்‌ தீயவை ஒல்லும்‌ வகையால்‌ 

மருவுமின்‌ மாண்டார்‌ அறம்‌. 

சத்தியவேதப்‌ பிரகாசமுள்ள கிறீஸ்தவன்‌ இதெல்லாம்‌ 
யோசித்துப்‌ பார்த்து, இன்னும்‌ பாவத்தைச்‌ செய்து நடந்தால்‌, 
இன்னும்‌ உலக அநித்திய இன்பசுக வாழ்வைத்‌ தேடிச்‌ சர்வேசுரனுக்கு 
ஊழியம்‌ செய்யாமல்போனால்‌, இவன்‌ தன்னையே கெடுத்து, 


நரகத்தில்‌ விழத்‌ தானே ஏற்பட்டிருக்கிறானென்றும்‌, தனக்குத்தானே 
பெரும்‌ துரோகியாயிருக்கிறானென்றும்‌ சொல்லவேண்டுமல்லவா? 


கிறீஸ்தவனே! இங்கே நாம்‌ விவரித்த சத்தியத்தைப்‌ பற்றி நீ 
எப்போதாவது சற்றும்‌ கவனமாய்‌ யோசித்ததுண்டா? இப்போ தாவது 
நாம்‌ உனக்குச்‌ சாவைப்‌ பற்றி பேசும்போது நீ இதன்‌ பயங்கர முள்ள 
விஷயங்களைக்‌ கருத்தோடு நினைக்கிறாயா?  கிறீஸ்துவன்‌ 
யோசிக்கத்‌ தக்க வகையில்‌ நீ யோசிக்கிறாயா? உன்‌ மனதில்‌ இது 
பதிந்து சார்ந்து பிரயோசனம்‌ பயக்கத்தக்க வகையாய்‌ நீ 
யோசிக்கிறாயா? இதை நீ கவனித்து யோசியாவிடில்‌ வேறு எதைப்‌ 
பற்றித்தான்‌ யோசிக்கிறாய்‌? இந்த உரிய சமயத்தில்‌ நீயே யோசியா 


விடில்‌ வேறுயார்‌ உனக்காக யோசிக்கக்‌ கூடும்‌? 


ஓ! மனிதர்கள்‌ ஆத்தும விஷயத்தில்‌ எவ்வளவு புத்தி யோசனை 
யின்றி நடக்கிறார்கள்‌! அரைக்காசு சம்பாதிக்க ஆயிரம்‌ முறை 
யோசிப்பார்கள்‌. அற்ப காரியத்துக்காக நாள்‌ எல்லாம்‌ செலவழிப்‌ 
பார்கள்‌. இந்த உலக வாழ்வை சீக்கிரம்‌ நான்‌ விட வேண்டுமே! 
பாடுபட்டுத்‌ தேடிய பணம்‌ காசு எல்லாம்‌ என்னோடுகூட வராதே 
என்பதைப்‌ பற்றி நினைக்க மாட்டார்கள்‌. 


சகோதரரே! சாவு சத்தியம்‌ தவறாத ஆலோசனை கொடுக்கும்‌ 
மந்திரி. இதன்‌ யோசனையைக்‌ கேட்டு நடந்தால்‌ ஒருபோதும்‌ நமக்கு 
மோசம்‌ வராது. மகா புண்ணியவான்களான அர்ச்சிய சிஷ்டவர்கள்‌ 
எந்த முக்கிய வேலை துவக்குமுன்னும்‌ சாவின்‌ ஆலோசனையைக்‌ 
கேட்டபின்னரே துவக்கி நடந்திருக்கிறார்கள்‌. சரீரமுள்ள 
சம்மனசுபோல்‌ ஜீவித்த அர்ச்‌. ஞானப்பிரகாசியார்‌, சாவு எப்போதும்‌ 
தம்‌ கண்முன்‌ இருக்கும்படி, ஒரு மண்டை ஓட்டைத்‌ தமது 
மேசைமேல்‌ வைத்திருந்தார்‌. 

கிறீஸ்தவனே! பணத்தின்மேல்‌ உன்‌ மனதில்‌ தீராத ஆசை 
எழும்பி, அதை எப்படியாகிலும்‌ தேடிக்‌ குவிக்க வேண்டுமென்று 
பொருளாசை உன்னிடம்‌ உண்டாகும்‌ போது, சாவை உன்‌ கண்முன்‌ 
வைத்து: சாவே, பணம்‌ எதற்கு உதவுமென்று கேள்‌. சாவு உன்னை 
நோக்கி: தம்பி, நான்‌ சொல்கிறேன்‌: பண ஆசை, பாவத்துக்கு வழி, 
ஆத்துமத்துக்கு நஞ்சு, நரகத்தின்‌ வாசல்‌ என்று சொல்லும்‌. மகிமை, 
பெருமை, கீர்த்தி புகழ்‌ இவைகளின்மட்டில்‌ உன்‌ மனதில்‌ ஆசை 
உண்டாகும்போது, சாவின்‌ யோசனையைக்‌ கேள்‌. மகிமையும்‌ 
பெருமையும்‌ பேரும்‌ சீரும்‌ எல்லாம்‌ நிலையற்றது, 
மின்னலைப்போல்‌ தோன்றி மறையும்‌ என்று சாவு சொல்லும்‌. உன்‌ 
சரீரம்‌ மதங்‌ கொண்டு எழும்பி உன்னைப்‌ பாவத்துக்குத்‌ 
தூண்டும்போது, உன்‌ சரீரம்‌ என்ன மதிப்புள்ளதென்று சாவைக்‌ கேள்‌. 
உன்‌ சரீரம்‌ மண்‌ என்றும்‌ மண்ணோடு மண்ணாய்‌ மாறி 


அழியுமென்றும்‌, அது இறந்து விழுந்தபின்‌ 


எறி எனக்கென்னும்‌ புழுவோ எனக்கென்னும்‌ இந்த மண்ணும்‌ 
சரி எனக்கென்னும்‌ பருந்தோ எனக்கென்னும்‌ தான்‌ புசிக்க 


நரி எனக்கென்னும்‌ புன்னாய்‌ எனக்கென்னும்‌ 
இந்நாறுடலைப்‌ 
பிரியமுடன்‌ வளர்த்தேன்‌ இதனால்‌ என்ன பேரெனக்கே. 


நெருப்பும்‌, புழுவும்‌, மண்ணும்‌, பருந்தும்‌, நரியும்‌, நாயும்‌ 
இப்படி யாய்‌ எனக்கு எனக்கு என்று சண்டை செய்து உன்‌ சரீரத்தைத்‌ 
தின்கும்படி வாதாடுவார்களே. அப்படி இருக்க நீ ஏன்‌ பிரியமுடன்‌ 
இதை வளர்த்து பாவத்தைச்‌ செய்து கெட்டுப்போகிறாய்‌? 

சாவின்பேரில்‌ அநுதினம்‌ தியானிக்கிறவன்‌ புத்திமான்‌. சாவின்‌ 
யோசனையை எந்தச்‌ சமயத்திலும்‌ கேட்டு நடக்கிறவன்‌ பாக்கிய 
வான்‌. சகோதரரே, நாம்‌ இங்கே சொன்னதெல்லாம்‌ நீங்கள்‌ 
கண்டுபிடிக்கிறீர்களா? இந்தச்‌ சத்தியம்‌ உங்கள்‌ மனதில்‌ பதிந்ததா? 
தம்பி, நாள்தோறும்‌ நீ இரவில்‌ படுத்திருக்கும்போது, நித்திரை 
வருமுன்‌, உன்‌ கைகளை நெஞ்சின்மேல்‌ சிலுவைபோல்‌ கூட்டி, 
கண்களை மூடி, இப்படித்தான்‌ ஒருநாள்‌ உயிரின்றிப்‌ பிரேதமாய்க்‌ 
கிடப்பேன்‌ என்று நினைத்து, நீ எதைச்‌ செய்திருக்க வேண்டுமென்ற 
அப்போது ஆசைப்படுவாயோ அதை இப்போதே செய்‌. 


சகோதரரே! அந்தக்‌ கடைசிநாள்‌, நம்மெல்லோருக்கும்‌ 
தப்பாமல்‌ வரும்‌. அந்த நாள்‌ வரும்போது நமக்கு நல்ல மரணம்‌ 
வரும்படியாய்‌ இப்போது பூரண செளக்கியமாயிருக்கும்போதே 
நல்ல கிறீஸ்தவர்‌ களாய்‌ வாழ வேண்டிய முயற்சி எல்லாம்‌ செய்வது 
புத்திமான்‌ கடமை. மனிதனுடைய வாழ்நாள்‌ எப்படியோ அப்படியே 
அவன்‌ மரண நாளும்‌ இருக்கும்‌. மரண நாள்‌ வாழ்நாளின்‌ எதிரொலி 
சத்தம்‌ என்பார்கள்‌. நீ இப்போது இஷ்டப்பிரசாதத்தோடு நல்ல 
கிறீஸ்தவனாய்‌ ஜீவித்தால்‌ மரிக்கும்போது இஷ்டப்பிரசாதத்தோடு 
நல்ல கிறீஸ்தவனாய்‌ மரிப்பாய்‌. இப்போது உன்‌ வாழ்நாள்‌ கெட்ட 
நாளானால்‌ உன்‌ இறுதி நாளும்‌ கெட்டநாளாய்த்தான்‌ இருக்கும்‌. 
ஓரோர்‌ சமயத்தில்‌ சில வித்தியாசம்‌ தோன்றினால்‌, இது பொது 
ஒழுங்கை விளக்கிக்‌ காட்டும்‌ சிறப்பு விதி என்று எண்ண 
வேண்டுமேயன்றி, ஒருவர்‌ இருவருக்கு சில சந்தர்ப்பத்தில்‌ நடந்தது 
உனக்கும்‌ நடக்குமென்று நீ வீணாய்‌ உத்தேசித்து மனப்பால்‌ குடித்துக்‌ 
கெட்டுப்‌ போகாதே. 


அந்த இறுதி நாள்‌ நமக்குப்‌ பாக்கியநாளாய்‌ இருக்கும்படியாக 
தேவ தாயாரின்பேரில்‌ பக்தியும்‌ சிநேகமும்‌ வைத்து, அருள்நிறை 
மந்திரத்தில்‌ கேட்கும்‌ மன்றாட்டை பக்தியோடும்‌ கருத்தோடும்‌ 
அநுதினம்‌ சொல்ல வேண்டும்‌. அர்ச்‌. மரியாயே, சர்வேசுரனுடைய 
பரிசுத்த மாதாவே! பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும்‌ 
எங்கள்‌ மரண நேரத்திலும்‌ வேண்டிக்கொள்ளும்‌. ஆமென்சேசு. 

மூன்றாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 3: ஒவ்வொருவனுடைய ஜீவிய நாட்களின்‌ 
கடைசிநாள்‌ 

பூர்வீக காலத்தில்‌ மகா பராக்கிரம அரசனாய்‌, யுத்த வீரனாய்‌, 
விளங்கிய அலெக்சாந்தர்‌ என்பவனிருந்தான்‌. இவன்‌ இளவயதி 
லேயே அநேக யுத்தங்கள்‌ தொடுத்து பகைவரை முறிய அடித்து 
வெற்றி வீரனாய்ப்‌ பல தேசங்களைத்‌ தன்‌ அடிக்குட்படுத்தி புகழ்‌ 
பெற்றிருந்ததால்‌, வெகு கர்வங்கொண்டு ஏதோ தேவலோகப்‌ பிறவி 
என்பதுபோல்‌, தன்னை எவர்க்கும்‌ மேலாய்‌ உயர்த்தி, பெருமை 
பாராட்டி வந்தான்‌. அரசன்‌ கர்வத்தை அடக்கி இவனுக்கு நல்ல புத்தி 
கற்பிக்கும்படி தியோஜினன்‌ என்ற பெரும்‌ அறிஞன்‌, ஒருநாள்‌ 
அரசன்‌ வலம்‌ வரும்‌ பாதையிலிருந்த சுடுகாட்டில்‌ தன்‌ கையிலிருந்த 
ஊன்றுகோலால்‌ எதையோ தேடுகிறவன்போல்‌ நடித்தான்‌. அலெக்‌ 
சாந்தர்‌ அவ்வழி வருகையில்‌ அறிஞனைப்‌ பார்த்து: “ஓ அறிஞரே! 
சுடுகாட்டில்‌ எதை இந்நேரத்தில்‌ தேடிக்கொண்டிருக்கிறீர்‌?” என்று 
பரிகாசமாய்க்‌ கேட்டான்‌. அதற்கு தியோஜனன்‌: பேரரசே! இந்த 
சுடுகாட்டில்‌ அநேகம்‌ மண்டை ஓடுகள்‌ சிதறிக்‌ கிடக்கின்றன. 
இவைகளுள்‌ தங்கள்‌ தகப்பனார்‌ பிலிப்‌ என்பவரின்‌ கபால ஓடு எது 
வென்று தேடித்‌ தேடிப்‌ பார்க்கிறேன்‌. இராஜ மண்டை ஓட்டுக்கும்‌ 
மற்ற சாதாரண மக்களின்‌ மண்டைஓட்டுக்கும்‌ யாதும்‌ வித்தியாச 
மில்லாததால்‌ தங்கள்‌ இராஜ தகப்பனாரின்‌ கபால ஓடு எதுவென்று 
அறிவது  கடினமாயிருக்கிறதென்று ஞானி சமயோசிதமாய்‌ 
மறுமொழி சொன்னான்‌. அரசன்‌ இந்த மறு மொழியில்‌ உள்ள 
புத்தியைக்‌ கண்டுபிடித்து, தான்‌ மற்ற மனிதரைப்போல்‌ ஓர்‌ சாதாரண 
மனிதனே யன்றி, தேவலோகப்பிறவி அல்லவென்று உணர்ந்து 


கொண்டான்‌. 


கிறீஸ்தவர்களே! மனிதர்களில்‌ அநேகர்‌ இந்த அலெக்சாந்தரைப்‌ 
போல்‌, பெருமைபாராட்டி, கர்வங்கொண்டு, தேவலோக, சூரிய 
சந்திர வம்சத்தார்‌ என்பதுபோல்‌ தங்களை மதித்து, மற்றவர்களை 
இழிகுலத்தார்‌ என்றும்‌ நீசர்‌ என்றும்‌ நிந்தித்து, மனம்‌ வீங்கி, தலையை 
உயர்த்தி, கையை வீசி நடந்து வருகிறார்கள்‌. இவர்களுக்கு நல்ல 
புத்தி உண்டாகும்படி சாவைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ காட்டினது போல்‌, 
சாவது இன்னதென்று ஐம்புலன்களின்‌ பிரயோகத்தால்‌ விவரித்துக்‌ 
காட்டப்‌ போகிறோம்‌. சாகிறதற்கு முன்னும்‌, சாகும்‌ தருணத்திலும்‌, 
செத்தபின்னும்‌ நடப்பவைகளை உங்கள்‌ கண்முன்‌ நடப்பதுபோல்‌ 
விவரிப்போம்‌. அந்தநாள்‌ ஒவ்வொருவனுடைய வாழ்வின்‌ 
கடைசிநாள்‌. எப்படி நமது ஜீவியத்தின்‌ முதல்‌ நாளில்‌ நமக்கு அறிவு 
இல்லையோ, அப்படியே அநேகமாய்‌ கடைசி நாளிலும்‌ அறிவு 
இருக்காது. அறிவு சாகும்போது இருந்தாலும்‌, செத்தபின்பு நமது 
சரீரத்துக்கு என்ன சம்பவிக்குமென்று நாம்‌ பார்க்கமாட்டோம்‌. 
இப்போது நல்ல அறிவு இருக்கும்போதே, அந்த நாளில்‌ 
சம்பவித்ததை நினைவால்‌ சிந்தித்து கண்ணால்‌ பார்ப்பது போல்‌ 
யோசிப்பது வெகு பிரயோசனமாயிருக்கும்‌. 


ஓ! தேவமரியாயே! பாவிகளின்‌ தஞ்சமே! நான்‌ கடைசி நாளில்‌ 
அவஸ்தையாய்க்‌ கீழே கிடக்கும்போது நான்‌ என்ன செய்திருக்க 
வேண்டுமென்று அப்போது மனதாயிருப்பேனோ அதுவே 
இப்போது நான்‌ நல்ல அறிவோடிருக்கையில்‌ செய்யும்படியாக என்‌ 
புத்திக்குப்‌ பிரகாசமும்‌ மனதுக்கு உறுதியும்‌ கொடுக்க உமது தேவ 
குமாரனிடம்‌ ஜெபிப்பீராக. 

முதல்‌ பாகம்‌ 


ஒவ்வொருவனுடைய வாழ்வின்‌ கடைசி நாள்‌ அவன்‌ சாகும்‌ 
நாள்‌. சாவு என்பது இரக்கமற்ற கொடுங்கோலன்‌. எந்த சமயத்திலும்‌ 
இஷ்டம்போல்‌ வரும்‌. இஷ்டம்போல்‌ எவனையும்‌ மறு உலகத்‌ 
துக்குத்‌ தூக்கிப்போகும்‌. சாவு வருமுன்‌, கடைசிநாளில்‌ சாதாரண 
மாய்‌ சம்பவிப்பது ஏதென்று நீங்கள்‌ உங்கள்‌ வீடுகளில்‌ பார்த்தும்‌ 
கேட்டுமிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ பார்த்ததும்‌ கேட்டதும்‌ மற்றவர்‌ களைச்‌ 
சார்ந்தது. உங்களுக்குக்‌ கடைசி நாளில்‌ என்ன சம்பவிக்கு மென்று 
இப்போது தெரியாவிட்டாலும்‌, உத்தேசமாய்‌ இன்ன தென்று நாம்‌ 
அறியலாம்‌. நாம்‌ அறிந்ததை உங்களுக்குச்‌ சொல்லப்‌ போகிறோம்‌. 
கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


உங்கள்‌ சரீரம்‌ இப்போது நல்ல செளக்கியமாயிருந்தாலும்‌ அந்த 
நாளில்‌ கிடந்த கிடையில்‌ கிடக்கும்‌. காலையும்‌ கையையும்‌ 
அசைப்பது வருத்தமாயிருக்கும்‌. எலும்பும்‌ தோலும்தான்‌ தெரியும்‌. 
கண்களின்‌ பார்வை குறைந்து மங்கிப்போகும்‌. காது கேட்க 
மாட்டாது. நாவிலொரு ருசியும்‌ இராது. பேச நாவெழ மாட்டாது. 
உன்னைச்‌ சுற்றிலும்‌ தாயோ, தந்தையோ, மனைவியோ, பிள்ளை 
களோ நின்று துக்க முகத்தோடு கண்ணில்‌ நீர்‌ ததும்ப பார்த்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. வைத்தியன்‌ வருவான்‌. உன்‌ கையைப்‌ பிடித்து 
நாடியைப்‌ பார்த்து சோதித்தபின்‌, தாய்‌ தகப்பன்‌ முதலியவர்களுக்கு 
மனவருத்தம்‌ கொடுக்காதபடி, பயப்பட வேண்டாம்‌, வியாதி 
குணமாகும்‌, அவ்வளவு மோசமில்லை என்று முகத்துக்குமுன்‌ 
சொல்வான்‌. வைத்தியன்‌ தன்‌ வீட்டுக்குப்‌ போனபின்‌ சொல்வதைக்‌ 
கேள்‌: வியாதி முற்றிப்‌ போயிற்று; மருந்து கொடுப்பதில்‌ இனி 
பலனில்லை; நம்பிக்கை அறவே அற்றுப்போனது; ஐயோ பரிதாபம்‌, 
நான்‌ என்ன செய்கிறது! என்று கையை விரிப்பான்‌. 


ஆனால்‌ நீ அவஸ்தையாயிருக்கும்போது அவசியம்‌ வர 
வேண்டிய குரு வந்திருக்கிறாரா? குரு கிட்ட சமீபத்திலிருக்கிறாரா? 
இருந்தாலும்‌ அவரால்‌ வரக்கூடுமா? அவர்‌ வந்தாலும்‌, உன்னிடம்‌ 
அவர்‌ வரும்வரை உயிர்‌ இன்னுமிருக்குமா? நாம்‌ அறிய ஒரு ஊரில்‌ 
கூப்பிடு தூரத்திலிருந்த குரு அவஸ்தைக்காரன்‌ வீட்டின்‌ வாசலில்‌ 
சேர்ந்தார்‌. குரு கிட்டவருமுன்‌ அவன்‌ இறந்துபோனான்‌. கைக்கு 


எட்டினது வாய்க்கு எட்டவில்லை. 


இருக்கட்டும்‌, குரு உன்‌ கிட்ட வந்திருக்கிறாரென்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. உனக்கு அந்தச்‌ சமயத்தில்‌ புத்தி தெளிவிருக்குமா? 
குரு சொல்லும்‌ புத்தியை நீ கேட்பாயா? பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய 
அப்போது உன்னால்‌ கூடுமோ? இப்போது பூரண செளக்கியத்‌ 
தோடும்‌ புத்தி சுயாதீனத்தோடும்‌ இருக்கையில்‌, நல்ல பாவசங்கீர்த்‌ 
தனம்‌ செய்ய அறியாத நீயா, அப்போது அவஸ்தையாய்‌, பேச 
நாவின்றி, புத்தி தெளிவின்றி மெலிந்து வாடி இருக்கையில்‌, நல்ல 
பாவசங்கீர்த்தனம்‌ செய்வாய்‌? தேக செளக்கியமாயிருக்கும்போது 
தூக்கமுடியாத பாரமான சுமையை, உன்‌ தேகம்‌ மெலிந்து வாடி, கால்‌ 
ஊன்றி நிற்கப்‌ பலமின்றி கிடக்கும்‌ சமயத்தில்‌, அதைத்‌ தூக்கிச்‌ 


சுமப்பேன்‌ என்றால்‌ யார்‌ இதை நம்புவார்‌? 


அன்றியும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ மனைவி பிள்ளைகளின்‌ கவலை 
ஒரு பக்கம்‌, பணங்காசு தொழில்‌ வியாபாரத்தின்‌ தொல்லை வேறு 
பக்கம்‌, ஆக இவை உன்னைச்‌ சுற்றி நிற்கும்போது, உன்‌ ஆத்தும 
அலுவலைக்‌ கவனித்துப்‌ பார்க்கும்படி உனக்கு எப்படி மனது வரும்‌? 
பெரும்‌ வியாபாரி ஒருவன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ வியாபாரத்தில்‌ 
கவனமாயிருந்‌ தானன்றி தனக்கொரு ஆத்துமம்‌ இருக்கிறதாக 
கனவிலும்‌ நினைக்க வில்லை. அவனுக்கும்‌ கடைசிநாள்‌ வந்தது. 
அவஸ்தையாய்க்‌ கிடந்‌ தவன்மேல்‌ இரங்கி, கிட்ட இருந்தவர்கள்‌ ஓர்‌ 
குருவை வரவழைத்‌ தார்கள்‌. குருவும்‌ உடனே தாமதமின்றி வந்தார்‌. 
வெகு வருஷம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யாதவன்‌ ஆதலால்‌, சாகுமுன்‌ 
அவன்‌ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்படி குரு புத்தி சொன்னார்‌. 
வர்த்தகன்‌ குருவைப்‌ பார்த்து: சுவாமி! அதெல்லாமிருக்கட்டும்‌, 
என்னுடைய கப்பல்‌ சரக்கேற்றிப்‌ போனது துறைமுகத்தில்‌ சேர்ந்ததா? 
எவ்வளவு பணம்‌ விற்று முதலானது? என்று கேட்டான்‌. குரு 
அவனுக்குச்‌ சமாதானம்‌ சொல்லி, ஐயா அதைப்‌ பற்றி இப்போது 
கவலை வேண்டாம்‌. ஆத்துமத்தைக்‌ கவனிப்பது அவசியம்‌. 
நேரமாகின்றது, நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்‌ என்றதற்கு, 
வியாபாரி: சுவாமி! இந்த ஊரிலே ரங்கன்‌ என்ற ஒருவன்‌, பத்தாயிரம்‌ 
ரூபாய்‌ கடன்‌ எனக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. வட்டியும்‌ முதலும்‌ 
அவனிடமிருந்து வாங்கக்‌ கெடு வந்தது என்று சொல்வதை குரு 
கேட்டு: ஐயா, இதைப்‌ பற்றிப்‌ பிற்பாடு பேசிக்கொள்ளலாம்‌. 
இப்போது பாவசங்‌ கீர்த்தனம்‌ செய்ய வேண்டும்‌. சர்வேசுரனுடைய 
நீதி சிம்மாசனமுன்‌ போக நேரம்‌ வந்தது என்று சொல்ல, அவன்‌: 
சுவாமி, அகவிலை எப்படி இருக்கிறது? என்‌ களஞ்சியத்திலுள்ள 
தவச தானியத்தை விற்க இது நல்ல சமயமா? என்று தன்‌ 
பணத்தையும்‌ வியாபாரத்‌ தையும்‌ பற்றிப்‌ பேசினானே அல்லாமல்‌ 
தன்‌ ஆத்துமத்தை நினைத்து ஒன்றும்‌ செய்யாமல்‌, தன்‌ வாழ்நாளிலே 
பணம்‌ பணம்‌ என்று நடந்து வந்தவன்‌, சாகும்‌ கடைசி நாளிலேயும்‌ 
பணம்‌ பணம்‌ என்று சொல்லிச்‌ செத்தான்‌. 


கிறீஸ்தவனே! உனக்கும்‌ இப்படிச்‌ சம்பவிக்குமோ, என்னமோ, 
தெரியாது. இப்போது சர்வேசுரனையும்‌ உன்‌ ஆத்துமத்தையும்‌ நீ 
கவனித்து நல்ல கிறீஸ்துவனாய்‌ நடந்தால்‌, உன்‌ கடைசி நாளில்‌ நல்ல 
கிறீஸ்தவனாய்‌ சாவாய்‌. இப்போது நீ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்து 
பழகினால்‌, உன்‌ கடைசி நாளிலும்‌ நீ நல்ல பாவசங்‌ கீர்த்தனம்‌ 
செய்வாய்‌. 


இப்படியாய்‌ நாம்‌ பல யோசனையாயிருக்கும்போது, பார்‌, 
அந்த அவஸ்கைக்காரன்‌ இறந்தான்‌. அங்கே கிடப்பது மனிதனல்ல, 
ஒரு பிரேதம்‌. கிட்டவந்து உற்றுப்பார்‌. அசைவில்லை, மூச்சில்லை. 
கண்களைப்‌ பார்‌. திறந்திருந்தாலும்‌, கண்ணில்‌ பார்வையில்லை. 
காதில்‌ கேள்வியில்லை. அந்த நாக்கு அசையாது. நாம்‌ இப்போது 
பிரேதத்தின்‌ முன்னே எதுவும்‌ சொல்லலாம்‌, எதுவும்‌ செய்யலாம்‌. 
அதற்குக்‌ கோபம்‌ வராது. அவன்‌ உயிரோடிருக்கும்போதோ, அப்பா! 
ஒரு வார்த்தை பொறுக்க மாட்டான்‌. கொஞ்சம்‌ கைநீட்டிப்‌ பேசினால்‌, 
அடைகாக்கும்‌ பாம்பைத்‌ தலைமீது மிதித்தால்‌ எப்படிச்‌ சீறுமோ 
அப்படிச்‌ சீறி விழுவான்‌. ஆ! ஆ! என்னை இப்படியும்‌ பேசலாமா? 
அவன்‌ யார்‌? எம்மாத்திரம்‌? என்னை அறியானா? அப்படியா? என்று 
துள்ளிக்‌ குதிப்பான்‌. சண்டைக்கு நான்‌ என்று இடுப்பில்‌ வரிந்துகட்டி 
வெளிப்படுவான்‌. வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளைக்‌ கக்குவான்‌. 
எல்லாரோடும்‌ வலிய சண்டைக்கு நிற்பான்‌. இப்போது தம்பியின்‌ 
ஆட்டமும்‌ பாட்டமும்‌ அடங்கிப்‌ போனது. எவன்‌ என்ன 
சொன்னாலும்‌ எதைச்‌ செய்தாலும்‌ தன்‌ சுண்டுவிரலையும்‌ இனி 
அசைக்க மாட்டான்‌. 


அவன்‌ கண்களை நன்றாய்க்‌ கவனித்துப்பார்‌. பார்வையில்லை. 
அவன்‌ நாவுக்கு அசைவு இல்லை. அவன்‌ உயிரோடிருக்கும்போதோ, 
அந்தக்‌ கண்கள்‌ நாலாபக்கமும்‌ சுற்றும்‌. எல்லாம்‌ பார்க்கும்படி 
அவனுக்குத்‌ தீராத ஆசை. அ ம்‌ ஊர்‌ ஊராய்‌ அலை 
வான்‌. எங்கே கூட்டம்‌, எங்கே திருநாள்‌ சந்தடி என்று தேடித்‌ 
திரிவான்‌. வாயில்‌ வந்ததெல்லாம்‌ பேசுவான்‌. ஊர்‌ புறணி, தெருப்‌ 
புறணி, வீட்டுப்‌ புறணி, எல்லாப்‌ புறணியும்‌ அவன்‌ நாக்கு அறியும்‌. 
சுவாமி என்றும்‌, குருவென்றும்‌, தாய்‌ என்றும்‌, தகப்பனென்றும்‌ 
பார்க்கமாட்டான்‌. இல்லாததும்‌ பொல்லாததும்‌ இருந்ததுபோல்‌ 
இட்டுக்கட்டி இணைத்துப்‌ பிணைத்து எல்லாரையும்‌ தூற்றுவான்‌. 
இப்போது இவன்‌ வாயின்‌ கொழுப்பும்‌ நாக்கின்‌ விஷமும்‌ எல்லாம்‌ 
அடங்கினது. இறந்துபோனான்‌. 


இறந்துபோனான்‌! இறந்துபோனான்‌ என்று நீங்கள்‌ கேட்டுமிருக்‌ 
கிறீர்கள்‌, சொல்லியுமிருக்கிறீர்கள்‌. இறந்தவனைப்‌ பார்த்துமிருக்‌ 
கிறீர்கள்‌. ஆனால்‌ இறந்தான்‌ என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம்‌ 
இன்னதென்று எப்போதாவது கவனித்து யோசித்திருக்கிறீர்களா? 
நாம்‌ சொல்வோம்‌, கேளுங்கள்‌. இறக்கிறதென்றால்‌, இந்த உலகத்தை 


விட்டு இனி என்றும்‌ வராதபடி போய்விடுகிறது. உங்களுக்குள்ள 
பூமி, செல்வம்‌, சொத்து, தாய்‌ தந்தை, கணவன்‌, மனைவி, மக்கள்‌, 
சுற்றம்‌, சகோதரர்‌, சிநேகிதர்‌, சகலரையும்‌ விட்டுப்‌ பிரிகிறது. 
பிரிந்தபின்‌ இனி ஒருபோதும்‌ அவர்களைத்‌ திரும்பிப்‌ பார்க்க 
வராமலிருக்கிறது. உன்‌ வீடும்‌, தேடிய பணமும்‌, யார்‌ எடுத்தாலும்‌, 
யார்‌ கொள்ளை அடித்தாலும்‌, யார்‌ அநுபவித்தாலும்‌, நீ அதைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்படமாட்டாய்‌. நீ இப்போது வருந்தி உழைத்து இவன்‌ 
காலில்‌ விழுந்து, அவனிடத்தில்‌ கெஞ்சி, இங்கே அநியாயம்செய்து 
அங்கே சமர்த்தாய்த்‌ திருடி, உன்‌ மனைவி பிள்ளைகள்‌ பிழைத்து 
நன்றாய்‌ இருக்க வேண்டுமென்று பணம்‌ தேடினாயே. அப்படித்‌ 
தேடும்‌ போது, என்‌ ஆத்துமம்‌ கெட்டால்‌ கெடட்டும்‌, என்‌ மக்கள்‌ 
நன்றாயிருந்தால்‌ போதும்‌ என்று இராப்‌ பகலாய்‌ அலைந்து திரிந்து 
தலையை உடைத்து பணம்‌ தேடினாயே. நீ தேடிவைத்த பணம்‌ 
எல்லாம்‌ எப்படிப்‌ போகிறதோ, யார்‌ வாய்க்கு இரையாகிறதோ? 
அதெல்லாம்‌ உனக்குத்‌ தெரியாது. நீ உலகத்தில்‌ வந்து 
விசாரிக்கமாட்டாய்‌. இப்போது நீ உன்‌ மனைவி பிள்ளைகளை விட்டு 
பிற ஊருக்குப்‌ போய்‌ இருந்தால்‌, உன்‌ வீட்டின்‌ மேல்‌ எவ்வளவு 
கவலை உனக்கு? கடிதத்தின்மேல்‌ கடிதம்‌ போட்டு அவர்களுடைய 
நலம்‌, ஆதாயங்களை விசாரிக்கிறாய்‌. என்‌ னவோ ஏதோ என்று 
கவலைப்படுகிறாய்‌. நீ சாகும்போதோ இவைகளையெல்லாம்‌ விட்டு 
நீங்க வேண்டும்‌. 

சகோதரரே! இப்படி எல்லாவற்றையும்‌ விட்டுப்‌ போவது 
அவசிய மானால்‌, ஏன்‌ இவர்களுக்காக உங்கள்‌ ஆத்துமத்தைக்‌ 
கெடுக்க வேண்டும்‌? இவர்கள்‌ உங்களால்‌ பிழைக்கும்படியாக, 


நீங்கள்‌ ஏன்‌ நரக நெருப்பில்‌ போய்‌ விழ வேண்டும்‌? இது புத்தியா? 


இரண்டாம்‌ பாகம்‌ 


இறப்பதென்றால்‌ இன்னதென்று இப்போது நீங்கள்‌ நன்றாய்‌ 
அறிகிறீர்களா? நல்லது, இறந்தவனுக்கு அவன்‌ உறவினர்கள்‌ என்ன 
செய்வார்கள்‌ என்று யோசித்துப்‌ பார்க்கலாம்‌. சில சமயங்களில்‌ 
அவன்‌ சாகுமுன்னே அவனுடைய சொத்துக்களையும்‌ சாமான்களை 
யும்‌ உறவினர்கள்‌ தங்களுக்குள்‌ பங்கிட்டுக்கொள்வார்கள்‌. 
அப்படித்தான்‌ ஒரு செல்வந்தன்‌ பணம்‌ காசு, விலை உயர்ந்த சாமான்‌, 
ஆடை ஆபரணங்கள்‌ தன்விருப்பப்படி பல வருஷமாய்த்‌ தேடிச்‌ 


சம்பாதித்து, பெட்டியில்‌ பூட்டி வைத்திருந்தான்‌. அவன்‌ 
அவஸ்தையாய்ச்‌ சாகக்கிடக்கும்போது அவன்‌ வீட்டிலிருந்த 
வேலைக்காரர்கள்‌, இதுதான்‌ நல்ல சமயம்‌, கையில்‌ வந்ததே லாபம்‌, 
காற்றுள்ளபோதே தூற்றிக்‌ கொள்‌ என்று எஜமான்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்க, அவன்‌ கண்முன்னே கையில்‌ வந்ததெல்லாம்‌ சுருட்டி 
மடக்கி கக்கத்தில்‌ அடக்கிப்‌ போகிறதை வியாதிக்காரன்‌ பார்த்தான்‌. 
லபோ லபோ என்று வாயில்‌ அடித்துக்‌ கொண்டு, என்‌ பணமே, என்‌ 
காசே, என்‌ பொன்‌ நகையே, உங்களைத்‌ தேட நான்‌ பட்ட பாடு 
நாயும்‌ பட்டிராது. தூக்கமின்றி ஊர்‌ ஊராய்‌ அலைந்‌ தேன்‌. ஐயோ 
பாவமே! இந்த சண்டாளப்‌ பயல்கள்‌ என்‌ கண்முன்‌ பாக இப்படியா 
திருட வேண்டும்‌? எழுந்திருக்கக்‌ கூடவில்லையே, ஐயோ, என்று 
அழுது புலம்பிச்‌ செத்தான்‌. 


தம்பி, நன்றாய்க்‌ கேட்கிறாயா? நீ பண ஆசை மிகுந்து பணத்தை 
நியாயம்‌ அநியாயம்‌ பாராமல்‌ தேடிப்‌ பெட்டியில்‌ பூட்டி வைத்தால்‌, 
உனக்கும்‌ இப்படித்தான்‌ சம்பவிக்கும்‌. இப்படி உன்‌ பணத்தைக்‌ 
கொள்ளையடித்த பின்பு, உன்‌ கடைசி நாளில்‌ உனக்கு எதை இஷ்டம்‌ 
வைத்துக்‌ கொடுப்பார்களோ அதுதான்‌ உனக்கும்‌ வரும்‌. அப்படி 
இஷ்டமாய்‌ உனக்குக்‌ கொடுப்பதும்‌ வெகு சொற்பம்‌. 
உன்னிடமிருந்த நகை ஆபரணமெல்லாம்‌ ஒன்றும்‌ விடாமல்‌ 
கழற்றினபின்பு, உன்‌ நிர்வாணத்தை மறைக்க நாலு முழத்‌ துணியைச்‌ 
சுற்றுவார்கள்‌. இவ்வளவுதான்‌ அவர்கள்‌ உனக்குப்‌ படைப்பது. நீயும்‌ 
அதிகம்‌ கேட்கமாட்டாய்‌. இப்போதோ உன்‌ ஆசை கடல்போல்‌ 
பொங்குகின்றது. இது வேணும்‌, அது வேணும்‌, எல்லாம்‌ உனக்கு 
வேண்டும்‌. பெரும்‌ நெருப்பில்‌ எவ்வளவு விறகுக்‌ கட்டையைப்‌ 
போட்டாலும்‌ அது போதுமென்று சொல்லுமா? போடப்‌ போட அதிக 
உக்கிரமாய்‌ சுவாலித்துப்‌ பொங்கி எழும்பும்‌. அப்படியே இப்போதும்‌ 
உன்‌ ஆசை அளவின்றி பொங்குகின்றது. நன்றாய்ச்‌ 
சாப்பிடவேண்டும்‌, நல்ல உடுப்பு வேண்டும்‌, காது நிறைய நகைகள்‌ 
வேண்டும்‌, கழுத்திலே தாவடம்‌, மணிவடம்‌ முதலிய பல வடங்கள்‌ 
வேண்டும்‌. கைவிரல்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ மோதிரங்கள்‌ தேவை. 
காலுக்கும்‌ கைக்கும்‌ காப்பும்‌ கொலுசும்‌ அவசியம்‌. உன்‌ சரீரத்தைப்‌ 
பொம்மை போல்‌ இப்போது அலங்கரிக்கிறாய்‌. சரீரத்தில்‌ பல பாகங்‌ 
களில்‌ துவாரமிட்டு அங்கே நகைகளென்று பொன்னையோ வெள்ளி 
யையோ செம்பையோ, அல்லது வெறும்‌ அரக்கையோ இடுக்கி 
சொருகி, என்னைப்‌ பாருங்களென்று அடக்கம்‌ நாணம்‌ 


மரியாதையின்றி சுற்றித்‌ திரிகிறாய்‌. நல்லது நல்லது. இன்னும்‌ 
கொஞ்சம்‌ நாளில்‌ உன்‌ கொட்டமெல்லாம்‌ அடங்கிப்‌ போகும்‌. 
முரட்டுத்துணி ஒன்று மாத்திரம்‌ எனக்குப்‌ போதும்‌ என்று நீ இருக்கும்‌ 


காலம்‌ வரும்‌. 


இறந்தவனைத்‌ துணியால்‌ கட்டி பாடையில்‌ வைத்தாயிற்று. 
அவன்‌ இனி இருக்கும்படி எங்கே வீடு கட்டியிருக்கிறார்களென்று 
தெரியுமோ? கேள்‌. ஊருக்கு வெளியே, காட்டில்‌ ஒரு குழி 
வெட்டுவார்கள்‌. நான்கு அடி ஆழம்‌, ஆறடி நீளம்‌, மூன்றடி அகலம்‌, 
உன்‌ பிரேதம்‌ அடங்கும்படியான இடம்தான்‌ கொடுப்பார்கள்‌. சில 
ஊர்களில்‌ நாம்‌ அறிய அவ்வளவும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. மரித்‌ 
தோரை அடக்கம்‌ செய்யும்‌ இடம்‌ வெகு குறைவு. ஆகவே குழிக்கும்‌ 
பஞ்சம்‌. அதிலே காலை விரிக்கவும்‌ கையை வீசவும்‌ புரண்டு 
படுக்கவும்‌ இயலாது; உன்னாலும்‌ இயலாது. அந்தக்‌ குழியிலே 
உனக்கு யார்‌ துணையென்று யோபு என்ற மகாத்துமா சொல்வதைக்‌ 
கேள்‌: துர்நாற்றம்‌ நாறும்‌ அழிவைப்‌ பார்த்து, நீயே எனக்குத்‌ தந்தை 
யென்றேன்‌. புழுக்களை நோக்கி நீங்களே எனக்குத்‌ தாயும்‌ 
தமக்கையும்‌ என்றேன்‌ (யோபு 17:14). கேட்டாயா? புழுக்கள்‌ தான்‌ 
உனக்குத்‌ துணையாயிருப்பார்கள்‌. அந்தக்‌ குழியில்‌ உன்‌ சரீரம்‌ 


அழிந்து புழுத்து நாறும்‌. அதிலே இருந்து புழுக்கள்‌ உருவாகும்‌. 
எவ்வளவு இப்போது உன்‌ சரீரம்‌ புஷ்டியாயிருக்கிறதோ, அவ்வளவு 


அதிலிருந்து கொழுத்த புழுக்கள்‌ உற்பத்தியாகி அவைகளுக்கு நீ 
நல்ல விருந்தாவாய்‌. 


இவ்வளவு ஈனமாய்‌ அழியும்‌ இந்தச்‌ சரீரமோ, ஆ! ஆ! 
இப்போது உனக்கு ஓர்‌ தெய்வம்‌. ஆத்துமமோ அற்பக்‌ காரியம்‌. 
சரீரத்துக்குச்‌ செளக்கியமும்‌ சந்தோஷமும்‌ உண்டாக எல்லாம்‌ 
இப்போது செய்வாய்‌. அது உன்னிடம்‌ என்ன கேட்டாலும்‌ 
இல்லையென்று சொல்ல மாட்டாய்‌. உன்‌ ஆத்துமமும்‌ உன்‌ 
சரீரத்துக்குத்தான்‌ தொண்டு செய்யவேண்டும்‌. சர்வேசுரனுடைய 
கற்பனைகள்‌ உன்‌ சரீரத்துக்கு வருத்தம்‌ கொடுத்தால்‌ அவைகள்‌ 
உனக்குச்‌ செல்லாது. அப்படியே அதிகாலையே கோவிலுக்குப்‌ போக 
வேணுமோ? அப்பா! பனியிலே நடந்தால்‌ ஜலதோஷம்‌ பிடிக்குமே. 
பாவசங்கீர்த்‌ தனம்‌ செய்ய வேண்டுமோ? ஆ! வயிற்றுப்‌ பிழைப்பு 
கெட்டுப்‌ போகுமே. கோவிலில்‌ முழங்காலிலிருக்க வேண்டுமோ? 
அப்பா! கால்‌ தேய்ந்து தடித்துப்‌ போகுமே. கடன்‌ ஒருசந்தி பிடிக்க 


வேண்டுமோ? அப்பா! பசியால்‌ தேகம்‌ வாடி மெலிந்து போகுமே. 
வெள்ளிக்கிழமையோ? சுத்தபோசன நாளோ? ஆ! மாம்சம்‌ 
சாப்பிடாவிட்டால்‌ பலம்‌ வருமா? என்று இப்படி இழிவான சரீர 
சம்பந்த போக்குகளைத்‌ தேடி சரீரத்தைக்‌ காப்பாற்றுகிறாய்‌. 


கிறிஸ்தவர்களே! நாம்‌ இங்கே விவரித்துக்‌ காட்டியது நடவாத 
காரியமா? நீங்களே சாட்சியாயிருந்து சொல்லுங்கள்‌. இங்கே 
இப்போது இருக்கும்‌ உங்களுக்குள்‌ இப்படி நினைத்துப்‌ பேசி 
நடக்கிறவர்களில்லையா? 


ஆனால்‌ ஆக மொத்தத்தில்‌ இந்த சரீரம்‌ என்ன? வெறும்‌ 
மண்தானே.  ஆத்துமமோ சர்வேசுரனுடைய சாயல்‌ பெற்றது. 
சர்வேசுரனைப்போல்‌ இனி என்றும்‌ சாகாதது. சிப்பிக்குள்‌ இருக்கும்‌ 
இராஜமுத்து பெரிதோ? அல்லது நாறும்‌ வெறும்‌ சிப்பி பெரிதோ? 
நீங்களோ இராஜமுத்தாகிற உங்கள்‌ ஆத்துமம்‌ பெரிதல்ல என்றது 
போல்‌ அதை எறிந்துபோட்டு, அசுத்தப்‌ பாண்டமாகிற சரீரத்தைக்‌ 
கனமாய்‌ மதித்து நீராட்டி சீராட்டி வருகிறீர்கள்‌. இது புத்தியா? 
மகாத்துமாக்களான பெரியோர்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. அவர்கள்‌ 
ஆத்துமத்தைக்‌ காப்பாற்ற சரீரத்தை அடக்கித்‌ தண்டித்து ஒடுக்கி, தன்‌ 
இஷ்டம்‌ போல்‌ அது நடவாமல்‌, புண்ணிய ஒழுக்கத்தில்‌ பிசகாமல்‌ 
நேரே நடக்கும்படி கவலையாய்ப்‌ பார்த்து வந்தார்கள்‌. நீங்களும்‌ 
அவர்களைப்போல்‌ நடக்கவேண்டாமா? அவர்களுக்கு ஒரு பாதை, 
உங்களுக்கு ஒரு பாதை உண்டென்று எண்ணுகிறீர்‌ களோ? அப்படி 
அல்ல. எல்லாருக்கும்‌ சேசுநாதர்‌ சுவாமி காண்பித்த சிலுவையின்‌ 
பாதை இது ஒரே பாதைதான்‌. வேறு பாதை இல்லை. 


நல்லது. உன்‌ பிரேதத்தை தூக்கிப்போய்‌ குழிக்குள்‌ போட்டு 
மண்ணால்‌ நன்றாய்‌ மூடினபின்பு என்ன நடக்கும்‌ என்று பார்‌. 
கல்லறைச்‌ சடங்கெல்லாம்‌ முடிந்தது. இழவுக்கு வந்தவர்கள்‌ 
தலையில்‌ துக்க அடையாளமாய்‌ முக்காடு போட்டு குளித்து 
வீட்டுக்குத்‌ திரும்பும்போது உன்னை நினைத்து என்ன பேசுகிறார்‌ 
களென்று நீ கேட்க ஆசையாயிருக்கிறாயா? இப்போது நீ உயிரோ 
டிருக்கும்போது, இவர்‌ அவர்‌ உன்னைப்‌ பற்றி என்ன நினைப்பார்கள்‌, 
என்ன பேசுவார்களென்று வெகு கவலையோடு அவர்களுக்குப்‌ 
பிரியப்பட, நீ செய்யவேண்டிய கடமைகளைச்‌ செய்யாமலும்‌, 
செய்யத்‌ தகாதவைகளைச்‌ செய்தும்‌ வருகிறாய்‌. நீ இறந்தபின்பு உன்‌ 
தாய்‌, பிள்ளைகள்‌, நெருங்கின உறவினர்கள்‌, நண்பர்கள்‌ உன்னை 


நினைத்து ஏதோ சிறிது நேரம்‌ துக்கித்து புலம்புவார்கள்‌. பெண்கள்‌ 
ஒப்பாரி வைப்பார்கள்‌. ஆனால்‌ அதிசீக்கிரம்‌ இவர்களும்‌ உன்னை 
மறந்துவிடுவார்கள்‌. உலகமோ உன்னைப்பற்றி ஒன்றும்‌ நினைக்கப்‌ 
போகிறதில்லை. நீ மரித்ததால்‌ அதற்கு நஷ்டம்‌ யாதுமில்லை; 
உன்னால்‌ கஷ்ட நஷ்டப்பட்டவர்களோ, பாவி தொலைந்தான்‌ என்று 
சந்தோ ப்பார்கள்‌. 

ஒரு காக்கையைக்‌ கொன்றால்‌ ஊரிலுள்ள காகம்‌ எல்லாம்‌, 
செத்த காகம்‌ கண்முன்‌ இருக்குமட்டும்‌, காய்‌ மூய்‌ என்று கத்தி முறை 
வைக்கும்‌. செத்த காக்கையைக்‌ குழியில்‌ போட்டு மூடினால்‌ 
காகக்கூட்டம்‌ கலைந்துபோகும்‌. மனிதர்களும்‌ அப்படியே உனக்குச்‌ 
செய்வார்கள்‌. காரியம்‌ இப்படியிருக்க, நீ ஏன்‌ இப்போது மனிதர்‌ 
களுக்குப்‌ பிரியப்பட உன்‌ ஆத்துமத்தைக்‌ கெடுக்க வேண்டும்‌? 
சர்வேசுரன்‌ ஒருவருக்கு மாத்திரம்‌ பிரியப்படும்படி நீ நடந்தால்‌ 
எல்லாம்‌ அநுகூலமாய்‌ முடியும்‌. சர்வேசுரன்‌ பிரமாணிக்கமுள்ளவர்‌. 
உன்னுடைய நன்மையையும்‌ பாக்கியத்தையும்‌ ஆசையோடு 
தேடுகிறவர்‌. அவருக்கு ஊழியஞ்செய்‌. செய்தால்‌ உன்‌ ஆத்துமத்தை 
நீ இரட்சிப்பாய்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


நீ இறந்தபின்பு இன்னும்‌ உனக்கு சம்பவிப்பதை கவனித்துப்‌ 
பார்க்கலாம்‌. உன்‌ பிரேதத்தை தூக்கிப்‌ போய்‌ கல்லறையில்‌ போட்டு 
மண்ணைத்‌ தள்ளி வந்துவிட்டார்கள்‌. எட்டுநாள்‌ சென்றபின்பு உன்‌ 
கல்லறைக்குத்‌ திரும்பிப்‌ போய்‌ நீ எப்படி இருக்கிறாயென்று அறியும்‌ 
படி, மேலே குவித்த மண்ணை எடுத்து கல்லறையைத்‌ திறந்து பார்க்‌ 
கலாம்‌. ஆ! என்ன அவலட்சணம்‌! சீ! துர்நாற்றம்‌ குடலைப்‌ பிடுங்கு 
கிறது. இது உன்‌ சரீரமா? எட்டுநாளையில்‌ இவ்வளவு மாறிப்போய்‌ 
விட்டதா! பார்‌ அந்த முகத்தை! எவ்வளவு பயங்கரம்‌! கண்விழிகள்‌ 
அழுகிப்‌ போயிருக்கிறது. வயிறு ஊதி வெடித்திருக்கிறது! இத்தனை 
புழுக்கள்‌ எங்கே இருந்து வந்தது? இவை எல்லாம்‌ அழுகிப்‌ போன 
உன்‌ சரீரத்திலிருந்தே உற்பத்தியானது. உன்‌ சதையை எல்லாம்‌ கூடித்‌ 
தின்கின்றது. அந்த வாலிபன்‌ தன்‌ சரீர சுகத்தைப்‌ பெரிதாய்‌ எண்ணி, 
அதற்கு நல்ல ருசியான சாப்பாடு கொடுத்து வளர்த்துவந்தான்‌. இன்ப 
சந்தோஷங்களைத்‌ தேடி அனுபவித்தான்‌. இந்தப்‌ பெண்‌ தன்‌ சரீர 
அலங்காரத்தைப்‌ பாராட்டித்‌ தன்னைச்‌ சிங்காரமாய்‌ அலங்‌ கரித்து, 
வாசனைத்‌ திரவியங்களை மேலே தூவி, எல்லாரும்‌ தன்னைப்‌ 


பார்க்கும்படி சுற்றித்‌ திரிந்தாள்‌. அவளுடைய முக லட்சணம்‌ 
இப்போது எங்கே? பயம்‌ வருவிக்கும்‌ ரூபம்‌! கிறீஸ்தவர்‌ களே, 
சரீரத்தின்‌ கதி இப்படியானால்‌, நீங்கள்‌ இப்போது சரீரம்தான்‌ 
முக்கியமானது, ஆத்தும இரட்சணியம்‌ இனிமேல்‌ பார்க்கலாம்‌ என்று 
நடக்கிறீர்களே! புழுத்து நாறும்‌ இந்தப்‌ பிணத்தை இப்போது 
நன்றாய்ப்‌ பாருங்கள்‌. இப்படி அழிந்து மண்ணாய்ப்‌ போகும்‌ 
சரீரத்துக்காக அழியாத நித்திய ஆத்துமத்தைக்‌ கெடுத்து ஏன்‌ அதை 
நரகத்திலே தள்ளவேண்டுமென்று உங்களையே கேளுங்கள்‌. 

இறந்தவன்‌ கல்லறையில்‌ அடக்கமாகி ஒரு வருஷமாகின்றது. 
இன்னுமொரு முறை அவன்‌ கல்லறையைத்‌ திறந்து பார்க்கலாம்‌. 
என்ன இங்கே இருக்கின்றது? ஒன்றும்‌ காணோமே! அதோ அங்கே 
கிடப்பது மண்டை ஓடோ? அல்லது அலகெலும்போ? எப்படி 
உள்ளே இருந்த சரீரம்‌ மாயமாய்‌ மறைந்துபோனது? எல்லாம்‌ 
மண்ணாய்‌ அல்லவா மாறிவிட்டது. ஆதிகாலத்தின்‌ மனிதன்‌ முதல்‌ 
முறை பாவத்தைச்‌ செய்தபோது சர்வேசுரன்‌ அவனைச்‌ சபித்து, நீ 
மண்ணால்‌ உண்டாக்கப்பட்டவன்‌ திரும்பவும்‌ மண்ணாய்ப்‌ போவாய்‌ 
என்று சொன்ன வாக்கியம்‌ சரியாய்‌ நிறைவேறுகிறது (ஆதி. 3:19). 

இந்த மண்ணைக்‌ கையிலெடுத்துப்‌ பார்‌. இது முன்‌ உன்‌ 
சரீரத்தின்‌ சதையாயிருந்தது. இப்போது மண்ணாய்‌ மாறினது. இந்த 
இடத்தை விட்டு அப்பால்‌ நீ போகுமுன்‌, உன்‌ சரீரத்தைப்‌ பார்த்து 
சொல்‌. ஓ சரீரமே! நன்றாய்‌ இதைப்‌ பார்‌. நீயும்‌ இன்னும்‌ சிலநாளில்‌ 
இதே மாதிரி மாறுவாய்‌. நீயும்‌ மண்ணாய்ப்போவாய்‌. இந்த 
மண்ணின்‌ மேல்‌ புல்லு முள்ளு முளைக்கும்‌. மனிதரும்‌ 
மிருகங்களும்‌ இதன்மேல்‌ ஏறி மிதித்து நடப்பார்கள்‌. 

ஓ! மனிதன்‌ எவ்வளவு அற்பமான பொருள்‌! காட்டில்‌ வளரும்‌ 
பிரமாண்டமான தேக்குமரம்‌ வெட்டுண்டு கீழே விழுந்தால்‌ அதைச்‌ 
செதுக்கித்‌ துலக்கி, உத்தரமாகவும்‌ பலகையாகவும்‌ செய்து, அரண்‌ 
மனைகள்‌ கட்டவும்‌ தேவாலயங்களின்‌ பீடங்களைச்‌ சிங்காரிக்கவும்‌ 
உபயோகிப்பார்கள்‌. சிற்ப ஆசாரி அலங்காரமான சித்திர வேலைகள்‌ 
செய்து அதைச்‌ சிங்காரிப்பான்‌. வெட்டுண்டு கீழே விழுந்த மரம்‌ 
இன்னும்‌ பல வருஷம்‌ பயனுள்ள வேலைகளுக்கு உபயோகமாகும்‌. 
மனிதன்‌ உயிரற்று அடியற்ற மரம்போல்‌ கீழே விழுந்தால்‌ அவன்‌ 
சரீரம்‌ ஒன்றுக்கும்‌ உதவமாட்டாது. இவ்வளவு நீசமான சரீரத்துக்காக 
அழியாத ஆத்துமத்தைக்‌ கெடுப்பது புத்தியோ? 


இந்த சத்தியத்தை அடிக்கடித்‌ தியானித்தால்‌ இவ்வுலக அநித்திய 
வாழ்வின்பேரில்‌ வெறுப்பும்‌ அருவருப்பும்‌ உண்டாகும்‌. சர்வேசுர 
னுக்கு ஊழியம்‌ செய்ய உறுதியான மனதும்‌ உறுதியும்‌ பிறக்கும்‌. 
இப்படி யோசிப்பவர்கள்‌ சாவுக்குப்‌ பயப்பட மாட்டார்கள்‌. இவர்‌ 
களுக்கு இந்த உலகம்‌ கண்ணீர்க்கணவாயாகவும்‌ அயல்நாடாகவும்‌ 
தோன்றும்‌. தங்கள்‌ சொந்த நாடாகிற மோட்சத்திற்கு எப்போது 
போவோம்‌ என்று ஆவலோடு காத்திருப்பார்கள்‌ (பிலி. 3:20). 
சரீரத்துக்கு வரும்‌ துன்ப வருத்தம்‌ நோவுகளைக்‌ கண்டு மனங்கலங்கி 
முறைப்படாமல்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இதற்கு உதாரணமாய்‌ 
நாம்‌ சொல்லும்‌ ஓர்‌ நிகழ்ச்சியைக்‌ கேளுங்கள்‌. 

அமெரிக்கா தேசத்தில்‌ ஒரு குரு வனாந்திரப்‌ பாதையாய்‌ 
அடுத்த ஊரில்‌ இருந்த கிறீஸ்தவர்களைப்‌ பார்க்கப்‌ போகும்போது 
அந்த வனாந்தரத்தில்‌ யாரோ ஒருவன்‌ பாடும்‌ இனிய குரலைக்‌ 
கேட்டார்‌. மனித நடமாட்டமில்லாத இந்தக்‌ காட்டில்‌ யார்‌ இப்படிப்‌ 
பாடக்‌ கூடும்‌ என்று மனதில்‌ யோசித்து சப்தம்‌ வந்த திசைவழியே 
மெது வாய்‌ நடந்து போய்ப்‌ பார்க்கும்போது, ஒரு மரத்தடியில்‌ குஷ்ட 
ரோகி ஒருவன்‌, மேல்‌ எங்கும்‌ ரணமாய்‌ சீழ்‌ வடிந்தோட படுத்திருப்‌ 
பதைக்‌ கண்டு பிரமித்து, தாம்‌ கேட்ட இனிய குரல்‌ சப்தம்‌ இந்தக்‌ 
குஷ்டரோகியின்‌ குரலாய்‌ இருக்க முடியாதென்று நினைத்து, 
அவனைப்‌ பார்த்து: அப்பா, நீ யார்‌? எவ்விடம்‌? எப்படி இங்கே 
வந்தாய்‌? யாரோ இங்கே பாடும்‌ சப்தம்‌ நான்‌ கேட்டேன்‌, யாருடைய 
குரல்‌ அது என்று அவனைக்‌ கேட்டதற்கு, அவன்‌ சொல்வான்‌: 
சுவாமி, நான்‌ அதோ அடுத்த ஊரான்‌. எனக்குப்‌ பெரும்‌ குஷ்டம்‌ 
வந்ததால்‌ ஊரார்‌ என்னை இவ்வளவு தூரம்‌ கொண்டு வந்து 
தனிமையாய்‌ வைத்தார்கள்‌. நீங்கள்‌ கேட்ட குரல்‌ என்‌ சப்தம்தான்‌. 
நான்தான்‌ பாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. 


குரு முன்னிலும்‌ அதிக ஆச்சரியம்‌ கொண்டு: பாடினவன்‌ நீயா? 
எப்படி? உன்‌ சரீரம்‌ புழுத்து நாறி உன்‌ சதை கீழே விழுகின்றதே! 
நீயோ சாகப்‌ போகிறாய்‌, இந்த நிலையிலிருந்து எப்படி நீ பாடத்‌ 
துணிந்தாய்‌ என்று கேட்டதற்குக்‌ குஷ்டரோகி புன்னகை காட்டி 
சொல்வான்‌: சுவாமி! நான்‌ எப்படி பாடக்கூடுமென்றா கேட்கிறீர்கள்‌? 
எப்படிப்‌ பாடாமலிருக்கக்‌ கூடும்‌ என்று கேட்டால்‌ நியாயமா 
யிருக்கும்‌. மோட்சம்‌ என்‌ வீடு. சேசுநாதர்‌ சுவாமியையும்‌ என்‌ தாய்‌ 
தேவமாதாவையும்‌ பார்க்கும்படி நான்‌ வெகு ஆசையாயிருக்கிறேன்‌. 


அவர்களை நான்‌ இதுவரை பார்க்காதபடி இந்த சரீரம்‌ பெரும்‌ சுவர்‌ 
போல்‌ மத்தியில்‌ எழும்பி என்னைத்‌ தடுத்துக்‌ கொண்டிருந்தது. இதோ 
இந்த சுவர்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ இடிந்து கீழே விழுகின்றது. 
முக்கால்வாசி விழுந்து போயிற்று. இன்னும்‌ கால்வாசிதானிருக்கிறது. 
இதுவும்‌ விழுந்தவுடன்‌ நான்‌ என்‌ சொந்த தேசத்துக்குப்‌ போவேன்‌. 
சேசுநாதர்‌ சுவாமியை என்‌ கண்‌ குளிகூரப்‌ பார்ப்பேன்‌. ஓ! இதை 
நினைக்கும்போது என்‌ மனம்‌ சந்தோஷத்தால்‌ துள்ளித்‌ துடிக்கின்றது. 
இந்த சந்தோஷ மிகுதியால்தான்‌ நான்‌ பாடிக்‌ கொண்டிருந்தேன்‌ என்று 
குஷ்டரோகி சொன்னான்‌. குருவானவர்‌ இதைக்கேட்டு 
ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பக்தி விசுவாசமுள்ள கிறீஸ்தவனைப்‌ 
பார்க்கும்‌ அதிர்ஷ்டம்‌ தமக்கு வாய்த்ததென்று மனதில்‌ எண்ணி, 
அவன்‌ சாகும்வரை கிட்ட இருந்து வேண்டிய உதவி எல்லாம்‌ 
செய்தார்‌. 

சகோதரரே! பாவம்‌ செய்யாமல்‌ சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்‌ 
வீர்களேயாகில்‌ நீங்களும்‌ இஷ்டப்பிரசாதத்தோடு சந்தோஷமாய்‌ 
சாவீர்கள்‌. அப்போது சாவின்‌ பயங்கரம்‌ உங்களுக்குத்‌ தோன்றாது. 
இதுதான்‌ சகல வரங்களிலும்‌ மேலான வரம்‌. இந்தப்‌ பாக்கியமான 
சாவுக்காக சர்வேசுரனை மன்றாட வேண்டும்‌. 


அர்ச்‌. மரியாயே! சர்வேசுரனுடைய மாதாவே! பாவிகளா 
யிருக்கிற எங்களுக்காக இப்போதும்‌ எங்கள்‌ மரண நேரத்திலும்‌ 
வேண்டிக்‌ கொள்ளும்‌. 

சேசு மரியாயே சூசை! உங்கள்‌ கையில்‌ என்‌ ஆத்துமத்தை 
ஒப்புக்‌ கொடுக்கிறேன்‌! சேசு மரியாயே சூசை! என்‌ அவஸ்தை 
வேளையில்‌ எனக்கு அடைக்கலமாயிருங்கள்‌! சேசு மரியாயே சூசை! 
உங்களிடம்‌ நான்‌ சமாதானத்தில்‌ மரிப்பேனாக. ஆமென்‌ சேசு. 

மூன்றாம்‌ நாள்‌ 
ஞானபோதகம்‌: பாவசங்கீர்த்தனம்‌ 

இத்தாலியா தேசத்திலுள்ள நேயாப்போலி என்ற பட்டணத்தின்‌ 
சமீபத்தில்‌ வெசுவியஸ்‌ என்னும்‌ ஒரு மலை இருக்கிறது. ஒரு காலத்‌ 
தில்‌ இந்த மலையின்‌ அடிவாரத்தில்‌ இரண்டு சிறந்த பட்டணங்கள்‌ 


இருந்தன. மலையைச்சுற்றி இருந்த நிலங்கள்‌ வெகு செழுமையா 
யிருந்ததால்‌, திராட்சைத்‌ தோட்டங்களும்‌, ஒலிவமரச்‌ சோலை களும்‌, 


பற்பல கனி வர்க்கங்களும்‌ நிறைந்து இருந்தன. ஊர்‌ உடல்‌ 
ஆரோக்கியத்துக்கு அநுகூலமாயிருந்ததின்‌ நிமித்தம்‌, அநேக 
பிரபுக்களும்‌ பெரும்‌ செல்வந்தரும்‌ உயர்ந்த மாளிகைகள்‌ கட்டி 
கவலையின்றி வாழ்க்கை நடத்தி வந்தார்கள்‌. 


இப்படி இருக்கும்‌ காலத்தில்‌ ஒருநாள்‌ மலைக்குள்ளிருந்து 
ஏதோ வானம்‌ குமுறல்போல்‌ சப்தம்‌ உண்டாவதை ஊர்‌ மக்கள்‌ 
கேட்டார்கள்‌. மலைகள்‌ உச்சியிலிருந்து இருண்ட புகை திரண்டுகூடி 
உயர எழும்பு வதைப்‌ பார்த்தார்கள்‌. பார்த்து பயந்து மனங்கலங்கி 
நிற்கும்போது மலையின்‌ உச்சி படீர்‌ படீர்‌ என்று பிளந்து வெடித்து, 
பூமி அதிர்ந்து அசைந்தது. அக்கினிப்பிரவாகம்‌ மலைக்குள்ளிருந்து 
கொதித்து உக்கிரத்தோடு புறப்பட்டு நாலு பக்கமும்‌ விழுந்து 
விசையாய்‌ ஓடி எங்கும்‌ பரவிப்‌ படர்ந்தது. வீடுகளும்‌ 
மாளிகைகளும்‌ இடிந்து விழுந்து சாம்பலாயின. தோட்டங்கள்‌ 
அழிந்து போயின. மனிதர்களில்‌ தப்பித்து ஓடினவர்கள்‌ போக, 
மீதிப்பேர்‌ அக்கினிக்கு அன்றே இரை யானார்கள்‌. முந்நூறு வருஷம்‌ 
செழிப்பாய்‌ சிறந்து விளங்கிய பட்டண மும்‌ அதன்‌ செல்வமும்‌ 
சிங்கார வனப்பும்‌ ஒரே மணி நேரத்தில்‌ சாம்பலாகி, மனிதர்‌ வாழ்ந்த 
நாடு சுடுகாடாய்‌ மாறி அழிந்து போனது! 


சகோதரரே! ஆத்துமத்துக்குச்‌ சாவான பாவத்தால்‌ வரும்‌ 
அழிவைக்‌ காட்ட இந்த நிகழ்ச்சி ஓர்‌ சித்திரப்‌ படம்போல்‌ தெளிவா 
யிருக்கின்றது. தேவ இஷ்டப்பிரசாதம்‌ ஆத்துமத்திலிருக்கும்போது, 
அந்த ஆத்துமம்‌ சிறந்த செல்வப்‌ பட்டணம்‌ போலிருக்கின்றது. அந்த 
அந்தஸ்திலிருக்கையில்‌ நீ செய்யும்‌ நற்செயல்களெல்லாம்‌ நித்திய 
வெகுமதி தரும்‌ மோட்ச பேறுள்ள செயல்களாகின்றன. 
சேசுநாதர்சுவாமி அந்த ஆத்துமத்தில்‌ பிதாவோடும்‌ பரிசுத்த 
ஆவியோடும்‌ வாசம்‌ செய்கிறார்‌. சம்மனசுகள்‌ அந்த ஆத்துமத்தை 
ஆச்சரிய சந்தோஷத்துடன்‌ பார்த்து சர்வேசுரனை ஸ்துதிக்கிறார்கள்‌. 
இஷ்டப்பிரசாதமுள்ள ஆத்துமம்‌ மோட்சத்தின்‌ உத்தம சாயல்‌. 
சர்வேசுரனுடைய தேவ பட்டணம்‌. இதன்‌ செல்வத்துக்கும்‌ 
சிறப்புக்கும்‌ மிஞ்சினது உலகத்தில்‌ ஒன்றுமில்லை. 
இவ்வித அலங்காரம்‌ பெற்ற ஆத்துமத்திலே ஒரே ஒரு சாவான 
பாவம்‌ மாத்திரம்‌ நுழையட்டும்‌. அந்தக்‌ கணமே இஷ்டப்பிரசாதம்‌ 
அழிந்து போகின்றது. பேறுபலன்களும்‌ புண்ணியங்களும்‌ மறைந்து 


போகின்றன. சேசுநாதர்‌ இருந்த இடத்தில்‌ பசாசு வந்து இருக்கிறது. 
அந்த ஆத்துமம்‌ நரகத்தின்‌ சாயலாய்‌ ஒரே நிமிஷத்தில்‌ மாறிப்‌ 
போகின்றது! ஓ! என்ன பயங்கரமுள்ள மாற்றம்‌! என்ன நிர்ப்பாக்‌ 
கியம்‌! எப்படி பிரகாசமுள்ள சுத்தத்‌ தங்கம்‌ ஒரு நொடியில்‌ 


அவலட்சண நிறமுள்ள கரியாய்‌ மாறிப்‌ போனது! 


அழிந்து சாம்பலான பட்டணத்தைத்‌ திரும்பி ஒரே நாளையில்‌ 
கட்டுவது மனிதனால்‌ கூடாது. அந்தப்‌ பட்டணம்‌ சிறப்பாய்‌ வளர்ந்து 
செழித்து முன்வர முந்நூறு வருஷங்கள்‌ சென்றது. திரும்பவும்‌ அது 
முன்போல்‌ செல்வமுள்ள பட்டணமாகும்படி அநேக வருஷங்கள்‌ 
செல்லும்‌. நூறு வருஷமாய்‌ வளர்ந்து விரிந்து உயர ஓங்கிய பெரிய 
ஆலமரத்தை பெருங்காற்று அடியோடு கீழே தள்ளினால்‌, விழுந்த 
மரம்‌ திரும்பவும்‌ நிமிர்ந்து வேர்‌ ஊன்றி முன்போல்‌ நிற்கமாட்டாது. 
ஆத்தும விஷயத்தில்‌ சர்வேசுரன்‌ கிருபையில்‌ அப்படி அல்ல. ஐம்பது 
வருஷமாய்‌ நீ இஷ்டப்பிரசாதத்‌ தோடு இருக்கும்‌ காலத்தில்‌ தேடிக்‌ 
குவித்த ஞான வரங்கள்‌ பேறு பலன்கள்‌ புண்ணிய நற்செயல்கள்‌ 
எல்லாம்‌ ஒரே ஒரு சாவான பாவத்தால்‌ உடனே நீ இழந்தாலும்‌, 
இவைகளை இழந்த மறு நிமிஷத்தில்‌, இவைகளை எல்லாம்‌ 
திரும்பவும்‌ நீ அடையலாம்‌. சேசு நாதர்சுவாமி மனிதர்பேரில்‌ 
அளவற்ற அன்பும்‌ தயையும்‌ உள்ளவ ரானதால்‌, மனிதர்‌ இழந்த 
நன்மை வரங்களைத்‌ திரும்பவும்‌ பெற்று தமக்கு முன்போல்‌ பிரிய 
பிள்ளைகளாகும்படியாய்‌, ஓர்‌ அற்புத வழி ஏற்படுத்தி இருக்கிறார்‌. 
அந்த வழி பாவசங்கீர்த்தனம்‌. 


கிறிஸ்தவன்‌ ஞானஸ்நானத்துக்குப்‌ பின்‌ பாவம்‌ செய்தால்‌ 
அந்தப்‌ பாவத்துக்கு மன்னிப்பு பெறும்படி பாவசங்கீர்த்தனம்‌ 
சர்வேசுரனால்‌ நியமிக்கப்பட்ட வழி. இதுதான்‌ இரண்டாம்‌ 
ஞானஸ்நானம்‌. இது தான்‌ பாவியான கிறீஸ்தவனை மோட்சத்தில்‌ 
சேர்க்கும்‌ அற்புதமான ஏணி. இதுதான்‌ ஆத்துமத்தைத்‌ தீண்டின 
பாவமாகிற குஷ்டத்தைத்‌ தீர்க்கும்படியாய்‌ சேசுநாதர்சுவாமி தமது 
இரத்தத்தால்‌ செய்த அற்புத தைலம்‌. இதன்‌ நிமித்தம்‌ 
பாவசங்கீர்த்தனம்‌ இன்னதென்று நன்றாய்‌ அறிவது எல்லாருக்கும்‌ 
வெகு பிரயோசனமான காரியம்‌. 


கிறீஸ்துவர்கள்‌ சாதாரணமாய்‌ பாவசங்கீர்த்தனமானது ஏதென்று 
விவரமாய்‌ நன்றாய்‌ அறியமாட்டார்கள்‌. சிலர்‌ இது வெறும்‌ சடங்‌ 
கென்று மாத்திரம்‌ எண்ணி இதை மதிக்கிறதில்லை. வேறு சிலர்‌ பாவ 


சங்கீர்த்தனம்‌ மகா கஷ்டமான ஏற்பாடென்று பயந்து அதன்‌ 
பெயரைக்‌ கேட்டாலே நடுங்குவார்கள்‌. பாவசங்கீர்த்தனத்தை வெறும்‌ 
சடங்கென்று எண்ணுகிறவர்கள்‌ தகுந்த குணங்களோடு 
பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய மாட்டார்கள்‌. அது கடினமென்று 
நினைப்பவர்கள்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய காலதாமதம்‌ பண்ணு 
வார்கள்‌. இவ்விரு வகை மனிதர்களும்‌ மோசம்‌ போகிறார்கள்‌. 
இவர்களுக்குப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ இன்னதென்று நன்றாய்த்‌ 
தெரியாது. இதன்‌ காரணமாக நீங்கள்‌ எல்லாரும்‌ பாவசங்கீர்த்தனம்‌ 
இன்னதென்று தெளிவாயும்‌ விவரமாயும்‌ அறியும்படி, இந்தப்‌ 
போதகத்தில்‌ பாவசங்கீர்த்தனமாவது ஏதென்றும்‌, அதன்‌ பயன்கள்‌ 
இவையென்றும்‌, அதைச்‌ செய்யாதபடி கிறீஸ்தவர்கள்‌ சாதா 
ரணமாய்ச்‌ சொல்லும்‌ சாக்குப்போக்குகள்‌ இவை என்றும்‌ விவரித்துக்‌ 
காண்பிப்போம்‌. பாவசங்கீர்த்தனம்‌ நன்றாய்‌ செய்ய அவசியமான 
குணங்களைப்‌ பற்றி உங்களுக்கு விரிவாய்ப்‌ பேசுவோம்‌. 


இஷ்டப்பிரசாதத்தின்‌ தாயாகிய தேவ ஆண்டவள்‌ நமக்குத்‌ 


துணையாய்‌ வந்து முன்‌ நிற்பார்களாக. 
முதல்‌ பாகம்‌ 


சேசுநாதர்சுவாமி ஸ்தாபித்த ஏழு தேவத்திரவிய அநுமானங்‌ 
களில்‌ பாவசங்கீர்த்தனம்‌ ஒன்று. பாவத்தைச்‌ செய்கிற கிறீஸ்தவ 
னுக்குப்‌ பொறுத்தலும்‌, ஆறுதலும்‌, மனதில்‌ சந்தோஷமும்‌ 
கொடுக்கும்படி சேசுநாதர்‌ சுவாமி ஏற்படுத்திய அற்புதமான வழி. 
ஞானஸ்நானம்‌ பெற்றபின்‌ மனிதன்‌ செய்யும்‌ பாவங்கள்‌ தொகை 
யிலும்‌ கனத்திலும்‌ விஷத்திலும்‌ எவ்வளவு அளவுக்கு மீறி பெருகி 
யிருந்தாலும்‌ அவை எல்லாவற்றிற்கும்‌ மன்னிப்பு பெறுவதற்கு 
சேசுநாதர்‌ காட்டின வழி பாவசங்கீர்த்தனம்தான்‌. ஆத்துமத்துக்குப்‌ 
பாவத்தால்‌ வந்த நஷ்டம்‌ முழுவதையும்‌ பாவசங்கீர்த்தனம்‌ 
பரிகரிக்கும்‌. செத்துப்போன ஆத்துமத்துக்குத்‌ திரும்பவும்‌ உயிர்‌ 
கொடுக்கும்‌. சர்வேசுரனுக்குப்‌ பிள்ளைகளாக்கும்‌. மோட்ச சுதந்‌ 
தரத்தைத்‌ திரும்பவும்‌ கொடுக்கும்‌. 

பாவசங்கீர்த்தனம்‌, எந்த அந்தஸ்திலுள்ளவர்களுக்கும்‌, எந்த 
வேலையிலிருப்பவர்களுக்கும்‌, பெரியோர்‌, சிறியோர்‌, வாலிபர்‌ 
முதலிய சகலருக்கும்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ பயனுள்ளது. யார்‌ 


எவனாயினும்‌ பாவத்தைச்‌ செய்தவுடன்‌ அவனுடைய மனச்சாட்சி, 


புழுவைப்போல்‌ உள்ளேயிருந்து, விடாமல்‌ அரித்துக்‌ கொண் 
டிருக்கும்‌. அவன்‌ விசுவாசமுள்ள கிறீஸ்தவனானால்‌, தன்னோடு 
சமாதானமில்லாமலும்‌, பிறரோடு  முகங்கொடுத்துப்‌ பேசத்‌ 
துணியாமலும்‌, சர்வேசுரனைத்‌ தலை நிமிர்ந்து பார்க்க பயந்தும்‌, 
தனக்குத்தானே பெரும்‌ பாரம்‌ போலிருப்பான்‌. அவன்‌ எங்கே 
போனாலும்‌, தன்‌ நிழல்‌ தன்‌ கால்‌ அடியை விடாமல்‌ தொடர்வது 
போல அவனுடைய மனச்சான்று அவனை விடாது தொடர்ந்து, 
அவன்‌ செய்த பாவத்தைச்‌ சுட்டிக்காட்டி, அதன்‌ அவலட்சணத்‌ 
தையும்‌, அதற்கு வரும்‌ தண்டனையையும்‌ கண்முன்‌ வைக்கும்‌. 
இவ்வளவு நிர்ப்பாக்கிய பாவி தன்னையே சகிக்கமாட்டாமல்‌ சில 
சமயங்களில்‌ தன்‌ உயிரைத்‌ தானே மடித்துக்‌ கொண்டதாக நாம்‌ 
வாசித்தும்‌ கேட்டுமிருக்கிறோம்‌. 


ஆனால்‌ இவன்‌ பாவசங்கீர்த்தனத்தில்‌ தன்‌ மனதைக்‌ குருவுக்குத்‌ 
திறந்து காட்டுவான்‌ என்றால்‌, அவனுக்கு அதனால்‌ ஆறுதலும்‌ 
சந்தோஷமும்‌ வருவதை அவனே அனுபவ வாயிலால்‌ 
அறிந்துகொள்‌ வான்‌. பாவசங்கீர்த்தனம்‌ செய்வதால்‌ சேசுநாதருடைய 
பரிசுத்த இரத்தம்‌ அவன்‌ ஆத்துமத்தைக்‌ கழுவி அவனைச்‌ 
சுத்தமாக்கும்‌. சர்வேசுரனுக்கு முன்போல்‌ பிள்ளையாகி பாவத்தால்‌ 
தான்‌ இழந்து போன ஞான வரங்களையெல்லாம்‌ திரும்பவும்‌ 
பெற்றுக்‌ கொள்வான்‌. இதுவுமன்றி அநேக சமயங்களில்‌ 
பாவசங்கீர்த்தனம்‌ சரீர சுகத்துக்கு முதலாய்‌ மிக நன்மையானது. 
எத்தனையோ வாலிபர்‌ துன்மார்க்கப்‌ பழக்கத்தால்‌ உடல்‌ மெலிந்து 
வாடி முகக்களை யின்றித்‌ திரியும்போது பாவசங்கீர்த்தனம்‌ செய்து 
சர்வேசுரனோடு சமாதானமானவுடன்‌, மனதில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ உண்டாகவே, அந்த சந்தோஷம்‌ அடுத்தது காட்டும்‌ 
பளிங்குபோல்‌, அவர்கள்‌ முகத்திலும்‌ தோன்ற அத்தோடு சரீர 
செளக்கியமும்‌ பெற்றார்கள்‌. 


பாவசங்கீர்த்தனம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ பயனுள்ளதானால்‌, 
குடும்ப சகிதமாய்‌ வாழ்கிறவர்களுக்கு இன்னும்‌ அதிகமான பயன்‌ 
உள்ளது என்பது சற்று யோசித்துப்‌ பார்ப்பவர்களுக்குத்‌ தானே 
விளங்கும்‌. கணவன்‌ மனைவி தங்களுக்குள்‌ சமாதான ஐக்கியமுடன்‌ 
வாழவும்‌, ஒருவருக்கொருவர்‌ துரோகம்‌ செய்யாமல்‌ அந்நியோந்நிய 
சிநேகமாயிருக்கவும்‌, பாவசங்கீர்த்தனம்‌ போல்‌ உதவியாய்‌ இருப்பது 
வேறெது உண்டு? கணவன்‌ தன்‌ மனைவிக்குச்‌ சொல்ல அறியாத 


தையும்‌, மனைவி கணவனுக்குச்‌ சொல்லத்‌ துணியாததையும்‌, 
சேசுநாதர்‌ ஸ்தானத்திலிருக்கும்‌ குரு சேசுநாதர்பேரால்‌ சொல்லுவார்‌. 
பாவசங்கீர்த்தன வேளையில்‌ குரு சொல்லும்‌ வார்த்தையை அவர்கள்‌ 
அமைந்த மனதோடு சேசுநாதரின்‌ சொல்போல்‌ கேட்பார்கள்‌. 
இதனால்‌ எத்தனை குடும்பங்களில்‌ அயோக்கியமும்‌ அவதூறும்‌ 
நஷ்டமும்‌ மனஸ்தாபமும்‌ உண்டாகாதபடி பாவசங்கீர்த்தனம்‌ 
உதவியாயிருக்கின்றது! வீட்டில்‌ வேலை செய்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
அலுவலை ஜாக்கிரதையுடனும்‌, பிரமா ணிக்கத்தோடும்‌ செய்யும்படி 
படிப்பிக்கிறதும்‌, பிரமாணிக்கம்‌ தவறிய ஊழியன்‌ திருடின 
பொருளைத்‌ திருப்பிக்‌ கொடுக்கும்படி செய்வதும்‌ பாவ சங்கீர்த்தனம்‌ 
அல்லவா? யாதோர்‌ வீட்டிலுள்ள தாயும்‌ தகப்பனும்‌ பிள்ளைகளும்‌ 
ஊழியரும்‌ மாதம்‌ ஒருதடவையாவது பாவசங்கீர்த்‌ தனம்‌ ஒழுங்காய்‌ 
செய்து வந்தால்‌, அந்த வீட்டில்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ உண்டாக்குமென்பது உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌ 
அறிந்த விஷயமல்லவா? ஏன்‌ சில வீடுகளிலே சண்டையும்‌ 
மனஸ்தாபமும்‌ துன்பமும்‌ கவலையும்‌ பகையும்‌ பழியும்‌ இன்னும்‌ 
பலவிதமான அலங்கோலமுமாயிருக்கின்றது? ஏனென்‌ றால்‌ அந்த 
வீட்டிலுள்ளவர்கள்‌ பாவசங்கீர்த்தனத்துக்குப்‌ போவ தில்லை. 
பாவசங்கீர்த்தனமில்லாததால்‌ அவர்கள்‌ குற்றத்தைக்‌ கண்டித்து 
நீக்குவதற்கு ஒருவரும்‌ இல்லாவிட்டால்‌ அந்தக்‌ குடும்பம்‌ சீரழிந்த 
குடும்பமாகும்‌ என்று சொல்லவும்‌ வேண்டுமோ? 


இதுவுமன்றி பல குடும்பங்கள்‌ கூடிவாழும்‌ சபைகளுக்கும்‌, பல 
சபைகளுள்ள ஊர்களுக்கும்‌ பாவசங்கீர்த்தனம்‌ வெகு நன்மை 
விளைவிக்கும்‌. ஊரில்‌ உள்ளவர்கள்‌ யாவரும்‌ ஒழுங்காயும்‌ 
நல்லவர்களாயும்‌ நடக்கவும்‌, துன்மார்க்கம்‌ குடி களவு சூது முதலிய 
பஞ்சமா பாதகங்கள்‌ ஒழியவும்‌, திருடின பொருளை உரியவனுக்கு 
திருப்பித்‌ தரவும்‌ செய்வது பாவ சங்கீர்த்தனமே! எந்த ஊரில்‌ வாழும்‌ 
கிறீஸ்தவர்கள்‌ பாவசங்கீர்த்தனம்‌ சரியாய்‌ செய்வதில்லையோ, அந்த 
ஊர்‌ பாழடைந்த ஊரென்றும்‌ பசாசு அரசு செய்யும்‌ நரகமென்றும்‌ 
சொல்லலாம்‌. 


பாவசங்கீர்த்தனத்தால்‌ மனிதர்களுக்கு வரும்‌ இவ்வளவான 
நன்மைகளின்‌ காரணமாக, இந்தத்‌ தேவதிரவிய அநுமானம்‌, 
சேசுநாதர்‌ சுவாமி தமது பிள்ளைகளுக்குச்‌ செய்த பல கோடி 
நன்மைகளுக்குள்‌, முக்கியமான ஒன்று என்று சொல்லலாம்‌. 


இப்படியானால்‌ கிறீஸ்த வர்கள்‌ ஏன்‌ பாவசங்கீர்த்தனமென்றால்‌ 
அஞ்சிப்‌ பயந்து நடுங்கிச்‌ சாகிறார்கள்‌? வேப்பிலை கஷாயம்‌ 
குடிப்பதுபோல்‌ அருவருப்படைகிறார்கள்‌? பாவசங்கீர்த்தனத்துக்குப்‌ 
போவதை விட ஒருசந்தி இருப்பதும்‌ தர்மம்‌ செய்வதும்‌, 
யாத்திரையாய்‌ திருத்தலங்களைச்‌ சேவிப்பதும்‌ இந்தக்‌ 
கிறீஸ்தவர்களுக்கு எளிதாய்த்‌ தோன்றுகின்றது. பாவசங்கீர்த்தனம்‌ 
இன்னதென்று நன்றாய்‌ அறியாத குறையால்தான்‌ பல 
சாக்குப்போக்குள்‌ சொல்லி மோசம்‌ போகிறார்கள்‌. இவர்கள்‌ 
வழக்கமாய்ச்‌ சொல்லும்‌ போலி நியாயங்களாகிற சாக்குப்போக்கு 
களை இங்கே எடுத்துக்‌ காட்டி அவற்றிலுள்ள தப்பிதங்களை உங்க 
ளுக்குச்‌ சொல்லப்‌ போகிறோம்‌. கவனித்து நீங்களும்‌ கேளுங்கள்‌. 
இரண்டாம்‌ பாகம்‌ 

கிறீஸ்துவர்களில்‌ சிலர்‌ பாவசங்கீர்த்தனத்துக்குப்‌ 
போகாதிருப்பதற்கு சொல்லும்‌ பல சாக்குப்போக்குகளில்‌ ஒன்று 
ஏதென்றால்‌, சர்வேசுரனிடம்‌ என்‌ பாவங்களைச்‌ சொல்வது 


போதுமே; குருவைத்‌ தேடி ஏன்‌ போக வேண்டும்‌? என்பதாம்‌. 


தம்பி, உன்‌ நியாயப்பிரகாரம்‌ நீ சர்வேசுரனிடத்திலும்‌ உன்‌ 
பாவங்களைச்‌ சொல்ல தேவையில்லை. சர்வேசுரன்‌ உன்‌ மனதி 
லிருப்பதெல்லாம்‌ நீ சொல்லுமுன்‌ அறிவதால்‌ அவரிடம்‌ நீ ஏன்‌ 
சொல்ல வேண்டும்‌? ஆனால்‌ குருவிடம்‌ நமது பாவங்களைச்‌ சொல்ல 
வேண்டுமென்பது மனிதனுடைய ஏற்பாடல்ல; சேசுநாதருடைய 
கட்டளை. ஞானஸ்நானம்‌ பெற்றபின்‌ மனது பொருந்திச்‌ செய்த 
சாவான பாவங்கள்‌ யாவையும்‌ அதிகாரம்பெற்ற ஒரு 
குருவானவரிடம்‌ ஒருதடவையாவது சங்கீர்த்தனம்‌ செய்து பாவப்‌ 
பொறுத்தல்‌ அடைய வேண்டும்‌ என்பது திருச்சபை தன்னிஷ்டமாய்‌ 
விதித்த கட்டளையல்ல; முழுத்‌ திருச்சபைக்கும்‌ தேவசுதன்‌ சேசுக்‌ 
கிறீஸ்துநாதர்‌ விதித்த தேவ கட்டளை. இந்தத்‌ தேவ கட்டளைக்குப்‌ 
பூரணமாய்ப்‌ பணியும்‌ மனப்பாங்கு உத்தம தேவசிநேகத்துக்கும்‌ 
உத்தம மனஸ்தாபத்துக்கும்‌ இன்றியமையா அம்சம்‌ என்று சொல்லா 
மலே விளங்கும்‌. ஆயினும்‌, நெஞ்சறிய ஒரு சாவான பாவம்‌ செய்த 
கிறீஸ்துவன்‌, அந்தப்‌ பாவத்தை உள்ளபடி ஒரு குருவானவரிடம்‌ 
வெளிப்படுத்த எவனுக்கு மனம்‌ இல்லையோ, அவன்‌ அந்தப்‌ 
பாவத்துக்காக உத்தம மனஸ்தாபப்படுதல்‌ இயலாத செயல்‌. 


ஏனெனில்‌, தேவ கட்டளையை நிராகரிக்கும்‌ நெஞ்சத்தில்‌ உத்தம 
மனஸ்‌ தாபத்துக்கு ஊற்றாகிய தேவசிநேகம்‌ எவ்வாறு சுரக்கும்‌? 


நீங்கள்‌ எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ 
அவர்கள்‌ பாவமும்‌ மன்னிக்கப்படும்‌; எவர்களுடைய பாவங்களை 
நீங்கள்‌ மன்னிக்கிறதில்லையோ அவர்கள்‌ பாவங்களும்‌ மன்னிப்பு 
பெறாது என்பது சேசுநாத ருடைய தேவவாக்கு (அரு. 20:23). 
ஆகையால்‌ நீ உன்‌ பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டுமானால்‌ 


குருவைத்‌ தேடிப்‌ போவது அவசியம்‌. 


வேறு சிலர்‌ சொல்வதாவது: குரு என்னைப்போல்‌ ஓர்‌ 
மனிதன்தானே. அந்த மனிதனிடத்தில்‌ என்‌ மனதிலிருக்கும்‌ இரகசிய 


பாவங்களைச்‌ சொல்வது சரியா? 


சரியே. ஏனென்றால்‌ குரு மனிதனானாலும்‌, பாவங்களை 
மன்னிக்கவும்‌ மன்னியாதிருக்கவும்‌ சேசுநாதரிடமிருந்து அதிகாரம்‌ 
பெற்றிருக்கிறார்‌. இதுவுமன்றி குரு மனிதனாயிருப்பதால்‌, 
அவரிடம்‌ உன்‌ பாவங்களைச்‌ சொல்ல பயமின்றிப்‌ போகலாம்‌. ஒரு 
சம்மனசு மோட்சத்திலிருந்து மனிதர்‌ செய்த பாவங்களைக்‌ 
கேட்கும்படி வந்தால்‌, அவரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய மனிதன்‌ 
அஞ்சி நடுங்குவான்‌. அரூபியாகிய தேவதூதன்‌ மனுஷ சுபாவத்தின்‌ 
பலவீனங்களைப்‌ பரீசோதித்து அறிந்தவரல்ல. ஆனால்‌ குரு 
நம்மைப்போல்‌ மனிதனானதால்‌ மனித சுபாவத்தின்‌ துர்ப்பலம்‌ 
இன்னதென்று அறிவார்‌. நாம்‌ அவரிடம்‌ சொல்லும்‌ பாவங்களைக்‌ 
கேட்டு அவர்‌ பிரமித்து ஆச்சரியப்பட மாட்டார்‌. 


குரு மனிதனானாலும்‌ அவர்‌ சேசுநாதர்சுவாமியிடமிருந்து 
அதிகாரம்‌ பெற்றிருப்பதால்‌ அவரிடத்தில்‌ பாவங்களைச்‌ 
சொல்லும்போது சேசுநாதரிடத்திலே சொல்வதுபோல்‌ பக்தி 
விசுவாசம்‌ நம்பிக்கையுடன்‌ நீங்கள்‌ போவது நல்லது. 

இன்னும்‌ சிலர்‌ சொல்வதாவது: பாவசங்கீர்த்தனம்‌ சிறு 
பிள்ளைகளுக்கும்‌ கிழவிகளுக்கும்தான்‌ தகுந்தது. இளம்‌ 
வயதுள்ளவர்களுக்கும்‌ படித்தவர்களுக்கும்‌ தகுதியல்ல. 

இதென்ன நியாயம்‌? கிழவிகளும்‌ சிறுபிள்ளைகளும்தானா 
பாவம்‌ செய்கிற துஷ்டர்கள்‌? படித்தவர்களும்‌ இளைஞரும்‌ பாவம்‌ 
செய்கிறதில்லையோ? நீங்கள்‌ உள்ளதைப்‌ பேசினால்‌, வாலிபர்‌, 


படித்தவர்‌ இவர்களிடத்தில்‌ அநேகமாய்‌ பாவங்கள்‌ மிகுதியாயிருக்கு 
மென்று ஏற்றுக்‌ கொள்வீர்கள்‌. இருந்தால்‌ இவர்கள்‌ பாவ 
சங்கீர்த்தனம்‌ செய்தல்‌ மகா அவசியமென்று நீங்களே சொல்வீர்கள்‌. 
பெரும்‌ புயல்‌ மனதில்‌ எழும்பி, பாவசோதனைகள்‌ மிஞ்சி, மனது 
மயங்கி கலங்கும்போதல்லவா பாவசங்கீர்த்தனம்‌ செய்து ஆத்து 
மத்தை உறுதிப்படுத்தி காப்பாற்றுவது அவசியம்‌. பல வகையான 
வியாதியால்‌ கஷ்டப்பட்டு துன்பப்படும்‌ உடல்‌ நிலையிலிருப்பவர்‌ 
களுக்கு மருந்து அவசியமல்லவென்றும்‌, உடல்‌ நலத்தோடு 
இருப்பவர்களுக்குத்தான்‌ மருந்து கொடுக்க வேண்டுமென்றும்‌ 
புத்தியுள்ள எவனும்‌ சொல்வானா? 

ஆனால்‌ நான்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்தால்தானோ 
யோக்கியதை உள்ளவன்‌. செய்யாவிட்டால்‌ யோக்கியதை 
அற்றவனென்று உலகத்தார்‌ என்னை மதிக்க மாட்டார்களோ? என்று 
சிலர்‌ கேட்பார்கள்‌. 

உலகத்தாருடைய மதிப்பைப்‌ பெறும்படி கிறீஸ்துவன்‌ நடப்பது 
அவனுக்கு நல்லதோ? உலகத்துக்கு ஞானம்‌ பேய்‌, ஞானத்துக்கு 
உலகம்‌ பேய்‌ என்ற சுலோகத்தை நீ கேட்டதில்லையா? 

ஆனால்‌ நான்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய கோவிலுக்குப்‌ 
போனால்‌ என்னைப்‌ பார்க்கிறவர்கள்‌ என்ன நினைப்பார்கள்‌? 


அநேகம்‌ கிறீஸ்துவர்கள்‌ பாவசங்கீர்த்தனத்துக்கு வராததற்குள்ள 
பல காரணங்களில்‌ இது ஒன்று. உன்‌ மனம்‌ உன்னைத்‌ தூண்டி 
பாவசங்கீர்த்தனம்‌ செய்‌, அப்போதுதான்‌ சமாதானம்‌ உன்னிடம்‌ 
இருக்குமென்று சொல்லும்போது, நீ பரமகோழையாய்‌ நான்‌ 
போனால்‌ இவன்‌ அவன்‌ என்ன நினைப்பானென்று பயந்து உன்‌ 
மனசாட்சிக்குத்‌ துரோகம்‌ செய்கிறாய்‌. நினைக்கிறவன்‌ 
நினைக்கட்டும்‌, சொல்லுகிறவன்‌ சொல்லட்டும்‌. உன்‌ ஆத்துமத்தை 
இரட்சிப்பது உன்‌ அலுவல்‌. நீ உன்‌ கடமையைத்‌ துணிவோடு 
அநுசரிப்பதைப்‌ பார்க்கும்‌ புத்திமான்கள்‌ உன்னை மதிப்பார்கள்‌. 
துஷ்டரும்‌ துன்மார்க்கரும்‌ தான்‌ உன்னை நகைக்கலாம்‌. ஆனால்‌ 
இவர்களுக்குப்‌ பயந்து நடப்பது புத்திமானுக்கு அழகாகுமோ? 

ஆனால்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்வது வெகு கஷ்டம்‌. எப்படி 
செய்வதென்று எனக்கு நன்றாய்த்‌ தெரியாது. 


நீ சொல்வதுபோல்‌ கஷ்டமானதென்று வைத்துக்‌ கொள்வோம்‌. 
கஷ்டமின்றி வாழ்க்கையை ஓட்டுபவர்களை நீ பார்த்ததுண்டா? உன்‌ 
பாவங்களின்‌ கஷ்டத்தை நீ பாராமல்‌ கண்ணை மூடிக்கொண்டு 
செய்தாய்‌. உன்‌ பாவத்துக்கு மன்னிப்புப்‌ பெறுவதற்கு கொஞ்சம்‌ 
கஷ்டப்பட்டாலாகாதோ? கஷ்டமென்பது பசாசு உன்‌ காதில்‌ 
சொல்லும்‌ துர்ப்புத்தி. பாவசங்கீர்த்தனம்‌ சேசுநாதருடைய 
சிநேகத்தையும்‌ தயையையும்‌ காட்டும்‌ அற்புத ஏற்பாடு. சற்றுக்‌ 
கவனமாய்‌ நாம்‌ சொல்வதைக்‌ கேள்‌. நீதியும்‌ அளவில்லா வல்லமை 
யுமுள்ள சர்வேசுரனை நீ விரோதித்து பகைத்து தூ'த்தபின்பு உன்‌ 
பாவங்களுக்குப்‌ பொறுத்தல்‌ பெறும்படியாய்‌ சர்வேசுரன்‌ உன்னிடம்‌ 
கேட்பதென்ன? நீ குருவைத்‌ தேடிப்போய்‌ அவர்‌ காதுக்குள்‌ வெகு 
இரகசியமாய்‌ நீ செய்த பாவங்களை எல்லாம்‌ தக்க மனஸ்தாபத்‌ 
தோடு சொல்வது மாத்திரமல்லவா? எந்த மனிதன்‌ இராஜதுரோகம்‌ 
செய்தபின்பு, அதற்கு மன்னிப்புப்‌ பெற, மந்திரியினிடம்‌ போய்‌ 
இரகசியத்தில்‌ தான்‌ செய்ததைச்‌ சொல்வது போதுமென்று அறிந்தால்‌ 
இது கஷ்டமென்று சொல்வான்‌? 


இன்னும்‌ சிலர்‌ சொல்வதாவது: பாவசங்கீர்த்தனம்‌ நல்லதுதான்‌. 
ஆனால்‌ என்னிடத்தில்‌ என்ன பாவமிருக்கிறது? வருஷத்துக்கொரு 
விசை செய்வது போதும்‌. நான்‌ வருஷக்காரன்‌. 


இப்படிப்‌ பேசும்‌ கிறீஸ்தவர்கள்‌ பாவசங்கீர்த்தனமென்றால்‌ 
ஏதோ ஒரு திருநாள்‌ சடங்கு, திருநாள்‌ கோலம்‌ என்று எண்ணி 
இருக்கிறார்கள்‌ போலும்‌. ஆகவே திருநாள்‌ கொண்டாட்டம்‌ வருஷம்‌ 
ஒருமுறை வருவதுபோல்‌ இவர்களும்‌ வருஷத்தில்‌ ஒருதடவை 
தேர்த்திருநாளோடு பாவசங்கீர்த்தன சடங்கை நிறைவேற்றினால்‌ 
போதும்‌ என்று எண்ணுகிறார்கள்‌. சகோதரா! பாவசங்கீர்த்தனம்‌ வீண்‌ 
சடங்கல்ல. பாவத்தை நீக்கும்‌ தேவ மருந்து. மருந்தானால்‌ வியாதி 
கண்டவுடனே மருந்து சாப்பிடுவது புத்தியே அன்றி வியாதி 
முற்றிப்போய்‌ பலம்‌ கொண்ட பின்புதான்‌ சாப்பிடுவேனென்பது 
மூடத்தனம்‌ அல்லவா? 


ஒரு குரு பிரயாணம்‌ செய்தவர்‌ இராத்திரி கிறீஸ்தவன்‌ ஒருவன்‌ 
வீட்டில்‌ தங்கினார்‌. வீட்டிலிருந்தவன்‌ வெகுவாய்‌ மெலிந்து வாடி 
செளக்கியமில்லாதிருப்பதை இவர்‌ கண்டு, இதன்‌ காரணம்‌ 
ஏதென்றும்‌, தக்க மருந்து சாப்பிடுகிறானாவென்றும்‌ விசாரித்தார்‌. 


அவன்‌ சொல்வான்‌: சுவாமி! வைத்தியர்‌ என்னைப்‌ பார்க்கிறதில்‌ 


குறைவில்லை! அதோ அவர்கள்‌ கொடுத்த மருந்துகளெல்லாம்‌ 
வரிசையாய்‌ மேஜை மேலிருக்கின்றது. ஆனால்‌ எல்லா நாட்களிலும்‌ 
மருந்து சாப்பிடுவது என்‌ வழக்கமல்ல. நல்ல நாள்‌, அதிர்ஷ்டநாள்‌ 
இன்னதென்று பார்த்துத்தான்‌ நான்‌ சாப்பிடுவேன்‌. அதுவும்‌ 
வருஷத்தில்‌ ஒரு தடவைதான்‌ வரும்‌. 

குரு இவன்‌ சொன்னதைக்‌ கேட்டு குலுங்க சிரித்து, அவன்‌ 
செய்வது எவ்வளவு மூடத்தனமென்று அவனுக்குக்‌ காட்டி, 
மருந்தென்றால்‌ வியாதி தலைகாட்டின உடனே சாப்பிடுவது. 
இதுதான்‌ குணம்‌ கொடுக்குமென்று சொன்னார்‌. அப்படியே 
கிற்ஸ்தவனே! நீ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்படி திருநாள்‌ 
கொண்டாட்டம்‌ வருமட்டும்‌ காத்திராதே. பாவமாகிற பெரிய 
வியாதியில்‌ நீ விழுந்த நாளே தாமதமின்றி தேவ மருந்தைத்‌ 
தேடிப்போ. நாள்‌ போகட்டும்‌ என்று தாமதம்‌ செய்தால்‌ பாவத்தின்‌ 
மேல்‌ பாவம்‌ வந்து குவியும்‌. அசுத்தத்தின்மேல்‌ அசுத்தம்சேர பெருங்‌ 
குப்பை மேடாகும்‌. பின்‌ அதெல்லாம்‌ எடுத்து வெளியே கொட்டு 


வதென்றால்‌ வெகு கஷ்டமான வேலையாகும்‌. 


இந்தப்‌ புத்தியெல்லாம்‌ கேட்டபின்பு நீங்கள்‌ செய்ய வேண்டிய 
தீர்மானம்‌ ஏதென்றால்‌, இனிமேலாக நான்‌ மாசத்துக்கு ஒரு தடவை, 
இன்னும்‌ முடிந்தால்‌ எட்டு நாளைக்கொரு தடவை, பாவசங்கீர்த்‌ 
தனம்‌ செய்வேன்‌. எப்போதாவது மதிதப்பி சாவான பாவத்தில்‌ நான்‌ 
விழுந்தால்‌, திருநாள்‌ வருமட்டும்‌ நான்‌ காத்திராமல்‌ உடனே 
குருவிடம்‌ போய்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து என்‌ ஆத்துமத்தை 
சுத்தமாக்கி சர்வேசுரனுடன்‌ சமாதானமாவேன்‌. இதுவே என்‌ 
தீர்மானம்‌. இதுவே என்‌ உறுதியான மனது. தேவதாயார்‌ என்னைக்‌ 
காப்பாற்றுவார்களாக. 


நான்காம்‌ நாள்‌ 
தியானம்‌ 1: உலகத்தின்‌ கடைசி நாளில்‌ நடக்கும்‌ 
விசாரணையும்‌ தீர்ப்பும்‌ 
ஆப்பிரிக்கா தேசத்தின்‌ தென்பாகத்திலுள்ள ஓர்‌ பட்டணத்தில்‌ 
பணக்காரன்‌ ஒருவன்‌ பரந்த நிலம்‌ வாங்கி அதிலே திராட்சைத்‌ 
தோட்டம்‌ உண்டாக்கி அதன்‌ மத்தியில்‌ தனக்கொரு வீடுகட்டி குடும்ப 
சகிதமாய்‌ வாழ்ந்து வந்தான்‌. நிலம்‌ செழிப்பானதால்‌ திராட்சைக்‌ 
கொடிகள்‌ ஓங்கி வளர்ந்து பல ஆயிரம்‌ குலைகள்‌ விட்டு வெகு பலன்‌ 
கொடுத்து வந்தது. ஒரு வருஷம்‌ பருவகாலத்தில்‌ நல்ல மழை 
பெய்தபடியால்‌, மற்ற வருஷங்களைவிட அந்த வருஷம்‌ திராட்சை 
அதிகமாய்‌ குலைகள்‌ விட்டு நல்ல பலன்‌ கொடுப்பதாக இருந்தது. 
பணக்காரன்‌ பெரும்‌ லாபம்‌ வருமென்று நம்பியிருந்தான்‌. 
அப்படியிருக்கையில்‌ ஒருநாள்‌ பெருங்காற்றும்‌, புயலும்‌ கடுமையாய்‌ 
அடித்ததால்‌ கொடிகளெல்லாம்‌ சாய்ந்து விழுந்து திராட்சைக்‌ 
குலைகள்‌ நாசமாய்ப்‌ போயின. துரை வெளியே வந்து தோட்டத்தைப்‌ 
பார்த்தான்‌. தன்‌ நம்பிக்கை எல்லாம்‌ ஒரு நிமிஷத்திலே வீணாய்ப்‌ 
போனதைப்பற்றி புத்தி தடுமாறிக்‌ கோபம்‌ பொங்கி சர்வேசுரனை 
நிந்தித்து, துருப்பிடித்திருந்த தன்‌ துப்பாக்கியை வெளியே 
கொண்டுவந்து வானத்தைப்‌ பார்த்து வசைபேசி சொல்‌ வான்‌: என்‌ 
தோட்டத்தை இப்படி அழித்த தேவன்‌ எங்கே இருந்‌ தாலும்‌ இதோ 
அவரைக்‌ கொல்வேனென்று தேவநிந்தை கக்கி சுட்டான்‌. சுடவும்‌, 
அவன்‌ சொன்ன நிந்தை இன்னும்‌ அவன்‌ வாயிலிருக்கும்‌ போதே, 
வானத்திலிருந்து பளிச்சென்று கண்ணைப்‌ பறிக்கும்‌ மின்னல்‌ 
மின்னினது. மின்னலோடு பேரிடி முழக்கம்‌ ஒலித்தது. இடி அவன்‌ 
தலைமேல்‌ விழுந்தது. பணக்காரன்‌ அதே நிமிஷத்தில்‌ பிரேதமாய்‌ 
விழுந்தான்‌. 
தேவ கோபாக்கினை இவ்வளவோடு முடியவில்லை. அவன்‌ 
மனைவியும்‌ பிள்ளைகளும்‌ வந்துகூடி அழுதார்கள்‌. பிரேதத்தைப்‌ 
பாடையில்‌ வைத்துத்‌ தூக்கிப்போய்‌ குழியில்‌ போட்டு அடக்கி 
மண்ணைத்‌ தள்ளி மூடினவுடனே வானம்‌ குமுறி, மின்னல்‌ மின்னி, 
இடி இடித்து குழிக்குள்ளே விழ, உள்ளே இருந்த பிரேதம்‌ அதிர்ச்சி 
யால்‌ மேலே எழும்பி பொடிப்பொடியாய்த்‌ தூளாகி ஆகாயத்தில்‌ 
நான்கு திசையிலும்‌ சிதறிப்‌ பறந்து இருந்த இடமும்‌ போன இடமும்‌ 
தெரியாமல்‌ மறைந்து போனது. சர்வேசுரனைப்‌ பழித்த பாவி பழிச்‌ 


சொல்‌ கக்கின வாயை மூடுமுன்னே இவ்விதமாய்‌ இந்தப்‌ பூமி 
யிலேயே தண்டிக்கப்பட்டான்‌. 

ஆனால்‌ இப்படிக்‌ கொடுமையாய்‌ பாவிகளை சர்வேசுரன்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ தண்டிப்பது சாதாரணமல்ல. ஓரோர்‌ சமயத்தில்‌, தமது 
நீதியின்‌ அகோரத்தைக்‌ காட்டி, பயமுறுத்தும்படி செய்கிறார்‌. இது 
தயையின்‌ காலம்‌. எல்லாருக்கும்‌ தமது இருதயத்தைக்‌ காட்டி 
அவர்கள்‌ பேரில்‌ தமக்குள்ள அளவுக்கெல்லாம்‌ மேலிட்ட சிநேகத்தை 
அனைவரும்‌ அறிந்து தம்மிடம்‌ வரும்படியாய்க்‌ கூப்பிடுகிறார்‌. 
தம்மை நிந்திக்கும்‌ பாவிகளைப்‌ பார்க்காதவர்‌ போல்‌ முகத்தைத்‌ 
திருப்பிக்கொள்கிறார்‌. 


ஆனால்‌ சர்வேசுரனிடம்‌ இரக்கமும்‌ தயையும்‌ இருப்பதுபோல 
நீதியும்‌ இருக்கின்றது. இது இரக்கத்தின்‌ காலமானால்‌ நீதியின்‌ 
காலமும்‌ வரும்‌. இது மனிதன்‌ நாளானால்‌ சர்வேசுரனுடைய நாளும்‌ 
உண்டு. அந்த நாள்‌ உலகத்தின்‌ கடைசி நாள்‌. சர்வேசுரன்‌ தீர்ப்புச்‌ 
சொல்ல உலகத்துக்கு வரும்‌ பயங்கரமுள்ள நாள்‌. தேவ நீதியின்‌ 
நாள்‌. துன்பமும்‌ துயரமும்‌ கஷ்டமும்‌ கசப்புமுள்ள பெரிய நாள்‌. 

சர்வேசுரனைப்‌ பார்த்தது யார்‌ என்று சொல்லும்‌ துரோகி அந்த 
நாளில்‌ சர்வேசுரனைப்‌ பார்ப்பான்‌. பாவமேது புண்ணியமேது என்று 
பிதற்றும்‌ ம. அந்த நாளில்‌ பாவமும்‌ புண்ணியமும்‌ தன்‌ கண்‌ 
முன்‌ உருவெடுத்து நிற்பதைக்‌ காண்பான்‌. நரகத்தைப்‌ பார்த்தவன்‌ 
யார்‌ என்று இப்போது துணிந்து நாவெடுத்து சொல்லும்‌ பாவி அந்த 
நாளில்‌ நரகம்‌ தன்‌ முன்‌ திறப்பதைக்‌ கண்டு அலறுவான்‌. 


சகோதரரே! இந்தக்‌ கடைசி நாளைப்பற்றி இப்போது யோசிக்கப்‌ 
போகிறீர்கள்‌. நாம்‌ இதைப்பற்றி யோசித்த போது நமது மனதில்‌ 
உண்டாயிருந்த பயத்தை உங்களுக்கு வெளியாக்கி, உங்கள்‌ 
மனதிலும்‌ தேவ பயம்‌ உண்டாக்க வந்திருக்கிறோம்‌. 


ஓ! தேவ மரியாயே! எங்கள்‌ அன்புள்ள தாயே! உலகத்தின்‌ 
கடைசி நாள்‌ வருமுன்‌, அந்த நாளின்‌ நினைவால்‌ எங்கள்‌ மனதில்‌ 
பயம்‌ உண்டாகி, இந்தப்‌ பயத்தின்‌ நிமித்தமாவது நாங்கள்‌ 
உம்முடைய தேவ மகன்‌ சேசுநாதருக்குப்‌ பிரமாணிக்கத்துடன்‌ 


ஊழியம்செய்து எங்கள்‌ ஆத்துமத்தை இரட்சிக்கும்படி எங்களுக்‌ காக 
மன்றாடும்‌ தாயே! 


முதல்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ ஆதிகாலத்தில்‌ தமது சட்டப்பிரமாணத்தை 
மனிதர்களுக்குக்‌ கொடுக்க சீனாய்மலைமேல்‌ வந்தபோது மின்னலும்‌ 
இடியும்‌ பூமி அதிர்ச்சியும்‌ எங்கும்‌ உண்டானது. மலை அடிவாரத்‌ 
திலிருந்த மக்கள்‌ இவை எல்லாம்‌ கண்டு பயந்து நடுங்கி மனம்‌ 
கலங்கி இருந்தார்கள்‌ (யாத்‌. 20:18). ஆனால்‌ உலகத்தின்‌ கடைசி 
நாளில்‌ சர்வேசுரன்‌ தாம்‌ கொடுத்த கட்டளைகளை மனிதர்கள்‌ 
எவ்விதமாய்‌ அநுசரித்தார்கள்‌ என்று வெளிப்படையாய்‌ எல்லாரும்‌ 
அறிய விசாரித்து தீர்ப்பு சொல்ல வரும்போது, முன்‌ வந்ததிலும்‌ 
அதிக அச்சம்‌ உறுத்தும்‌ வகையாய்‌ வருவார்‌ என்பது நிச்சயம்‌. 
அந்தக்‌ கடைசி நாளுக்கு முந்தியும்‌ அந்த நாளிலேயும்‌ நடப்பது 
இன்னதென்று சேசுநாதர்சுவாமி தாமே உலகத்திலிருந்தபோது 
தெளிவாய்‌ மனிதருக்கு அறிவித்திருக்கிறார்‌. 


உலக முடியும்‌ சமயம்‌, சிருஷ்டிகளெல்லாம்‌ ஒருவாறு அறிந்தது 


போல்‌ பல அடையாளங்களால்‌ காண்பிக்கும்‌. தேசங்கள்‌ எங்கும்‌ 
கொடும்‌ யுத்தமும்‌ சண்டையும்‌ கலகமும்‌ புரட்சியும்‌ உண்டாகும்‌. 
இராஜாக்களோடு இராஜாக்களும்‌, குடிகளோடு குடியும்‌ (மாற்கு. 
13:7,8), குடும்பத்தோடு குடும்பமும்‌, தகப்பனோடு பிள்ளைகளும்‌ 
எல்லாரோடு எல்லாரும்‌ சண்டை செய்வார்கள்‌. பகையும்‌ பழியும்‌ 
கொடுமையாய்‌ ஆளும்‌. யுத்தம்‌ தொடர அதன்பின்‌ பெரும்‌ பஞ்சம்‌ 
எங்கும்‌ பரவ, விளைதானியங்கள்‌ விளைவின்றி, உயிர்கள்‌ பிழைக்க 
வகையின்றி, பசியால்‌ வருந்திச்‌ சாவார்கள்‌. பஞ்சத்தின்‌ பிரியாத்‌ 
துணையாய்‌ பலவகையான பிணி வகைகள்‌ காட்டில்‌ பிடித்த 
நெருப்புபோல்‌ எங்கும்‌ பரம்பும்‌. மனிதர்களைக்‌ கொள்ளையோ 
கொள்ளை என்று வாரிப்போகும்‌ (மத்‌. 24:7). 


இதெல்லாம்‌ கண்டு பூமியே பயந்தாற்போல அதிர்ந்து 
நடுங்கும்‌. தனக்கு இதுமட்டுமிருந்த ஆதாரமற்றுப்போனதுபோல்‌ 
அசைந்து ஆடும்‌. மலைகள்‌ நிலைபெயர்ந்து கிடுகிடென்று அசையும்‌. 
கடலின்‌ அலைகள்‌ பொங்கிக்‌ கொதித்து மலைகள்போல்‌ எழும்பித்‌ 
தாவி விழுந்து எல்லையைக்‌ கடந்து வெள்ளப்‌ பிரவாகமாய்‌ புரண்டு 
ஓடி ஊர்களைப்‌ பாழாக்கி உயிர்களைக்‌ கொல்லும்‌ (லூக்‌. 21:25). 


வானத்தில்‌ பயங்கரமான அறிகுறிகள்‌ தோன்றும்‌. சூரியன்‌ மங்கி 
இருள்‌ அடைந்ததாகக்‌ காணும்‌. சந்திரன்‌ முகஞ்‌ சிவந்து இரத்தமய 
மாகும்‌. பிரகாசமுள்ள நட்சத்திரங்கள்‌ ஒளி குன்றி கீழே விழும்‌ (மத்‌. 
25:29). இவ்வித பயங்கர தோற்றத்தின்‌ மத்தியில்‌ அக்கினி மயமாய்‌ 
சுவாலிக்கும்‌ மேகங்கள்‌ பல திசைகளிலுமிருந்து வந்து கூடி 
தலைமேல்‌ நிற்கும்போது, வானமண்டலமே நெருப்பு பிடித்து எரிவ 
தாகத்‌ தோன்றும்‌. அதனபின்‌ உயர இருந்து நெருப்பு மழைபோல்‌ 
விழும்‌. விழுந்த நெருப்பு திரண்டு கூடி எங்கும்‌ பரவிப்‌ படர்ந்து 
எல்லாவற்றையும்‌ சுட்டெரிக்கும்‌. மாளிகைகளும்‌ வீடுகளும்‌ இடிந்து 
விழும்‌. செல்வங்களும்‌, நகை நாணயங்களும்‌, பொன்னும்‌ வெள்ளி 
யும்‌, ஆடைகளும்‌, தானியங்களும்‌ எல்லாம்‌ நெருப்புக்கு 
இரையாய்ச்‌ சாம்பலாகும்‌. நெருப்புப்‌ பிரவாகத்துக்குத்‌ தப்பிக்கும்படி 
மனிதர்கள்‌ மலைகளையும்‌ கோபுரங்களையும்‌ குகைகளையும்‌, 
சுரங்கங்களையும்‌ தேடி ஓடுவார்கள்‌. அக்கினி அவர்களைத்‌ 
தொடர்ந்து எங்கும்‌ செல்லும்‌. உயிருள்ள பிராணி ஒன்றும்‌ 
உயிரோடிருக்காது. சகல சிருஷ்டியும்‌ வெந்து அழிந்து சாம்பலாகும்‌ 
(2 இரா. 3:10). 


அதன்பின்‌ வானதூதர்கள்‌ நாலு திசையிலும்‌ போய்‌ எக்காளம்‌ 
ஊதி, இடியோசையோடு பரலோக பூலோக பாதாள லோகமெல்‌ லாம்‌ 
கேட்கும்படி: மரித்த ஜனங்களே! நீங்கள்‌ எல்லாரும்‌ எழுந்து 
சர்வேசுரன்‌ முன்‌ தீர்ப்புக்‌ கேட்க வாருங்கள்‌ என்று சொல்வார்கள்‌. 
உடனே சாம்பலாய்ப்‌ போன உடல்கள்‌ எல்லாம்‌ தாம்‌ முன்னிருந்த 
நிலையோடு திரும்பவும்‌ உருவாகும்‌. எலும்போடு எலும்புகள்‌ 
கலகல வென்று மோதி சப்திக்கும்‌. தசையும்‌ தோலும்‌ நரம்பும்‌ 
இரத்தமும்‌ முன்போல வந்து கூடும்‌. உருவான சரீரத்தோடு 
அதற்குரிய ஆத்துமங்கள்‌ நரகத்திலிருந்தோ மோட்சத்திலிருந்தோ 
வந்து சேரும்‌. மனிதர்கள்‌ எல்லாரும்‌ ஆத்தும சரீரத்தோடு 
உயிர்ப்‌ பார்கள்‌. 

சரீர உயிர்ப்பு விசுவாச சத்தியங்களில்‌ ஒன்று. சேசுநாதர்‌ சுவாமி 
பிறக்குமுன்‌ இருந்த யோபு என்ற மகாத்மா சரீர உயிர்ப்பை மனதில்‌ 
விசுவசித்து எழுதினதாவது: என்‌ இரட்சகர்‌ ஜீவிக்கிறார்‌ என்று நான்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. உலக முடிவாம்‌ கடைசி நாளில்‌ நான்‌ உயிர்த்து 


என்‌ சொந்த சரீரத்தில்‌ என்‌ கண்களால்‌ என்‌ சர்வேசுரனைப்‌ 


பார்ப்பேன்‌. இந்த நம்பிக்கை என்‌ மனதுக்குள்‌ உறுதியாய்‌ இருக்கிறது 
என்று கூறினார்‌ (யோபு 19:25). 


மனிதன்‌ ஆத்தும சரீரத்தோடு உயிர்த்து தேவநீதி முன்‌ சம்பாவ 
னையோ தண்டனையோ பெறும்படி வருவது நியாயத்துக்கு 
இசைந்தது. ஏனெனில்‌ மனிதன்‌ உலகத்தில்‌ ஆத்தும சரீரத்தோடு 
சர்வேசுரனுக்குக்‌ கீழ்ப்படிந்து புண்ணியமோ, அல்லது கீழ்ப்படி 
யாமல்‌ பாவமோ செய்கிறான்‌. இதனால்‌ ஆத்துமத்துக்கும்‌ 
சரீரத்துக்கும்‌ தக்க வெகுமதி கொடுப்பதுதான்‌ சரி.. 

மனிதர்‌ யாவரும்‌ உயிர்த்து வந்ததும்‌, சம்மனசுகள்‌ அவர்களை 
இரு வகுப்பாக பிரிப்பார்கள்‌. எந்த ஒழுங்கோடு இரு வகுப்பாய்‌ 
மனிதர்களை பிரிப்பார்களென்று நினைக்கிறீர்கள்‌? உலகத்திலிருப்‌ 
பதுபோல்‌ செல்வந்தர்களென்றும்‌, ஏழைகளென்றும்‌, கல்வி கற்ற 
புத்திமான்களென்றும்‌, படியாத அறிவிலிகளென்றும்‌, மேல்‌ குல 
மென்றும்‌, இழிகுலமென்றும்‌, கிறீஸ்தவர்களென்றும்‌, அஞ்ஞானிக 
ளென்றும்‌, இவ்விதமான வித்தியாசங்களைப்‌ பற்றி இருவகையாய்ப்‌ 
பிரிப்பார்களோ? அப்படி ஒன்றுமில்லை. சாகும்போது தேவ 
இஷ்டப்பிரசாத வரத்தோடு செத்தவர்கள்‌ சேசுநாதர்சுவாமியின்‌ வலது 
பக்கமும்‌, சாவான பாவத்தோடு இறந்த பாவிகள்‌ இடது பக்கமும்‌ 
நிற்பார்கள்‌. 

ஓ! இந்தக்‌ கடைசி நாளில்‌ என்ன வித்தியாசம்‌, எவ்வளவு 
மாறுபாடு தோன்றும்‌! ஒரு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, ஒரு வீட்டில்‌ 
வாழ்ந்தவர்கள்‌, ஒரு சபையிலிருந்தவர்கள்‌, ஒருவரை விட்டொருவர்‌ 
பிரிந்து அடிமரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளைகளைப்போல்‌ 
ஒருவேளை சிதறி நிற்பார்கள்‌. கணவனைவிட்டு மனைவியும்‌, தாய்‌ 
தந்தையைவிட்டு பிள்ளைகளும்‌, அண்ணனை விட்டுத்‌ தம்பியும்‌ 
பிரிந்து, ஒருவன்‌ வலது பக்கம்‌ வேறொருவன்‌ இடது பக்கம்‌ 
நிற்கும்படியும்‌ நேரிடலாம்‌. அப்போது அவனவ னுடைய இயல்பான 
உருவம்‌ தெரியவரும்‌. இப்போது மேல்‌ குலத்தாரென்றும்‌ 
ஞானிகளென்றும்‌ மதிக்கப்படுகிறவர்கள்‌ அப்போது இழிகுணமுள்ள 
மூடரென்று தோன்றலாம்‌. இப்போது புண்ணியவான்கள்‌ போல்‌ 
வேஷம்‌ போட்டு நடக்கிறவர்கள்‌ அப்போது வேஷம்‌ நீங்கிப்‌ போக 
சுயரூபத்தோடு நிற்பார்கள்‌. ஐயோ! ஐயோ! என்று அலறுவார்கள்‌. 
எவ்வளவு புத்திகெட்டதனமாய்‌ நடந்தேன்‌! அதோ அவன்‌ 
பாவஞ்செய்யாதபடி தரித்திரமும்‌ துன்பமும்‌ படுவதை நான்‌ பார்த்து 


அவனைப்‌ பழித்து பேதை யென்று நிந்தித்தேன்‌. அவன்தான்‌ 
புத்திமான்‌, நான்‌ மூடன்‌. அவன்‌ சூரியனைப்போல்‌ பிரகாசிக்கிறான்‌. 
நானோ பசாசைப்போல்‌ அவலட்சண கோலமாயிருக்கிறேன்‌. 
இப்படியாய்‌ ஒவ்வொருவனும்‌ புலம்பிக்கொண்டு நிற்கும்போது, 
சேசுநாதர்‌ சுவாமி மேக மண்டலத்தில்‌ தேவ மகத்துவத்தோடு 
எழுந்தருளி வருவார்‌. அவர்‌ வரும்‌ சிறப்பலங்கார விழாவை 
இரண்டாம்‌ பாகத்தில்‌ சொல்லப்‌ போகிறோம்‌, கவனமாய்க்‌ கேள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


உலகமெல்லாம்‌ நெருப்பினால்‌ அழிந்தபின்பு, சூரிய பிரகாச 
மில்லாததால்‌ காரிருள்‌ அடர்ந்து மூடிய வானத்தில்‌ திடீரென கோடி 
சூரியர்கள்‌ உதித்ததுபோல்‌ அளவற்ற பிரகாசம்‌ தோன்றும்‌. எல்லாரும்‌ 
கண்ணை விழித்து வானத்தைப்‌ பார்ப்பார்கள்‌. திருச்‌ சிலுவை அந்தப்‌ 
பிரகாச மத்தியில்‌ ஒளிவிட்டுத்‌ துலங்கி மின்னு வதை மனிதர்கள்‌ 
காண்பார்கள்‌ (மத்‌.24:29,30). பரிசுத்தவான்கள்‌ திருச்சிலுவையைப்‌ 
பார்த்தவுடன்‌, ஓ! அர்ச்சிக்கப்பட்ட சிலுவையே! எங்கள்‌ 
இரட்சணியமான சிலுவையே! உனக்கு நமஸ்காரம்‌ என்று 
ஆராதிப்பார்கள்‌. பாவிகள்‌ சிலுவையைப்‌ பார்த்ததும்‌, இடி தலை 
மேல்‌ விழுந்தது போலே நடுங்கிப்‌ பதறி அதைப்‌ பார்க்கத்‌ துணி 
வின்றி அஞ்சி நிற்பார்கள்‌. 

திருச்சிலுவைக்குப்‌ பின்‌ கோடானுகோடி வானதூதர்கள்‌ 
இராணுவ சேனைபோல்‌ அணி அணியாய்‌ கையில்‌ கொடி ஏந்தி 
முன்னே வருவார்கள்‌. இவர்களுக்குப்‌ பின்னால்‌ தேவ மகத்துவம்‌ 
முகத்தில்‌ ஜொலிக்க சர்வ வல்லமையைக்‌ கையிலேந்தி சேசுநாதர்‌ 
சுவாமி வருவார்‌. வந்த சுவாமி வலது பக்கம்‌ நிற்கும்‌ தமது 
பிள்ளைகளை அன்போடு பார்ப்பார்‌. அந்தப்‌ பார்வையே 
அவர்களுக்கு ஆனந்த மோட்சம்‌. அதன்பின்‌ இடது பக்கத்தில்‌ 
வெள்ளாடுகள்‌ போல்‌ கூடி நெருங்கி ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ விழுந்து 
கிடக்கும்‌ பாவிகளை கடுங்‌ கோபமுள்ள முகத்தோடு பார்ப்பார்‌. 
அதுவே அவர்களுக்கு நரகம்‌. 


இருளுள்ள வீட்டில்‌ தீபமேற்றினால்‌ உள்ளே இருக்கும்‌ பொருட்‌ 
களெல்லாம்‌ எவ்விதம்‌ துல்லியமாயும்‌ தெளிவாயும்‌ தெரியுமோ 
அவ்விதமே சேசுநாதர்சுவாமியின்‌ பார்வை பாவிகளுடைய மனதில்‌ 
தீபம்‌ இட்டது போல்‌ அவர்கள்‌ பிறந்த நாள்முதல்‌ செய்த 


பாவங்களும்‌, அக்கிரமங்களும்‌, சர்வேசுரனை வணங்காமல்‌ பழித்து 
சொன்ன நிந்தைகளும்‌, எல்லாம்‌ கண்முன்‌ தோன்றும்‌. நீதிபரரான 
சேசுநாதர்‌ இத்தனை பாவங்களையும்‌ சோதித்துக்‌ காண்பித்தார்‌. 
விக்கிரகங்‌ களைக்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்டு அஞ்ஞான இருளில்‌ 
அமிழ்ந்தி சேசுநாதர்‌ சுவாமியை அறியாதிருந்த பலகோடி மக்கள்‌ 
முதல்‌ முறை சேசுநாதரைப்‌ பார்ப்பார்கள்‌. சேசுநாதரே உலக 
இரட்சகரென்றும்‌ அவர்தான்‌ சர்வேசுரனென்றும்‌ அப்போது 
அறிவார்கள்‌. 


சேசுநாதர்சுவாமி அவர்களை இரட்சிக்கும்படி தாம்‌ உலகில்‌ 
வந்து செய்ததும்‌ பட்டதும்‌ எல்லாம்‌ அவர்களுக்குச்‌ சொல்வார்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்பும்படியாய்‌ தாம்‌ அளவற்ற அன்போடு பயன்‌ 
படுத்திய உபாயங்களையும்‌ வழிகளையும்‌ எடுத்துக்‌ காண்பிப்பார்‌. 
இவையெல்லாம்‌ அவர்கள்‌ கவனியாமலும்‌, மதியாமலும்‌, தங்கள்‌ 
குல ஆசாரம்‌ ஜாதிப்‌ பெருமை வேண்டுமென்று தமது வேதத்தைப்‌ 
பழித்து நிந்தித்த மதியினத்தை அவர்களுக்கு அறிவிப்பார்‌. உங்களை 
நாம்‌ அறியோம்‌ என்று அவர்களைத்‌ தள்ளுவார்‌ (மத்‌. 25:13). 


அதன்பின்‌ இவர்கள்‌ மத்தியில்‌ பயந்து நடுங்கி வெட்கி நாணி 
நிற்கும்‌ கிறீஸ்துவர்களைச்‌ சினந்த முகத்தோடு பார்ப்பார்‌. இவர்கள்‌ 
ஓர்‌ காலத்தில்‌ சேசுநாதருடைய செல்வப்‌ பிள்ளைகளாக அவர்‌ 
கையில்‌ வளர்ந்தவர்கள்‌. பசாசையும்‌ அதன்‌ செயல்களையும்‌ 
வெறுத்து விட்டேன்‌ என்று சத்தியம்‌ செய்தபின்பு பசாசைத்‌ தேடிப்‌ 
போனீர்‌ களே. நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்போது நாம்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த தூய்மையான இஷ்டப்பிரசாதம்‌ எங்கே? நாம்‌ 
கொடுத்த கற்பனைகளின்‌ பாதையில்‌ நீங்கள்‌ ஏன்‌ நடக்கவில்லை? 
உலக மதிப்பு உங்களுக்கு வேண்டுமென்றல்லவா நமது வேதத்தின்‌ 
ஒழுங்கை மீறி நடந்தீர்கள்‌? பண ஆசை மிகுதியால்‌ அல்லவா பணத்‌ 
துக்காக உங்கள்‌ ஆத்துமத்தை உலகத்துக்கு விற்றீர்கள்‌? இராவின்‌ 
இருளைத்‌ தேடிப்போய்‌, நாம்‌ உங்களைப்‌ பார்க்கிறதில்லையென்று 
உங்கள்‌ மனதைத்‌ திடஞ்செய்து, பாவத்தைச்‌ செய்தீர்கள்‌. பாவம்‌ 
அறியாத பிள்ளைகளுக்கு நீங்கள்‌ பாவத்தைப்‌ படித்துக்‌ கொடுத்‌ 
தீர்கள்‌. உங்களாலே எத்தனை பேர்‌ பாவத்தைச்‌ செய்து கெட்டுப்‌ 
போய்‌ நரகத்தில்‌ விழுந்திருக்கிறார்கள்‌. ஆத்துமத்துக்கு ஆத்துமம்‌ 
பழி என்று நீங்கள்‌ கெடுத்தவர்கள்‌ சொல்லும்‌ வார்த்தைகள்‌ உங்கள்‌ 
காதில்‌ விழவில்லையா? என்று சேசுநாதர்சுவாமி கேட்பார்‌. 


அதோ அங்கே நிற்கும்‌ இளவயதுள்ள வாலிபர்‌ உங்கள்‌ 
பிள்ளைகள்‌ அல்லவா? ஏன்‌ அவர்கள்‌ கெட்டுப்போய்‌ பசாசின்‌ 
கையில்‌ விழுந்‌ தார்கள்‌? நீங்கள்‌, அவர்களைப்‌ பெற்ற 
தாய்தந்தையர்கள்‌, அவர்‌ களுக்குச்‌ சிறுவயதில்‌ ஜெபம்‌ ஞான 
உபதேசம்‌ சொல்லிக்‌ கொடுத்‌ தீர்களா? கோவிலுக்கு தேவபூசை காண 
உங்களோடு கூட்டிவந்தீர்‌ களா? அவர்கள்‌ பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்யவும்‌, நன்மை வாங்கவும்‌ நீங்கள்‌ முயற்சி செய்தீர்களா? கெட்ட 
பிள்ளைகளோடு அவர்கள்‌ சேர்வதை நீங்கள்‌ பார்த்தும்‌ ஏன்‌ 
தடுக்கவில்லை? சிறு பிள்ளை யாயிற்றே, அவனைக்‌ கண்டிக்கக்‌ 
கூடாதே என்று இளக்காரம்‌ காண்பித்தீர்கள்‌. இப்போது அவனுக்கு 
வந்த கேட்டைப்‌ பாருங்கள்‌. உங்கள்‌ தப்பிதத்தால்‌ அவன்‌ 
நரகத்துக்குப்‌ போகிறான்‌. 

கள்ள ஞானிகளாய்‌ இப்போது வேஷம்‌ போட்டு மனிதர்களை 
ஏமாற்றி வருகிறவர்கள்‌ அந்த நாளில்‌ வெகு அவமானமும்‌ 
நிந்தையும்‌ அடைவார்கள்‌. இப்போது துணிந்து பாவத்தைச்‌ செய்து 
எனக்கு என்ன கேடு வந்ததென்று சபதங்கூறும்‌ பாவியே, நல்லது, 
அந்த நாளில்‌ என்ன கேடு உனக்கு வந்ததென்று நீயும்‌ அறிவாய்‌, 
உலக மெல்லாம்‌ அறியும்‌. நீ கெடுத்து நரகத்திலே தள்ளினவர்கள்‌ 
எல்லா ரூம்‌ உன்னைச்‌ சுட்டிக்காட்டி உன்‌ தலைமேல்‌ பழி 
சுமத்துவதைக்‌ கேள்‌. அந்தப்‌ பெண்‌ உன்னைப்‌ பார்த்து: அடா பாதகா! 
என்னைக்‌ கெடுத்த பாவி நீதான்‌. என்‌ நாணம்‌ உயிரினும்‌ பெரிதென்று 
எண்ணி நான்‌ நடந்தேன்‌. நீ உன்‌ வஞ்சக மொழியால்‌ என்னைப்‌ 
பசப்பி மயக்கினாய்‌, தேவ கோபாக்கினை உன்‌ தலை மேல்‌ 
விழக்கடவது என்று சொல்லி உன்னைச்‌ சபிப்பாள்‌. 


உன்மேல்‌ பழிசுமத்தி குற்றம்‌ சாட்டும்‌ பலபேருக்குள்‌ உன்‌ மனச்‌ 
சாட்சி அதிக சப்தத்தோடு உரத்துப்‌ பேசும்‌. நீ செய்ததும்‌ சொன்னதும்‌, 
செய்யாமல்‌ விட்டதும்‌, எல்லாம்‌ உன்‌ மனம்‌ அன்று சாட்சியாய்‌ 
எழும்பி பயமின்றி சொல்லும்‌. சேசுநாதர்சுவாமி முன்‌ 
உலகமெல்லாம்‌ அறிய அப்போது விரிவாய்ப்‌ பேசும்‌. சிங்கத்தைப்‌ 
போல்‌ கர்ச்சிக்கும்‌. இப்போதோ உன்‌ மனச்சான்று கொஞ்சம்‌ 
அதட்டிப்‌ பேசினால்‌ நீ அதை அடக்கி வாயைக்‌ கட்டுகிறாய்‌. உன்‌ 
கண்களில்‌ நீயே மண்ணை வாரிப்‌ போட்டுக்‌ கொண்டு பரிசுத்த 
னைப்போல்‌ பாசாங்கு பண்ணுகிறாய்‌. கடைசிநாளில்‌ எல்லாம்‌ 


வெளியாகும்‌. சேசுநாதர்‌ சுவாமி இதோ தீர்ப்பு விதிக்கப்‌ போகிறார்‌. 


கவனமாய்க்‌ கேள்‌. 
மூன்றாம்‌ பாகம்‌ 


மனிதர்கள்‌ செய்த பாவங்களை எல்லாம்‌ உலகம்‌ வெளிப்படை 
யாய்‌ அறியக்‌ காட்டின பின்‌, தேவநீதியின்‌ கர்த்தாவான சேசுநாதர்‌ 
தமது திருவாயைத்‌ திறந்து சகல சிருஷ்டிகளும்‌ கேட்கும்படி பேசு 
வார்‌. அவர்‌ பேசவே உலகம்‌ நடுங்கி அதிரும்‌. நரக பாதாளத்தின்‌ 
அடி மட்டும்‌ அவர்‌ வார்த்தை ஒலிக்கும்‌. கோபம்‌ நிறைந்த 
முகத்தோடு, இடது பக்கம்‌ திரும்பி, பாவிகளைப்‌ பார்த்து: 
“சபிக்கப்பட்டவர்களே! நம்மை விட்டகன்று, பசாசுக்கும்‌ அதன்‌ 
தூதர்களுக்கும்‌ ஆயத்தம்‌ பண்ணப்‌ பட்டிருக்கும்‌ நித்திய 
அக்கினியிலே போங்கள்‌” என்று சபிப்பார்‌ (மத்‌. 25:41). 
சேசுநாதர்சுவாமி சாபம்‌ என்றவுடனே சர்வலோக மண்டலங்களும்‌ 
அதிர்ந்து முழங்கி எதிரொலி கொடுத்து சாபம்‌! சாபம்‌! என்று 
ஒலிக்கும்‌. நரக பாதாளத்திலிருந்து பெரும்‌ ஓசை எழும்பி சாபம்‌! 
சாபம்‌! என்று கர்ச்சிக்கும்‌. 

சேசுநாதர்சுவாமி சொன்ன தீர்ப்பு மாறாத தீர்ப்பு. அதை மறுத்து 
மாற்றி உடைக்க மாட்டார்‌. பாவி பதைபதைப்பான்‌, துடிப்பான்‌, 
தரையில்‌ மோதி விழுவான்‌, புலம்புவான்‌. மலைகளே! குன்றுகளே! 
என்‌ தலை மேல்‌ விழுந்து என்னை நசுக்கமாட்டீர்களா? என்று தானே 
தன்னைச்‌ சபிப்பான்‌ (திருவெளி.6:26). 

ஆ! பாவி! இப்போது மனந்திரும்ப மாட்டேனென்று பிடிவாதம்‌ 
செய்கிறாய்‌. இரத்தக்‌ கொதிப்பால்‌ இன்பசுக சந்தோஷத்தைத்‌ தேடி 
அதிலே அமிழ்ந்திக்‌ கிடக்கிறாய்‌. தேவ கோபத்துக்குப்‌ பயப்படாமல்‌ 
அநியாயம்‌ செய்து பிழைக்கிறாய்‌. நல்லது, உன்‌ இஷ்டம்போல்‌ செய்‌. 
சர்வேசுரன்‌ உன்னைக்‌ கட்டாயஞ்செய்து இழுக்க மாட்டார்‌. உன்‌ 
ஊழியம்‌ அவருக்குத்‌ தேவை இல்லை. ஆனால்‌ கேள்‌! உன்‌ 
ஆட்டமும்‌ பாட்டமும்‌ முடிந்து போகும்‌. சர்வேசுரனுடைய மாறாத 
தீர்ப்பு உன்‌ காதில்‌ ஒலிக்கும்‌. இதோ அதற்கு சமயம்‌ சமீபத்தில்‌ 
இருக்கின்றது. 

சேசுநாதர்‌ சுவாமி தீர்ப்புச்‌ சொன்னவுடனே பூமி தன்‌ வாயைத்‌ 
திறக்கும்‌. திறந்த பாதாளக்‌ குழியிலே பசாசுகளும்‌, பாவிகளும்‌ 
உருண்டு மோதி அடித்து விழுவார்கள்‌. ஆனால்‌ இப்படி அவர்கள்‌ 


விழுமுன்னே சேசுநாதர்‌ தமது பிள்ளைகளுக்குச்‌ சொல்லும்‌ அமிர்த 


வாக்கியங்களைக்‌ கேட்பார்கள்‌. 


நமது அன்புள்ள இரட்சகர்‌ அன்பும்‌ அருளும்‌ நிறைந்த முகத்‌ 
தோடு நல்லவர்களைப்‌ பார்த்து: “என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டவர்களே, வாருங்கள்‌. உலகம்‌ உண்டானது முதல்‌ உங்களுக்காக 
ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கும்‌ இராச்சியத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்பார்‌ (மத்‌. 25:34). 
நரகக்குழியின்‌ வாயில்‌ நிற்கும்‌ பாவிகள்‌ இந்த அற்புத காட்சி 
யைப்‌ பெருமூச்சு விட்டுப்‌ பார்ப்பார்கள்‌. ஆ! மோட்சமே! தெய்வீக 
பட்டணமே! சமாதானம்‌ வாழும்‌ வாசஸ்தலமே! எங்களுக்காக 
அல்லவா உன்னை தயையுள்ள சர்வேசுரன்‌ அலங்கரித்து சிங்கார 
வனப்பு நிறைந்த பட்டணமாக்கினார்‌. ஆ! சகோதரரே! எங்களைத்‌ 
தனியே விட்டு நீங்கள்‌ போகிறீர்களோ? ஓரிடத்தில்‌ கூடி வாழ்ந்த 
நாம்‌ இப்படிப்‌ பிரிந்திருப்பது சரியோ? ஓ! பாவமே! நரகப்‌ பிறவியே! 
உன்னை நான்‌ தேடினதற்கு வந்த பலன்‌ இதுதானோ? அந்தோ! 
ஐயோ! என்று அலறி அழுவார்கள்‌. நரகக்‌ குழிக்குள்‌ அடித்து மோதி 
உருண்டு விழுவார்கள்‌. அந்த வாசலின்‌ கதவை சர்வ வல்லப 
சர்வேசுரன்‌ அடைத்து அதின்மேல்‌ தேவ முத்திரையைப்‌ பதிப்‌ 
பிப்பார்‌. எவரும்‌ யாராயினும்‌ அதை உடைத்து முறிக்க முடியாது. 
சர்வேசுரனுடைய மகத்துவத்தின்‌ பெரிய நாள்‌ இவ்விதமாய்‌ 
முடியும்‌. இதுதான்‌ உலகத்தின்‌ கடைசி நாள்‌. 
சகோதரரே! உலகத்தின்‌ கடைசி நாளின்‌ பயங்கரம்‌ நிறைந்த 
விவரத்தை அடிக்கடி உங்கள்‌ ஞாபகத்தில்‌ வரச்‌ செய்யுங்கள்‌. தாவீது 
அரசன்‌ தேவ தீர்ப்பின்‌ அகோரத்தை நினைக்கும்போது, ஆண்டவரே! 
என்‌ உடலின்‌ எலும்புகளெல்லாம்‌ நடுங்கி கலகலவென்று 
ஆடுகின்றன என்பார்‌ (சங்‌. 32:3). வனவாசியான எரோணிமுஸ்‌ 
உலகத்தின்‌ கடைசி நாளை நினைக்கையில்‌ பயந்து ஒரு கல்லால்‌ 
தமது நெஞ்சை அடித்து: ஆண்டவரே! நீர்‌ தீர்ப்புச்‌ சொல்ல வரும்‌ 
அந்த நாளில்‌ என்‌ மேல்‌ இரக்கமாயிரும்‌ என்று ஜெபிப்பார்‌. 
நீங்களும்‌ இவர்களைப்‌ போல்‌ உலகத்தின்‌ கடைசி நாளை நினைத்‌ 
தால்‌ பாவத்தைச்‌ செய்ய மாட்டீர்கள்‌. 
ஓ! நீதிபரரான என்‌ சேசுவே! பாவத்தைத்‌ தண்டிக்கும்‌ 
அதிபதியே! அந்தக்‌ கடைசி நாள்‌ வருமுன்னே என்‌ பாவங்களை 


எல்லாம்‌ பொறுத்தருளும்‌ சுவாமி. 


அர்ச்‌. மரியாயே! பாவிகளின்‌ தஞ்சமே! நீர்‌ சர்வேசுரனுக்கும்‌ 
தாய்‌, பாவிக்கும்‌ தாய்‌. நீதிபரருக்கும்‌ தாய்‌, நீசனான குற்றவாளிக்கும்‌ 
தாய்‌. இவ்விருவகை பிள்ளைகளுக்கும்‌ நீர்‌ தாயாதலால்‌, 
குற்றவாளியான பிள்ளை கோணாத நீதியுள்ள சர்வேசுரனால்‌ 
சபிக்கப்படாதபடி மன்றாடுவீராக. 


நான்காம்‌ நாள்‌ 


தியானம்‌ 2: பாவத்துக்கு ஏதுவான சமயங்களை விலக்குதல்‌ 

செல்வந்தனான ஒரு வாலிபனிருந்தான்‌. இவன்‌ தகப்பன்‌ 
இறந்தபின்‌ அவன்‌ சம்பாதித்த பொருட்களை எல்லாம்‌ வீணிலேயும்‌ 
கெட்ட விஷயங்களிலும்‌ செலவழித்தான்‌. இவனுக்குள்ள பல கெட்ட 
பழக்கங்களில்‌ சூது விளையாடுவது ஒன்று. விளையாடப்‌ போய்‌ 
கைப்பணத்தை இழந்து வெறுங்கையாய்‌ வீட்டுக்கு வருவான்‌. இவன்‌ 
தாயும்‌ உறவினர்களும்‌ பல முறை சொல்லியும்‌ இவன்‌ கேட்க 
வில்லை. இவன்‌ வெளியே விளையாடப்‌ போகும்போது இவன்கூட 
சிங்கம்‌ என்ற இவன்‌ வீட்டு நாயும்‌ போகும்‌. 


ஒருநாள்‌ இவன்‌ வழக்கம்போல்‌ கையில்‌ பணமெடுத்து 
துவிளை யாடப்‌ போகும்போது இவனுக்கெதிரே இவன்‌ 
சிநேகிதர்களில்‌ ஒருவன்‌ வந்தான்‌. எப்போதும்‌ கூட வருகிற நாய்‌ 
அன்று வராததைக்‌ கண்டு காரணமேதென்று கேட்டதற்கு இவன்‌ 
சொல்வான்‌: நேற்று சிங்கம்‌ என்னோடு அந்த வீட்டுக்கு வந்தபோது 
எப்படியோ வீட்டுக்குள்ளே நுழைந்தது. வீட்டுக்காரன்‌ கெட்ட பயல்‌ 
பிரம்‌ பெடுத்து சுரீர்‌ என்று நாயை அடித்தான்‌. இன்றைக்கு கூட 
வரும்படி நான்‌ எவ்வளவுதான்‌ கூப்பிட்டாலும்‌ நேற்று விழுந்த 
அடியை நினைத்து வரமாட்டேனென்று வீட்டிலே நின்று விட்டது. 


இந்த விஷயத்தைக்‌ கேட்ட சிநேகிதன்‌ புன்சிரிப்போடு: நண்பா! 
நான்‌ ஒன்று சொல்கிறேன்‌. நீ கோபித்துக்‌ கொள்ளாதே. உனக்கு 
இருக்கும்‌ அறிவைவிட உன்‌ நாய்க்கு அதிக அறிவு இருக்கின்றது. 
நாய்‌ ஒரு முறை அந்தச்‌ சூது விளையாடும்‌ வீட்டில்‌ அடிபட்ட பின்பு 
திரும்பி அங்கே போகாமல்‌ நின்றுவிட்டது. நீயோ, எத்தனைமுறை 
கைப்‌ பணத்தை இழந்து வெட்கமும்‌ அவமானமும்‌ பெற்று 


வந்திருக்கிறாய்‌? உனக்குப்‌ புத்தி இன்னும்‌ வரவில்லை. அடிபட்ட 
பின்னும்‌ சூது விளையாட அந்த வீட்டுக்குப்‌ போகிறாய்‌ என்று 
சொன்னான்‌. இந்த நியாயத்தைக்‌ கண்கூடாய்ப்‌ பார்த்த நாள்‌ முதல்‌ 
வாலிபனுக்குப்‌ புத்தி வந்தது. 

கிறிஸ்தவர்களில்‌ எத்தனை பேர்‌ இந்த வாலிபனைப்‌ போல்‌ 
பாவத்தில்‌ பழகிவருகிறார்கள்‌! இந்தப்‌ பழக்கம்‌ கெட்டதென்று பட்டு 
அறிந்த பின்பும்‌ அதை விட மனமில்லாமலிருக்கிறார்கள்‌! 
பாவத்துக்கு ஏதுவான சமயங்களில்‌ வேணுமென்று போய்‌ ஆத்தும 
நஷ்டம்‌ அடைகிறார்கள்‌! நீங்கள்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்த பின்பு, 
அது பலனுள்ளதோ அல்லவோ என்று அறியும்படி ஓர்‌ நல்ல அடை 
யாளம்‌ வேண்டுமானால்‌, பாவத்துக்கு உரிய சமயங்களை விலக்கி 
நீக்க நீங்கள்‌ எவ்வளவு ஜாக்கிரதையாயும்‌ கருத்தாயும்‌ இருக்கிறீர்‌ 
களென்று சோதித்துப்‌ பாருங்கள்‌. இப்படி நீங்கள்‌ சோதிக்கும்‌ 
படியாய்‌ இந்தத்‌ தியானம்‌ செய்யப்‌ போகிறீர்கள்‌. கவனமாய்‌ நாம்‌ 
சொல்வதை நீங்கள்‌ கேட்டால்‌ அளவற்ற பயன்‌ இதனால்‌ உங்களுக்கு 
உண்டாகும்‌. 


பரிசுத்த தாயே! எங்களுக்கு நல்ல அறிவும்‌ புத்தியும்‌ வரும்படி 
உமது தேவகுமாரன்‌ சேசுநாதர்‌ சுவாமியிடம்‌ மன்றாடும்‌ 
ஆண்டவளே! 


முதல்‌ பாகம்‌ 


பாவத்துக்கு உகந்த சமயம்‌ என்றால்‌ என்ன? ஏதொன்று நமது 
ஐம்புலன்களுக்கு தோன்றுவதால்‌ பாவத்தின்‌ நினைவை எழுப்பி 
பாவத்துக்கு நம்மைத்‌ தூண்டுமோ, அதுவே பாவத்துக்கு ஏதுவான 
சமயமாகும்‌. இது தூர சமயம்‌, அடுத்த அல்லது நெருங்கிய சமயம்‌ 
என்று இருவகையாகும்‌. தூர சமயம்‌ உடனே உன்னைப்‌ பாவத்துக்கு 
இழுக்காது. ஆனால்‌ அதன்‌ மட்டிலும்‌ எச்சரிக்கையில்லாவிட்டால்‌, 
சிறிது சிறிதாய்‌ பாவத்துக்கான சார்பை உண்டாக்கி பாவத்துக்குக்‌ 
நெருங்கிய சமயமாகவும்‌ போகக்‌ கூடும்‌. அடுத்த சமயமோ, தன்‌ 
இயல்பிலே உன்னைப்‌ பாவத்துக்கு அந்தக்‌ கணமே இழுக்கும்‌ 
என்பதால்‌ அதை உடனே தூர நீக்கும்படியான கடமை உனக்கு 
உண்டு. அப்படியே கெட்ட படங்களையும்‌ நாடகங்களையும்‌ 
பார்ப்பது, அசுத்த கதைகள்‌ அடங்கிய புத்தகங்களை வாசிப்பது, 
துன்மார்க்கரோடு பழகித்‌ திரிவது, இவை எப்படிப்பட்டவர்களுக்கும்‌ 


பாவத்துக்குரிய சமயம்‌. வேறு சில சமயங்கள்‌ எல்லாருக்கும்‌ 
பாவத்துக்கு ஏதுவா யிராவிட்டாலும்‌, சிலருக்கு சில விஷயங்களின்‌ 
நிமித்தம்‌ பாவத்‌ துக்குரிய சமயமாகலாம்‌. குடியில்‌ பழகினவனுக்கு 
மதுக்கடையின்‌ அருகில்‌ இருப்பதே பாவத்துக்குரிய சமயமாகும்‌. 
துன்மார்க்கத்தில்‌ நடக்கிறவனுக்கு வேசிகள்‌ குடியிருக்கும்‌ வீட்டின்‌ 
பக்கம்‌ போவதே அவனுக்குப்‌ பாவத்துக்குரிய சமயமாகும்‌. 

இந்த சமயங்களில்‌ சில என்னை அறியாமல்‌ எதிர்பாராமல்‌ 
வருபவைகளாகும்‌. அப்போது உன்‌ நம்பிக்கையைச்‌ சர்வேசுரன்மேல்‌ 
வைத்து ஜெபம்‌ செய்து அவருடைய உதவியைக்‌ கேட்டால்‌ நீ 
தப்பித்துக்‌ கொள்வாய்‌. வேறு சில உன்‌ மனதறிய நீயே தேடிக்‌ 
கொள்ளும்‌ சமயங்கள்‌. இப்படிப்பட்ட பாவ சமயங்களைப்‌ பற்றித்‌ 


தான்‌ நாம்‌ இப்போது பேசப்‌ போகிறோம்‌. 


பாவசமயம்‌ பாவத்துக்கு அடுத்த அல்லது நெருங்கின சமய 
மானால்‌ நெருங்கின சமயம்‌ என்றறிந்திருந்தும்‌, அதைத்‌ தேடிப்‌ 
போவதும்‌ அல்லது விலக்காதிருப்பதும்‌ பாவமாகும்‌. பாவத்தை 
விலக்குவது கடமையாயிருப்பது போல்‌, பாவத்துக்கு அடுத்து 
நிற்கும்‌ சமயத்தையும்‌ விலக்குவது கடமை. எந்தப்‌ பொருளோ 
அல்லது எவருடைய நட்போ சிநேகமோ உனக்கு எவ்வளவு 
பிரயோஜனமும்‌ பிரியமும்‌ உள்ளதாயினும்‌, அது உனக்குப்‌ 
பாவத்துக்கு ஏதுவான அடுத்த விஷயமானால்‌ அதை 
எவ்வகையாயினும்‌ நீக்கி வைப்பது உன்மேல்‌ பொறுத்த கடமை. 
சேசுநாதர்சுவாமி இந்தப்‌ புத்தியைத்‌ கெளிவாய்ப்‌ 
படிப்பித்திருக்கிறார்‌. உன்‌ கண்‌ பாவத்துக்குக்‌ காரண மானால்‌ அதைப்‌ 
பிடுங்கி எறி. உன்‌ கை பாவத்துக்கு ஏதுவாயிருந்தால்‌ அதை 
வெட்டிப்‌ போடு (மாற்கு 9:43-47). இதன்‌ கருத்து ஏதென்றால்‌ எவன்‌ 
எவளாயினும்‌, எந்த வேலை, எந்த இடம்‌ எதுவாயினும்‌, இவை 
கண்போலும்‌ கைபோலும்‌ எவ்வளவு பிரியமும்‌ பிரயோஜனமும்‌ 
உள்ளவைகளாயிருந்தாலும்‌, இவைகள்‌ பாவத்துக்கு இயல்பிலே 
அடுத்த சமயமாய்‌ உனக்கு இருந்தால்‌ இவைகளை எல்லாம்‌ 
உன்னைவிட்டு முழுவதும்‌ தூர அகற்றி நீக்கவேண்டும்‌. அப்படி நீ 
செய்யாவிட்டால்‌ பாவத்தில்‌ விழுந்து கெட்டுப்போவாய்‌ என்பது 
நிச்சயம்‌. ஆழமான படுகுழியின்‌ ஓரத்தில்‌ நீ நின்று பாடி ஆடிக்‌ 
குதித்தால்‌ குழிக்குள்‌ விழமாட்டாயோ? நாகப்பாம்பு அடைகாக்கும்‌ 
புதரின்‌ சமீபத்தில்‌ நீ படுத்து பயமின்றி நித்திரை செய்வாயோ? 


பஞ்சை நெருப்பின்‌ சமீபத்தில்‌ வைத்தால்‌ அதில்‌ நெருப்புப்‌ 
பிடிக்காதோ? திருடர்‌ இருக்கும்‌ வீட்டிலே நீ பணப்‌ பையோடு தங்கி 
இருப்பாயோ? பொன்னிலும்‌ அதிக விலை உயர்ந்த தேவ இஷ்டப்‌ 
பிரசாதத்துக்கு, எளிதில்‌ உடைபடும்‌ பாத்திரம்‌ போலிருக்கும்‌ 
பலமற்ற சரீரத்தில்‌ ஜீவிக்கிற நீ ஆபத்தான சமயங்‌ களைத்‌ 
தேடிப்போனால்‌ அதை நிச்சயமாய்‌ இழந்து போவாய்‌. 


தூண்டில்‌ முள்ளுக்கு ஒருமுறை தப்பின மீன்‌ திரும்பவும்‌ 
அதைக்‌ கடிக்க வருமா? சிக்கின வலையைக்‌ கிழித்து தப்பித்தோடின 
மான்‌ திரும்பவும்‌ வலைக்குள்‌ வந்து மாட்டிக்கொள்ளுமா? சூடுகண்ட 
பூனை திரும்பவும்‌ அடுப்பங்கரைக்கு வந்ததை நீ பார்த்ததுண்டோ? நீ 
மாத்திரம்‌, புத்தியுள்ள மனிதனானாலும்‌, ஆத்துமத்துக்கு ஆபத்தான 
இடங்களிலும்‌ நேரத்திலும்‌ பயமின்றித்‌ திரிகிறாய்‌. அந்த இடத்துக்கு 
நீ போவதால்‌ இந்தப்‌ பாவத்தை நீ செய்திருக்கிறாய்‌. திரும்பவும்‌ 
அந்த இடத்தைத்தேடி ஏன்‌ போகிறாய்‌? இந்த வேலையில்‌ நீ 
பிரவேசித்தால்‌ உனக்குப்‌ பாவம்‌ உன்‌ நிழல்போல்‌ உன்னைப்‌ 
பின்தொடர்ந்து வருகிறதென்று உனக்குத்‌ தெரியும்‌. ஏன்‌ அந்த 
வேலையை நீ தேடவேண்டும்‌? அந்தப்‌ புஸ்தகத்தை நீ வாசித்‌ தால்‌ 
உனக்குப்‌ பாவசோதனை வந்தது, நீயும்‌ பாவத்தைச்‌ செய்தாய்‌. ஏன்‌ 
அந்தக்‌ கெட்ட புஸ்தகத்தை வீட்டில்‌ இன்னும்‌ இரகசியமாய்‌ 
வைத்திருக்கிறாய்‌? ஏன்‌ அதை எடுத்து வாசிக்கிறாய்‌, மற்றவர்‌ 
களுக்கும்‌ வாசிக்கக்‌ கொடுக்கிறாய்‌? அஞ்ஞான நாடகத்தை 
பார்த்ததால்‌ பாவத்தைப்‌ படித்து செய்தாய்‌. ஏன்‌ திரும்பவும்‌ அந்த 
நாடகத்தை நீ பார்க்கப்‌ போகிறாய்‌? உன்‌ விருப்பம்‌ பெரிதோ, சேசு 
நாதருடைய கட்டளை பெரியதோ? அழிந்துபோகும்‌ அற்ப 
சந்தோஷம்‌ பெரிதோ? அழியாத நித்திய மோட்ச பாக்கியம்‌ 
பெரிதோ? ஆனால்‌ நான்‌ பாவத்துக்கு ஏதுவான சமயத்தில்‌ 
போனாலும்‌ நான்‌ பாவம்‌ செய்கிறதில்லையே. இதிலே என்ன 
மோசம்‌ எனக்கு இருக்‌ கிறது என்று சிலர்‌ சொல்லுவார்கள்‌. 


பாவத்துக்கு அடுத்த சமயம்‌ ஏன்‌ உனக்கும்‌ எல்லாருக்கும்‌ வெகு 
மோசமும்‌ ஆபத்தும்‌ உள்ளதென்று இரண்டாம்‌ பாகத்தில்‌ 
விவரிப்போம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


பாவத்துக்கு ஏதுவான சமயங்களில்‌ போகிறவன்‌ எவன்‌ 
ஆனாலும்‌ சர்வேசுரனுடைய தெளிவான கட்டளைக்கு விரோதமாய்‌ 
நடக்‌ கிறான்‌. வேதவாக்கியத்தில்‌, ஆபத்தை விரும்பித்‌ தேடுகிறவன்‌ 
அதிலே விழுந்து நாசம்‌ அடைவான்‌ என்று சொல்லியிருப்பதால்‌, 
எவன்‌ இதை மீறி நடப்பானோ அவனுக்கு சர்வேசுரன்‌ தம்‌ வரமாகிற 
உதவியை செய்ய மாட்டார்‌. தம்பி! நீ பாவமுள்ள வீட்டைத்‌ தேடிப்‌ 
போகிறாய்‌. சேரத்‌ தகாதவர்களோடு சேருகிறாய்‌. வாசிக்கத்‌ தகுதி 
யற்ற புத்தகங்களை ஆசையோடு வாசிக்கிறாய்‌. நாடகம்‌ கூத்து 
நடனம்‌ திருநாள்‌ சந்தடி இவை நடக்கும்போது நீ உன்‌ விருப்பம்‌ 
போல்‌ எல்லாம்‌ பார்க்க ஆசைப்படுகிறாய்‌. இவையெல்லாம்‌ பாவம்‌ 
நேரிட அடுத்த சமயங்களென்று உனக்குத்‌ தெரியும்‌. ஆபத்தைத்‌ 
தேடிப்போவது சர்வேசுரனால்‌ விலக்கப்பட்டதென்று நீ நன்றாய்‌ 
அறிவாய்‌. அறிந்தும்‌ ஒன்றும்‌ கவனியாமல்‌ உனது கெட்ட சுபாவத்‌ 
தைப்‌ நீ பின்செல்கிறாய்‌. இப்படிப்‌ போகிற உனக்குச்‌ சர்வேசுரன்‌ 
அற்புத புதுமை செய்து நீ பாவத்தைச்‌ செய்யாதபடி உன்னைக்‌ 
காப்பாற்றுவாரோ? சர்வேசுரன்‌ தமது உதவி வரப்பிரசாதமாகிற 
உதவியை நமது விருப்பம்போல்‌ அல்ல, தமது தேவ பராமரிப்பின்‌ 
முறைப்படி கொடுக்கிறார்‌. பாவத்துக்கு அடுத்த சமயமென்று தெரிந்‌ 
தும்‌, மூடத்‌ தைரியமாய்‌ அதில்‌ போகிறவன்‌ சர்வேசுரனையே 
சோதிக்கிறான்‌. அவருடைய வரப்பிரசாதத்தின்‌ உதவி அவனுக்குக்‌ 
கிடைப்பதெப்படி? தாவீது அரசன்‌ சர்வேசுரனுடைய இருதயத்‌ 
துக்குப்‌ பிரியமுள்ளவராக புகழப்பட்டாலும்‌, பாவத்துக்கு ஏதுவான 
ஒரு தகாத காரியம்‌ தன்‌ கண்முன்‌ வந்தபோது, தன்‌ கண்பார்வையை 
அடக்காததால்‌ பாவத்தில்‌ விழுந்து சர்வேசுரனுடைய கோபத்‌ திற்கும்‌ 
தண்டனைக்கும்‌ உள்ளானார்‌. 

அர்ச்‌. இராயப்பர்‌ அப்போஸ்தலருக்குள்‌ முதன்மை பட்டம்‌ 
பெற்‌ றவர்‌. அவர்‌ சேசுநாதர்சுவாமியின்‌ தேவத்துவத்தைப்‌ 
வெளிப்படை யாய்‌ எடுத்து பேசினபோது அவர்‌ காண்பித்த 
விசுவாசம்‌ உறுதியும்‌ உயிருள்ளதுமான அற்புத விசுவாசம்‌. 
சேசுநாதர்சுவாமி பேரில்‌ இவருக்கிருந்த உருக்கமான சிநேகத்தை 
யார்‌ விவரித்துப்‌ பேசக்‌ கூடும்‌? சுவாமி! இவர்கள்‌ எல்லாரும்‌ 
உமக்குத்‌ துரோகம்‌ செய்தாலும்‌ நான்‌ ஒருபோதும்‌ உமக்குத்‌ துரோகம்‌ 
செய்யமாட்டேன்‌ என்று சபதம்கூறி சொன்னவர்‌ இவர்தான்‌. 
இவ்வளவு மேன்மை பெற்றிருந்த இராயப்பர்‌ சேசுநாதருடைய 
விரோதிகளின்‌ கூட்டத்தில்‌, அவர்கள்‌ பேசுவது இன்னதென்றறிய 


விநோதப்பிரியத்தால்‌, போய்க்‌ கேட்டுக்‌ கொண்டு நின்றார்‌. 
கெட்டவர்களின்‌ நட்பு தீமைக்கு வழி (1 கொரி. 15:33) என்ற 
பழமொழிக்கு உதாரணமானார்‌. போன இடத்தில்‌ ஒரு பெண்‌ 
கொஞ்சம்‌ அதட்டிப்‌ பேசி: நீ சேசுவின்‌ சீஷன்‌ அல்லவா? என்று 
கேட்ட உடனே, இராயப்பர்‌ பயந்து நடுங்கி வாய்‌ தடுமாறி: நான்‌ 
அல்ல, அவரை நான்‌ அறியேன்‌ என்று சத்தியம்‌ செய்து சாதித்தார்‌ 
(மாற்கு.14:66-71). 


சகோதரரே! நீங்கள்‌ சிறுபிள்ளைகளாய்‌ இருந்த காலத்தில்‌ படித்த 
மூதுரை வாக்கியம்‌ இன்னும்‌ உங்கள்‌ ஞாபகத்திலிருக்‌ கின்றதா? 


தீயாரைக்‌ காண்பதுவும்‌ தீதே திருஅற்ற 
கீயார்சொல்‌ கேட்பதுவும்‌ தீதேஆஆதீயார்‌ 
குணங்கள்‌ உரைப்பதும்‌ தீதே அவரோ 


டிணங்கி இருப்பதுவுந்‌ தீது. 

தேவ விசுவாசத்தின்‌ பிரகாசமில்லாத ஒளவையார்‌, தீயவரோடு 
எவ்வகையாலாவது சகவாசம்‌ செய்வது தீதே, தீதே என்று படித்துப்‌ 
படித்துச்‌ சொல்லும்போது, விசுவாசத்தின்‌ தேவ ஞானப்பிரகாசம்‌ 
பெற்ற கிறீஸ்தவர்கள்‌ இந்தப்‌ புத்தியைக்‌ கவனியாமலிருப்பது 
அவர்களுக்குத்‌ தகுதியா? 

பாவத்துக்கு அடுத்த சமயமென்று தெளிவாய்‌ அறிந்து, அதை 
அகற்றக்‌ கூடுமாயிருக்கும்போது அதை அகற்றாமல்‌, துணிகரமாய்‌ 
அதில்‌ போகிறவனுக்குச்‌ சர்வேசுரன்‌ தமது விசேஷ உதவியைச்‌ 
செய்யமாட்டார்‌ என்பது மாத்திரம்‌ அல்ல, அவர்‌ அப்படிச்‌ செய்வது 
அவருடைய திவ்விய ஞானத்துக்கே ஒருவகையில்‌ வருத்தமாகும்‌. 
ஏனென்றால்‌ சர்வேசுரன்‌ அவனுக்கு அந்த உதவி செய்வாரானால்‌ 
அவன்‌ பாவத்தைத்‌ துணிந்து செய்ய அவரே அவனைத்‌ 
தூண்டுவதற்குச்‌ சமானமாகும்‌. 


இதுவுமன்றி பாவத்துக்குச்‌ சமீபமாய்‌ அடுத்த 
சமயத்திலிருக்கிறவன்‌ பசாசு தன்னைக்‌ கெடுத்து நரகத்தில்‌ தள்ள 


அதற்கு எளிதான ஒர்‌ வழியைக்‌ காட்டுகிறான்‌. நீ பாவ சமயத்தைத்‌ 
தூர நீக்கி, உன்‌ தொழிலின்‌ கடமையைச்‌ செய்யும்போது 
சர்வேசுரனுடைய தேவ செயலால்‌ குறிக்கப்பட்ட இடத்தில்‌ நீ 


இருப்பதால்‌, உன்னைச்‌ சுற்றி சம்மனசுக்கள்‌ காவலாயிருக்கிறார்கள்‌. 
பசாசு உன்‌ கிட்ட வர அஞ்சி நிற்கும்‌. ஆனால்‌ நீயே பாவ 
சந்தர்ப்பத்தை வலியத்‌ தேடிப்‌ போனால்‌ பசாசின்‌ கையில்‌ 
விழப்போகிறாய்‌. நீ கெட்ட தோழரோடு கூடிச்‌ சேர்ந்து அலைகிறாய்‌. 
அசுத்த கதைகளை வாசிக்கிறாய்‌. வேத விசுவாசத்துக்கு விரோதமான 
பத்திரிகைகளையும்‌ புஸ்தகங்களையும்‌ படிக்கிறாய்‌. பார்க்கவும்‌ 
கேட்கவும்‌ கெட்ட நாடகங்களையும்‌, நடனங்களையும்‌, பாட்டுக்‌ 
கச்சேரிகளையும்‌, உருவங்களையும்‌ போய்ப்‌ பார்க்கிறாய்‌. 
இவைகளை நீ பார்க்கும்போதும்‌, கேட்கும்‌ போதும்‌, 
வாசிக்கும்போதும்‌, உன்‌ மனதில்‌ அசுத்த நினைவுகள்தான்‌ 
உற்பத்தியாகும்‌. அவற்றின்பேரில்‌ சந்தோஷமும்‌ பின்‌ சம்மதமும்‌ 
பிறக்கும்‌. மனதறிய நீ சம்மதம்‌ கொடுத்த உடனே பாவத்தைச்‌ 
செய்தாய்‌. பசாசு உன்னைக்‌ கெடுக்க நீ அதற்கு வழி காண்பித்தாய்‌. 


சிலர்‌ நினைப்பதேதென்றால்‌, நான்‌ ஒருமுறை பாவ சமயத்தைத்‌ 
தேடிப்போனதில்‌ பாவத்தில்‌ விழுந்தேன்‌. விழுந்ததாக எனக்கு 
அநுபவமிருப்பதால்‌ இனிப்‌ பயமென்ன? முற்றும்‌ நனைந்தவனுக்கு 
ஈரமேது என்று கவலை இன்றி இருப்பார்கள்‌. 


நீ ஒருமுறை பாவத்தில்‌ விழுந்தபின்பு பயந்து உடனே எழுந்து 
நீ வெளியேறாமல்‌ போனால்‌, இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பாவக்குழியின்‌ 
ஆழத்தில்‌ போவாய்‌. போகப்‌ போக நீ வெளியே வருகிறது அதிக 
கஷ்டமாயும்‌ கடினமாயுமிருக்கும்‌. எந்தத்‌ துர்க்குணமானாலும்‌, 
அதைத்‌ துவக்கத்திலே அடக்காவிட்டால்‌, அது பலங்கொண்டு 
கொடுங்கோலனாய்‌, உன்னைத்‌ தனக்கு அடிமையாய்க்‌ கீழ்ப்படுத்தி 
மதங்கொள்ளும்‌. பாவ சமயத்தில்‌ பயமின்றி நீ போகப்போக பாவத்‌ 
தையே செய்வாய்‌. உன்‌ புத்தியும்‌ மனதும்‌ கெட்ட பழக்கமாகிற 
கொடுஞ்‌ சங்கிலிகளால்‌ கட்டப்படும்‌. பாவத்தின்‌ படுகுழியில்‌ 
இன்னும்‌ ஆழமாய்‌ விழுவாய்‌. இந்தப்‌ பாதாளத்தில்‌ சேர்ந்தபின்‌ 
வேதவாக்கியம்‌ சொல்வதுபோல, எதைக்‌ கேட்டாலும்‌ நீ பழித்து 


நகைப்பாய்‌. 


மலையின்‌ உச்சியிலிருக்கும்‌ கல்‌ கொஞ்சம்‌ அசைந்து புரளும்‌ 
சமயத்தில்‌ அதைத்‌ தடுத்து நிற்கலாம்‌. அது தப்பினால்‌, பின்‌ கல்‌ 
உருண்டு புரண்டு போகப்போக அதிக விசை கொண்டு, வழியில்‌ 
எதிர்ப்பட்ட பொருட்களை உடைத்து நொறுக்கி, கடைசியில்‌ 
பாதாளம்‌ சேர்ந்தபின்‌ மாத்திரம்‌ நிற்கும்‌. சாலமோன்‌, மலையின்‌ 


உச்சியில்‌ நிறுத்தப்பட்ட வைரத்‌ தூண்போலிருந்தார்‌. ஞான அறிவில்‌ 
உயர்ந்‌ தவர்‌ தன்‌ நிலை தப்பிப்‌ பெயர்ந்து முதலில்‌ ஒரு பாவத்தைச்‌ 
செய்தார்‌. அதோடு அப்பால்‌ போகாமல்‌ நின்றால்‌ தப்பித்திருப்பார்‌. 
ஆனால்‌ முதல்‌ பாவத்தோடு நிற்காமல்‌ பாவத்தோடு பாவத்தைக்‌ 
கூட்டி னார்‌. கடைசியில்‌ முன்‌ ஞான அறிவால்‌ எவ்வளவு 
உயர்ந்தாரோ அவ்வளவு தாழ்ந்து பாவத்தின்‌ பாதாளக்‌ குழியில்‌ 
விழுந்து கெட்டார்‌. 


பாவத்துக்குச்‌ சமீபமாய்‌ அடுத்த சமயங்களைத்‌ தூர விலக்காத 
தால்‌ வரும்‌ பல ஆபத்துக்களை இதுவரை விவரித்தோம்‌. இவை 
எல்லாவற்றிலும்‌ அதிகமான பெரும்‌ ஆபத்து ஒன்று இருக்கின்றது. 
கவனமாய்க்‌ கேள்‌. பாவத்துக்கு ஏதுவான அடுத்த சமயங்களில்‌ 
இருக்கும்வரை, உன்‌ பாவங்களுக்காக மெய்யான துக்கமும்‌ மனஸ்‌ 
தாபமும்‌ உன்னிடமிருக்காது. உண்மையான தீர்மானமும்‌ நீ செய்ய 
மாட்டாய்‌. பாவத்தை வளர்க்கும்‌ சமயங்களில்‌ நீ இருப்பதால்‌ நீ 
பாவத்தையே வளர்க்கிறாய்‌. எப்படி பாவத்துக்குத்‌ துக்கப்படுகிறேன்‌ 
என்று நீ துணிந்து சொல்வாய்‌? இந்த நிர்ப்பாக்கிய நிலையில்‌ 
உள்ளவன்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்தால்‌ அவனுக்குப்‌ பொறுத்தல்‌ 
சேசுநாதர்சுவாமி கொடுப்பாரோ? மனஸ்தாபமும்‌ தீர்மானமுமின்றி 
பாவப்பொறுத்தலேது? 


ஓ! கிறீஸ்தவர்களுக்குள்‌ எத்தனைபேர்‌ இந்த விஷயத்தில்‌ முழு 
மோசம்‌ போகிறார்கள்‌! பாவத்துக்கு ஏதுவான சமீப சமயங்களில்‌ 
எந்த நாளிலும்‌ இருப்பார்கள்‌. இருந்துகொண்டே பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்யப்‌ போவார்கள்‌! இவர்கள்‌ மனதில்‌ பாவத்துக்காகத்‌ துக்கம்‌ 
உண்டா? இனிமேல்‌ இந்தப்‌ பாவங்களைச்‌ செய்யமாட்டேனென்று 
உறுதியாய்த்‌ தீர்மானிக்கிறார்களா? இல்லை. ஏன்‌? ஏனென்றால்‌ 
பாவத்துக்கு அடுத்த சமயத்தில்‌ இவர்கள்‌ இருப்பதால்‌ பாவசங்கீர்த்‌ 
தனம்‌ செய்த மறுநாள்‌ முன்‌ போலவே பாவங்களைச்‌ செய்‌ கிறார்கள்‌. 
கிறீஸ்தவனே! நீ வாயினால்‌ மாத்திரம்‌ இனிப்‌ பாவத்தை நான்‌ செய்ய 
மாட்டேன்‌ என்கிறாய்‌. மனதிலோ உண்மையில்லை. 
பாவப்பற்றுதலை இன்னும்‌ முற்றும்‌ விட்டுவிடவில்லை. பாவத்துக்கு 
அடுத்த சமயங்கள்‌, அடிக்கடி நீ பாவத்தில்‌ விழுவதற்குக்‌ காரணமா 
யிருக்கும்‌ ஆட்கள்‌, சகவாசங்கள்‌, இடங்கள்‌ இவைகளை விட்டுவிட 
உன்‌ மனதில்‌ உறுதியான எண்ணமில்லை. உன்‌ மனதைப்‌ பார்க்கும்‌ 
சர்வேசுரன்‌ உனக்குப்‌ பொறுத்தல்‌ கொடுப்பாரோ? பாவ சமயங்‌ 


களை நீக்குவதைப்பற்றி எவ்வளவுதான்‌ சொன்னாலும்‌, சில கிறீஸ்‌ 
தவர்கள்‌ பல குருட்டு நியாயங்களை எப்போதும்‌ வாயில்‌ வைத்‌ 
திருந்து தங்கள்‌ நடத்தையில்‌ தப்பிதமில்லையென்று நிரூபிக்கத்‌ 
தேடுவார்கள்‌. இவர்கள்‌ சொல்லும்‌ வீண்‌ நியாயங்களை வரும்‌ 


பாகத்தில்‌ விவரிப்போம்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


பாவ சமயங்களில்‌ பழகித்‌ திரிகிறவர்கள்‌, அதை விட்டு நீங்க 
மன மின்றி, தீய பழக்கத்தால்‌ மதிமயங்கி சொல்வதேதென்றால்‌: ஓ! 
அந்தப்‌ புத்தி கேட்ட நாள்‌ முதல்‌ என்‌ மனம்‌ மாறிப்போனது. நான்‌ 
இப்போது பாவத்துக்குப்‌ பயந்து நடக்கிறேன்‌. இனிமேல்‌ நான்‌ 
பாவத்தில்‌ விழாதபடி சர்வேசுரன்‌ என்னைக்‌ காப்பாற்றுவார்‌ என்று 
நம்பி இருக்கிறேன்‌. ஆனால்‌ ஒன்று மாத்திரம்‌ இப்போது செய்யச்‌ 
சாத்தியப்படாது. இன்னாரோடு நான்‌ போகவர இருப்பது நெடு நாள்‌ 
பழக்கம்‌. இவர்களோடு முறித்துக்‌ கொண்டு பேசாதிருப்பது கூடாது. 
பாவப்‌ பழக்கம்தான்‌. ஆனால்‌ வரவரத்‌ தீரும்‌, இப்போது நான்‌ என்ன 
செய்ய? 


சகோதரா! இவ்வளவு துணிவு உனக்கில்லாமல்‌ போனால்‌ உன்‌ 
ஆத்துமத்தை இரட்சிக்கவும்‌ உனக்குத்‌ துணிவு இல்லை. பாவத்துக்கு 
நீ பயப்படுவதாகச்‌ சொன்னாயே. அது அர்த்தமற்ற வீண்‌ வார்த்தை. நீ 
பாவத்தைச்‌ சந்தோஷமாய்த்‌ தேடிப்‌ போகிறவன்‌. எப்படி நீ 


பாவத்தைப்‌ பகைப்பாய்‌? 


ஆனால்‌ அந்த வீட்டில்‌ உள்ளவர்களுக்கும்‌ எனக்கும்‌ வெகுநாள்‌ 
சிநேகம்‌. அவர்கள்‌ எனக்கு வெகு உதவி செய்திருக்கிறார்கள்‌. 


எனக்குத்‌ தேவையானவர்கள்‌ என்று நீ சொல்லலாம்‌. 


சேசுநாதர்சுவாமி சொன்ன வாக்கியத்தை மறந்தா போனாய்‌? 
உன்‌ கண்‌, உன்‌ கை, பாவத்துக்கு ஏதுவானால்‌ அவைகளைப்‌ பிடுங்கி, 
வெட்டி தூர எறியும்படி சொல்லவில்லையா? (மாற்கு 9:43-47). 
ஒருவன்‌ உனக்கு எவ்வளவு தேவையானாலும்‌ அவன்‌ உனக்குப்‌ 
பாவத்துக்கு ஏதுவானவனானால்‌ அவனுடைய சகவாசம்‌ உனக்கு 


ஒருபோதும்‌ உதவாது. இந்தப்‌ பழக்கத்தை அறுப்பது உன்‌ கையை 


வெட்டுவது போல்‌ கடினமாயிருந்தாலும்‌, நீ மோட்சத்துக்குப்‌ 
போகும்படி இதைச்‌ செய்துதான்‌ தீர வேண்டும்‌. 


இவன்‌ வீட்டில்‌ நான்‌ பிழைப்புக்காக வேலை செய்கிறேன்‌. 
அவன்‌ என்னைப்‌ பாவமான காரியங்களைச்‌ செய்யும்படி கட்டாயப்‌ 
படுத்துகிறான்‌, தூதாய்‌ அனுப்புகிறான்‌, திருடும்படி கற்பிக்கிறான்‌. 
நான்‌ அவன்‌ சொன்னபடி செய்யாவிட்டால்‌ என்னை வேலையை 
விட்டுத்‌ துரத்துவான்‌. என்‌ கதி என்ன ஆகும்‌ என்று சிலபேர்‌ 


சொல்வார்கள்‌. 


பாவமுள்ள வீட்டில்‌ நீ உன்‌ சரீரப்‌ பிழைப்புக்காக இருந்தால்‌, 
உன்‌ ஆத்தும கதி நரகக்‌ கதியாய்த்தான்‌ முடியும்‌. சேசுநாதருடைய 
தேவ வாக்கின்படி, மனிதன்‌ உலகமெல்லாம்‌ தனக்குச்‌ சொந்தமாக்கி 
ஆண்டாலும்‌, அவன்‌ ஆத்துமம்‌ நஷ்டமாய்க்‌ கெட்டுப்‌ போனால்‌ 
அவனுக்கு வரும்‌ லாபமென்ன? (மத்‌.16:26). 


ஆனால்‌ என்னைப்போல அநேகர்‌ ஆபத்தான இடங்களில்‌ 
வேலை யிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ வேலையை விட 
வேண்டுமென்று ஒருவரும்‌ கட்டாயம்‌ செய்வதில்லையே என்று 
சொல்வாயோ? 


இதன்‌ விவரம்‌ உனக்கு எப்படித்‌ தெரியும்‌? நீ உன்‌ 
நடத்தையைப்‌ பற்றி கணக்குக்‌ கொடுக்கவேண்டுமே அன்றி 
மற்றவர்களின்‌ நடத்தை பற்றி உன்னிடம்‌ சர்வேசுரன்‌ கேட்க 
மாட்டார்‌ (உரோ.14:12).. 


ஆனால்‌ நான்‌ புதுக்கிறீ்ஸ்தவனல்ல. பல தலைமுறையாய்‌ 
சத்திய வேதத்தில்‌ பிறந்து வளர்ந்தவன்‌. ஆனதால்‌ எனக்கு சோதனை 
தந்திரம்‌ வந்தால்‌ நான்‌ எளிதில்‌ சம்மதிக்க மாட்டேன்‌. என்‌ தீய 
குணங்களை அடக்கி ஆள எனக்குப்‌ போதுமான சக்தி இருக்கின்றது 
என்று சிலர்‌ பெருமையாய்ப்‌ பேசுவார்கள்‌. 


ஆ! உனக்கு எவ்வளவு மனத்துணிவு உன்‌ பேச்சிலே 
இருக்கிறது! காரியம்‌ பெரிதா, வீரியம்‌ பெரிதா? காற்றில்‌ சுழலும்‌ 
நாணல்‌ போலிருக்கிற நீயா, கற்பாறைபோல்‌ அசையாமல்‌ நிற்பேன்‌ 
என்று சொல்லுகிறாய்‌? உன்‌ நம்பிக்கைக்கு ஆதாரமென்ன? உன்‌ 
சுபாவப்‌ பலமோ? உன்‌ மனதின்‌ ஊக்கமோ? உன்‌ புத்தியின்‌ 
நுட்பமோ? இவை எல்லாம்‌ நம்பத்தக்கதல்ல. சிம்சோனைவிட நீ 


அதிக வீரனோ? தாவீதையும்‌ விட நீ அதிக பக்திமானோ? 
சாலமோனைவிட நீ புத்திசாலியோ? இவர்கள்‌ எல்லாரும்‌ 
சோர்வடைந்து கீழே விழுந்திருக்க, அப்படி நான்‌ 
விழமாட்டேனென்று எப்படி நீ துணிந்து சொல்வாய்‌? 


ஆனால்‌ சர்வேசுரன்‌ கிருபையால்‌ இவ்வித மோசம்‌ ஒன்றும்‌ 
எனக்கு வராது. அக்கினிச்‌ சூளையில்‌ இருந்த மூன்று வாலிபரை 
சர்வேசுரன்‌ அற்புதமாய்க்‌ காப்பாற்றினாரே. சிங்கங்களின்‌ 
குகையிலிருந்த தானியேலை சர்வேசுரன்‌ இரட்சிக்கவில்லையா? 


என்னையும்‌ அப்படி இரட்சிப்பார்‌ என்று நீ எண்ணலாம்‌. 


இந்த மூன்று வாலிபரும்‌ தானியேலும்‌ தாங்களாய்‌ 
அக்கினியைத்‌ தேடியோ, சிங்கங்களைத்‌ தேடியோ போகவில்லை. 
வேத விரோதிகளின்‌ கொடும்‌ செய்கைகள்‌ இது. ஆனதால்‌ 
சர்வேசுரன்‌ அவர்களுக்கு அற்புத உதவி செய்தார்‌. நீயோ உன்‌ 
மனப்பூர்வமாய்‌ பாவ சமயத்திலிருக்கிறாய்‌. சர்வேசுரனுடைய 
இரக்கத்தைச்‌ சோதிக்‌ கும்படி அளவுக்கு மிஞ்சிய நம்பிக்கை 
வைக்கிறாய்‌. சர்வேசுரன்‌ தம்மை இவ்விதம்‌ நீ பழிக்கும்படி உன்னை 


விடுவாரா? 


சகோதரரே! இன்று பாவசங்கீர்த்தனம்‌ செய்து சர்வேசுரனோடு 
சமாதானமாய்‌ வந்திருக்கிறீர்கள்‌. இனிமேல்‌ எப்போதும்‌ அவருக்குப்‌ 
பிரமாணிக்கமாய்‌ ஊழியஞ்‌ செய்து இந்த சமாதான நிலையிலிருக்க 
ஆசையாயிருந்தால்‌ பாவத்துக்கு ஏதுவான அடுத்த சமயங்களைத்‌ 
தூர நீக்கிப்‌ போடுவதுதான்‌ புத்தி. ஒவ்வொருவனுக்கும்‌ அநுபவ 
வாயிலாய்‌ பாவத்துக்கு ஏதுவான விஷயம்‌ எது என்று தெரிந்‌ 
திருக்கும்‌. தானே தனக்கு விரோதியாயிருந்து தன்னைக்‌ கெடுக்காமல்‌ 
உண்மையுள்ள மனதோடும்‌ தன்‌ ஆத்துமத்தை இரட்சிக்க வேண்டும்‌ 
என்கிற நேர்மையான ஆசையோடும்‌, தன்‌ நடத்தையை சர்வேசுரன்‌ 
முன்‌ சோதித்து அதில்‌ பாவத்துக்கு உன்னைக்‌ கூட்டிப்‌ போன 
வழிகள்‌ இவையென்று அறிந்ததும்‌, துணிந்து அவைகளை எல்லாம்‌ 
அடக்க முயற்சி செய்‌. நீ உறுதியான மனதோடு துவக்கினால்‌ 
சர்வேசுரன்‌ உனக்கு உதவி செய்வார்‌. பாவிகளின்‌ தஞ்சமாகிற தேவ 
ஆண்டவள்‌ உனக்காக சேசுநாதரிடம்‌ மன்றாடி உன்னைக்‌ 
காப்பாற்றுவார்கள்‌. 


நான்காம்‌ நாள்‌ 


தியானம்‌ 3: ஊதாரிப்‌ பையன்‌ 

சர்வேசுரனிடம்‌ சகல நல்ல இலட்சணங்களும்‌ எந்த அளவுக்கும்‌ 
மேலிட்டு பூரணமாய்‌ நிறைந்திருப்பதால்‌, அற்ப அறிவுள்ள மனிதன்‌ 
அவற்றைத்‌ தன்‌ புத்திக்குள்‌ அடக்கத்‌ துணிவது முடிந்த காரியமல்ல. 
ஆகிலும்‌ சில தேவ இலட்சணங்களை எவ்வளவாகிலும்‌ நமது 
சொற்ப புத்திக்கு இயன்ற அளவில்‌ கண்டு அறியலாம்‌. அதெப்படி 
யெனில்‌: சர்வேசுரனிடமுள்ள பரிசுத்தம்‌ அதி உத்தமமாயிருப்‌ பதால்‌ 
அவர்‌ பாவமான செய்கையை அளவில்லாப்‌ பகையோடு 
பகைப்பார்‌. இதன்‌ நிமித்தம்‌ பாவத்தைச்‌ செய்யும்‌ துரோகிகளை 
அளவற்ற நீதியின்‌ கடுங்கோபத்தோடு தண்டிப்பாரென்பது எல்லார்‌ 
புத்திக்கும்‌ தெளிவான விஷயம்‌. 


ஆனால்‌ சர்வேசுரனிடமிருக்கும்‌ இரக்கத்தின்‌ மட்டிலோ அப்படி 
அல்ல. நீச மனிதனுக்குச்‌ சர்வ மகத்துவ சர்வேசுரன்‌ தயையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிப்பதற்கு அவனிடம்‌ என்ன தகுதி இருக்கின்றது? 
எந்த அளவில்‌ சர்வேசுரன்‌ மனிதனுக்கு இரக்கம்‌ காண்பிக்க 
சித்தமாயிருக்கிறாரென்று அவரே மனிதனுக்கு அறிவியாமல்‌ 
போனால்‌, மனிதன்‌ தன்‌ புத்தியால்‌ இதை அறிய மாட்டான்‌. 


அதன்‌ நிமித்தம்‌ நமது தேவ இரட்சகர்‌ உலகத்தில்‌ வந்தபோது, 
மனிதர்பேரில்‌ தமக்கு இருக்கும்‌ இரக்கம்‌ எவ்வளவென்று பல சமயங்‌ 
களில்‌ பல வகையில்‌ காண்பித்திருக்கிறார்‌. ஏழை எளிய ஜனங்களைத்‌ 
தேடிப்‌ போவார்‌. துன்பப்படுகிறவர்களுக்கும்‌ வியாதியஸ்தருக்கும்‌ 
ஆறுதலும்‌ உதவியும்‌ செய்வார்‌. பாவிகளுக்கு விசேஷ இரக்கமும்‌ 
தயையும்‌ காண்பிப்பார்‌. இதனால்‌ பரிசேயர்‌ இவரைப்‌ பழித்து 
பாவிகளின்‌ சிநேகிதன்‌ என்று இவரை நிந்திப்பார்கள்‌ (மத்‌.11:19). 


பாவிகளுக்கு நமது ஆண்டவர்‌ காண்பிக்கும்‌ இரக்கம்‌ இன்னும்‌ 
எவ்வளவென்று வெளிப்படையாய்‌ கண்கூடாக மனிதர்‌ அறியும்படி 
ஒரு அற்புதமான உவமையை விரிவாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
சேசுநாதர்‌ சுவாமி சொன்ன பல உவமைகளில்‌ இது வெகு முதன்மை 
பெற்றது. அளவற்ற ஞானம்‌ நிறைந்த சர்வேசுரனே இந்த அற்புத 
உவமையை மனிதருக்குச்‌ சொல்லாமல்போனால்‌ மனிதன்‌ தானாய்‌ 


இதைத்‌ தன்‌ சுய புத்தியால்‌ கனவிலும்‌ நினைத்திருக்க மாட்டான்‌. 


சகோதரரே! நீங்கள்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யப்போனபோது 
சர்வேசுரனுடைய இரக்கத்தை உங்கள்‌ சொந்த அனுபவத்தில்‌, உங்கள்‌ 
மனது சாட்சியாய்‌ நிற்க, நீங்கள்‌ பார்த்திருக்கிறீர்கள்‌. சேசுநாதர்‌ 
எவ்வளவு தயவோடு உங்களை மன்னித்திருக்கிறார்‌ என்று உங்கள்‌ 
மனதில்‌ நன்கு உணருகிறீர்கள்‌. இந்த இரக்கம்‌ எவ்வளவாக 
அவருடைய திரு இருதயத்தில்‌ உங்கள்‌ பேரில்‌ இருக்கிறதென்று 
நீங்கள்‌ நன்றாய்‌ அறிய வேண்டும்‌. ஊதாரிப்‌ பையன்‌ உவமையை 
நீங்கள்‌ கவனமாய்‌ கேட்டுப்‌ படித்தால்‌ இதை ஒருவாறு அறியலாம்‌. 
இந்த அறிவு உங்களுக்கு எந்தக்‌ காலத்திலும்‌, உடலில்‌ உயிர்‌ 
தங்குமட்டும்‌ பிரயோசனமாயிருக்கும்‌. மரியாயே! இரக்கத்தின்‌ 
தாயே! உமது தேவ குமாரன்‌ சேசுநாதருடைய இருதயத்தில்‌ 
பாவிகளான எங்கள்‌ பேரில்‌ எவ்வளவு தயையும்‌ இரக்கமும்‌ 
இருக்கிறதென்று நாங்கள்‌ கொஞ்சமாகிலும்‌ அறியும்படி எங்களுக் 


காக சேசுநாதரை வேண்டிக்கொள்ளும்‌. 
முதல்‌ பாகம்‌ 


ஒரு தகப்பன்‌ இருந்தான்‌. அவனுக்கு இரண்டு பிள்ளைகள்‌ 
(லூக்‌. 15:11-32 வசனங்களைக்‌ கவனமாய்‌ வாசிக்கவும்‌.) மூத்த மகன்‌ 
நற்குணசாலி, தகப்பன்‌ சொற்படி தவறாமல்‌ நடப்பவன்‌. வீட்டின்‌ 
வேலையைக்‌ கவனித்து நன்றாய்‌ நடத்திவந்தான்‌. இளைய பையன்‌ 
தகப்பனுக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌, தன்‌ வேலையைக்‌ கவனியாமலும்‌ 
தீயவரோடு சேர்ந்து நடந்தான்‌. ஒருநாள்‌ இளையவன்‌ தகப்பனிடம்‌ 
போய்‌: அப்பா! நான்‌ உங்கள்‌ வீட்டில்‌ இருக்க மாட்டேன்‌. 
வெளிநாடுபோய்‌ பிழைக்கப்‌ போகிறேன்‌. ஆனபடியால்‌ எனக்கு 
வரவேண்டிய சொத்தின்‌ பாகத்தைப்‌ பிரித்து எனக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று கேட்டான்‌. தகப்பன்‌ இந்த வார்த்தையைக்‌ 
கேட்டதும்‌ தன்‌ தலைமேல்‌ இடி விழுந்ததுபோல்‌ பதைத்துத்‌ துடித்து: 
அப்பா, மகனே! என்‌ வீட்டைவிட்டுப்‌ போகவா? யார்‌ உன்னை 
ஆதரித்துக்‌ காப்பாற்றுவார்‌? நான்‌ உனக்கு என்ன பொல்லாப்பு 
செய்தேன்‌? இந்த கெட்ட புத்தி யார்‌ உனக்குச்‌ சொன்னவன்‌ என்று 
பலவாறாய்ப்‌ பேசினான்‌. மகன்‌ பிடிவாதமாய்‌: நான்‌ வெளியே 
போவேன்‌, என்‌ பாகத்தைக்‌ கொடுங்கள்‌ என்று அலட்டிக்‌ கேட்‌ டான்‌. 
யூதர்‌ சட்டப்படி தகப்பன்‌ அவனுக்குச்‌ சேர வேண்டிய பாகத்‌ தைப்‌ 
பிரித்துக்‌ கொடுத்தான்‌. பையன்‌ பணத்தை எல்லாம்‌ வாரிக்‌ கொண்டு, 


தூரதேசம்‌ போய்‌ பெரும்‌ ஊதாரியாய்‌ கையிலிருந்த காசை எல்லாம்‌ 


குடியிலும்‌ சூது விளையாட்டிலும்‌ துன்மார்க்கத்திலும்‌ இறைத்தான்‌. 
இவன்‌ கையில்‌ பணமிருக்கும்‌ வரை பல தீயவர்கள்‌ இவனுக்கு 
நண்பராய்‌ வந்து கூடி, காலைப்‌ பிடித்த அட்டை இரத்‌ தத்தை 
உறிஞ்சுவதுபோல்‌, இவன்‌ பணத்தை எல்லாம்‌ தட்டிப்‌ பறித்துக்‌ 
கொண்டு இவனைத்‌ தனியே விட்டு ஓடிப்‌ போனார்கள்‌. 


கொஞ்சநாளைக்குள்‌ ஊதாரி கையில்‌ காசின்றி பிச்சைக்கார 
னானான்‌. குனிந்து வேலைசெய்ய இவனால்‌ சாத்தியப்படவில்லை. 
குடிக்க கஞ்சி இல்லாததால்‌ ஊருக்கு வெளியே பன்றிகளை 
வைத்திருந்த குடியானவனிடம்‌ போய்‌ அவன்‌ காலில்‌ விழுந்து: ஐயா, 
சாமி! நான்‌ உன்‌ பன்றிகளை மேய்க்கிறேன்‌, எனக்கு கொஞ்சம்‌ கஞ்சி 
ஊற்று என்று கெஞ்சிக்‌ கேட்டான்‌. அவனும்‌ நல்லது என்று கஞ்சி 


ஊற்றி பன்றிகளை மேய்க்க அனுப்பினான்‌. 


ஊற்றின கஞ்சியும்‌ இவன்‌ பசியை ஆற்ற போதவில்லை. 
ஆனதால்‌ பசியின்‌ கொடுமையைப்‌ பொறுக்கமுடியாமல்‌ பன்றிகள்‌ 
தின்னும்‌ தவிட்டைத்‌ தின்ன ஆசித்தான்‌. ஆனால்‌ அதுவும்‌ 
இவனுக்குக்‌ கிடைக்கவில்லை. இப்படி கஷ்டப்பட்டு வரும்போது 
ஒருநாள்‌ மரத்தடியில்‌ உட்கார்ந்து தகப்பன்‌ வீட்டை நினைத்து 
ண்ணீர்‌ வடிந்தோட அழுது கொண்டு சொல்வான்‌: ஐயோ! என்ன 
நிர்ப்பாக்கியம்‌! எவ்வளவு மூடத்தனமாய்‌ நடந்தேன்‌! என்‌ தகப்பன்‌ 
வீட்டில்‌ நான்‌ செல்வமாய்‌ வாழ்ந்தேனே! இங்கே பன்றி தின்னும்‌ 
தவிடு முதலாய்க்‌ கிடையாமல்‌ பசியால்‌ சாகிறேனே! எவ்வளவு 
வித்தியாசம்‌! இக்கணமே, நான்‌ எழுந்து என்‌ தகப்பன்‌ வீட்டுக்குப்‌ 
போவேன்‌. தகப்பன்‌ காலில்‌ விழுந்து: அப்பா, இனி நான்‌ உங்கள்‌ 
பிள்ளை அல்ல. உங்கள்‌ ஊழியர்களில்‌ என்னை ஒருவனாக ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ போதும்‌ என்று சொல்வதாக மனதைத்‌ திடப்படுத்தி 
பன்றிகளை விட்டுத்‌ தகப்பன்‌ வீட்டை நோக்கித்‌ திரும்பினான்‌. 


இவன்‌ தகப்பன்‌ பிள்ளை போன நாள்முதல்‌ என்ன செய்தா 
னென்று நினைக்கிறீர்கள? போன நாள்முதல்‌ அவன்மேல்‌ ஏக்கமாய்‌ 
அன்னபானமின்றி கண்ணில்‌ தூக்கமின்றி மகனை நினைத்து 
நினைத்து துக்கப்பட்டு வந்தான்‌. ஊழியர்களை நாலுபக்கமும்‌ 
அனுப்பி மகனைப்‌ பார்த்தால்‌ கையோடு கூட்டி வரும்படி கட்டளை 
கொடுத்தான்‌. தன்‌ வீட்டின்‌ மேல்மாடியில்‌ ஏறி என்‌ மகன்‌ தகப்பனை 
நினைத்து வரமாட்டானா என்று நாலு திசையிலும்‌ ஆவலோடு சுற்றிப்‌ 


பார்ப்பான்‌. 


ஒருநாள்‌ தூரத்திலே ஒரு வாலிபன்‌ கந்தை உடுத்தி, கால்‌ ஊன்றி 
நடக்க சக்தி இன்றி உருமாறி நிறமாறி உடல்‌ கூனி வருவதை தகப்பன்‌ 
பார்த்தான்‌. பார்த்ததும்‌ ஆ! இவன்தான்‌ தன்‌ பிள்ளை என்று அறிந்து 
அவனுக்கெதிரே விரைந்து ஓடினான்‌. ஊதாரிப்‌ பையன்‌ விம்மி 
தேம்பி அழுது தகப்பன்‌ காலில்‌ விழுந்து: தகப்பனே! பரலோக மும்‌ 
பூலோகமும்‌ சாட்சியாய்ப்‌ பார்த்திருக்க நான்‌ உங்களுக்குத்‌ துரோகம்‌ 
செய்தேன்‌. இனிமேல்‌ உங்கள்‌ குமாரனென்றழைக்கப்பட நான்‌ 
தகுதியல்ல. உங்கள்‌ வேலைக்காரரில்‌ கடைசி வேலைக்கார னைப்‌ 
போல என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌ என்று சொல்வதைக்‌ கேட்ட 
தகப்பன்‌ மகனை வாரி தூக்கி மார்போடு சேர்த்து அணைத்து: மகனே! 
அப்படி அல்ல. நீ என்‌ பிள்ளை, வா என்று வீட்டுக்குக்‌ கூட்டிவந்து 
மகனுக்கு உடுத்த ஆடையும்‌, விரலுக்கு மோதிரமும்‌ கொடுக்கச்‌ 
செய்தான்‌. பெரிய விருந்துசெய்து தன்‌ உறவினர்‌ சுற்றத்தார்‌ நண்பர்‌ 
இவர்களை அழைத்தான்‌. சங்கீத மேள வாத்தியங்கள்‌ முழங்க 
எல்லாரும்‌ விருந்து சாப்பிடும்போது, மூத்த மகன்‌ கிராமத்துக்கு 
வேலையாய்ப்‌ போயிருந்தவன்‌ சாயங்காலம்‌ வீட்டுக்குத்‌ திரும்பி 
வந்தான்‌. வீட்டில்‌ மிகுந்த ஆரவாரமாயிருப்‌ பதைப்‌ பார்த்து இதன்‌ 
காரணம்‌ அறியாமல்‌ திகைத்து நின்று, பின்‌ அங்கே நின்ற 
ஊழியனிடம்‌ இதன்‌ விவரம்‌ ஏதென்று கேட்டான்‌. அதற்கு ஊழியன்‌: 
ஐயா! இதென்ன காலத்தின்‌ கோலம்‌! உங்கள்‌ தம்பி பணத்தை 
எல்லாம்‌ வாரிக்கொண்டு போய்‌ வீணிலே இறைத்துவிட்டுக்‌ 
கையிலே காசின்றி திரும்பி வந்தார்‌. உங்கள்‌ தகப்பனார்‌, 
காணாமற்போன மகன்‌ திரும்பிவிட்டாரென்று இவ்வளவு ஆடம்பரம்‌ 
செய்திருக்கிறார்‌ என்று சொன்னான்‌. மூத்த வன்‌ தகப்பனைப்‌ பார்த்து: 
அப்பா! இதென்ன காலக்‌ கொடுமை! நான்‌ இத்தனை வருஷ காலம்‌ 
வீட்டிலே பிரமாணிக்கமாய்‌ வேலை செய்து வருகிறேன்‌. எனக்காக 
ஒரு நாளாவது விருந்து செய்ததே இல்லை. அந்த ஊதாரி பணத்தைக்‌ 
கொண்டுபோய்ப்‌ பாழாக்கித்‌ துன்மார்க்கனாய்‌ வீட்டுக்கு வந்தான்‌. 
அவனுக்காக இவ்வளவு கொண்டாட்டமா? ஏன்‌ இப்படி? என்று 
முறையிடும்போது, தகப்பன்‌ அவனைத்‌ தேற்றிச்‌ சொல்வான்‌: 
மகனே! நீ எப்போதும்‌ என்‌ வீட்டிலே இருக்கிறாய்‌. என்‌ வீடு, உன்‌ 
வீடு. என்‌ சொத்து, உன்‌ சொத்து. உன்‌ தம்பியோ, வீட்டை விட்டுப்‌ 
அயல்தேசம்‌ போய்‌ அலைந்து திரிந்து, வாடி, மெலிந்து, செத்துப்‌ 
பிழைத்தவன்போல்‌ வீட்டுக்கு வந்ததால்‌ நாம்‌ விருந்தாடி சந்தோஷம்‌ 
கொண்டாட வேண்டாமா? வா, நீயும்‌ கூட, என்று அவனைக்‌ கூட்டிப்‌ 
போய்‌ எல்லாரும்‌ பந்தியில்‌ அமர்ந்து சந்தோஷமாய்‌ சாப்பிட்டார்கள்‌. 


சகோதரரே! இந்த அற்புத உவமையை யார்‌ கண்கலங்காமல்‌ 
கேட்பார்‌? இதில்‌ உள்ள அர்த்தம்‌ தானாய்‌ எவர்க்கும்‌ புலப்படும்‌. 
இதிலே குறித்த தகப்பன்‌ சேசுநாதர்‌ சுவாமிதான்‌. ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌ சேசுநாதருடைய பிள்ளைகள்‌. அவருடைய இராச்‌ 
சியத்திற்கும்‌ பேறு பலன்களுக்கும்‌ பூரண சுதந்தரம்‌ பெற்றவர்கள்‌. 
இவர்களில்‌ மூத்த மக்கள்‌ யார்‌? யார்‌ என்றால்‌ சேசுநாதர்‌ சுவாமிக்கு 
எந்த நாளிலும்‌ பிரமாணிக்கம்‌ தவறாதவர்கள்‌. ஞானஸ்நானத்தின்‌ 
இஷ்டப்பிரசாதத்தை சாவான பாவத்தால்‌ ஒருபோதும்‌ 
இழக்காதவர்கள்‌. அர்ச்‌. ஸ்தனிஸ்லாஸ்‌, ஞானப்பிரகாசியார்‌, 
பெர்க்மான்ஸ்‌ முதலிய பாக்கியவான்‌௧ளைப்போல்‌ பாவ மாசின்றி 
நடந்த சரீர முள்ள சம்மனசுகள்‌. இளைய பிள்ளைகள்‌ யாரென்றால்‌: 
சேசுநாதருக்குள்‌ பிரமாணிக்கம்‌ தப்பி, மனதுபோல்‌ நடக்க 
பாவத்தைத்‌ தேடிப்போனவர்கள்‌. நீங்கள்‌ சற்றே நின்று உங்களைக்‌ 
கவனித்து சோதித்துப்‌ பாருங்கள்‌. ஒவ்வொருவனும்‌ தன்னைப்‌ 
பார்த்து: நான்‌ இதுவரை சாவான பாவம்‌ செய்யாமல்‌ 
சேசுநாதர்சுவாமிக்குப்‌ பிரிய முள்ள பிள்ளையாய்‌ அவர்‌ ஊழியத்தில்‌ 
இருந்தேனோ? அல்லது என்‌ தீய இச்சைப்படி நடக்க என்‌ தகப்பன்‌ 
வீட்டை விட்டு பாவத்தைச்‌ செய்தேனோ? என்று கேட்கட்டும்‌. 
இப்படித்‌ தன்னைச்‌ சோதித்துக்‌ கேட்டால்‌ உங்களில்‌ எத்தனை 
பேர்கள்‌ நான்‌ சேசுநாதர்சுவாமியின்‌ மூத்த பிள்ளை, என்‌ மனதறிய 
சாவான பாவத்தை ஒருபோதும்‌ நான்‌ செய்ததில்லை என்று பயமின்றி 
துணிந்து சொல்வீர்கள்‌? ஐயோ! உனக்கு ஏழு வயது பத்து வயது 
வருமுன்னே, தேவ இஷ்டப்பிர சாதத்தின்‌ பயனும்‌ அதன்‌ 
மேன்மையும்‌ அறியுமுன்னே, நீ உன்‌ பாவத்தால்‌ அதை 
இழந்தாயல்லவா? ஊதாரியைப்‌ போல்‌ நீ உன்‌ அன்புள்ள தகப்பன்‌ 
சேசுநாதரைப்‌ பார்த்து: சுவாமி! உமக்கு நான்‌ பிள்ளையாய்‌ உமது 
வீட்டிலிருக்க மாட்டேன்‌. என்னைக்‌ கொடுமை யாய்‌ நடத்துகிறீர்‌. என்‌ 
மனதுபோல்‌ நான்‌ நடக்காதபடி என்‌ கைகளை யும்‌ கால்களையும்‌ 
கட்டி இருக்கிறீர்‌. என்‌ சரீர சுக இன்பத்தை நான்‌ தேடாதபடி தடுக்கிறீர்‌. 
என்‌ புலன்களின்‌ சந்தோஷத்தை அடக்க வேண்டுமென்று கற்பிக்கிறீர்‌. 
பாவசங்கீர்த்தனம்‌ கசப்பான மருந்து. தபசு செய்ய என்னால்‌ 
இயலாது. இனி நான்‌ உமது வீட்டிலிருக்க மாட்டேன்‌. எனக்குச்‌ 
சொந்தமான என்‌ சரீரத்தையும்‌ என்‌ புத்தி மனதையும்‌ என்னோடு 
கொண்டு என்‌ விருப்பம்போல்‌ நடக்கப்‌ போகிறேன்‌ என்று சொல்லத்‌ 
துணிந்தவனைப்போல்‌ நீ நடக்கவில்லையா? 


உன்‌ தகப்பன்‌ சேசுநாதர்‌ அப்போது உன்‌ மனதில்‌ சொன்னதை நீ 
மறந்தா போனாய்‌? ஆ! மகனே! நான்‌ கொடுமையுள்ள 
தகப்பனென்றா சொன்னாய்‌? என்னைப்‌ போல்‌ அன்புள்ள தகப்பன்‌ 
எங்கே இருக்கிறார்‌? உனக்காக நான்‌ என்‌ உயிரைக்‌ கொடுக்க 
வில்லையா? உன்னைத்‌ தேடி நான்‌ அலைந்து திரியவில்லையா? என்‌ 
மாம்சத்தையும்‌ என்‌ இரத்தத்தையும்‌ உனக்குப்‌ போஜனமாக நான்‌ 
ஊட்டவில்லையா? என்‌ வீட்டில்‌ எனக்குப்‌ பிள்ளையா யிருக்கையில்‌ 
உன்‌ மனதில்‌ எவ்வளவு சமாதானம்‌ எவ்வளவு ஆனந்தம்‌ பூரணமாய்‌ 
நிறைந்திருந்தது. 

இப்படியாய்‌ சேசுநாதர்சுவாமி சொன்ன துயரம்‌ நிறைந்த 
வார்த்தைகளை நீ மீறி, அவர்‌ முகத்தை முறித்துக்‌ கொண்டு தூர 
தேசமாகிற பாவ தேசத்துக்குப்‌ போனாய்‌. தேவ இஷ்டப்பிரசாதத்‌ 
தையும்‌ உன்‌ புண்ணிய பேறுகளையும்‌ இழந்தாய்‌. மோட்ச சுதந்தர 
உரிமையை விற்றுப்‌ போட்டாய்‌. பாவத்தின்மேல்‌ பாவத்தைக்‌ 
கட்டினாய்‌. உன்‌ சரீர சுக சந்தோஷத்தை மிதந்தப்பி அநுபவிக்க 
பசாசுக்கு உன்னைக்‌ கையளித்தாய்‌. பசாசுக்கு அடிமையானாய்‌. 
மிருக இனத்திலும்‌ தாழ்ந்தாய்‌. 

ஓ! தகப்பன்‌ வீட்டில்‌ செல்வமாய்‌ வாழ்ந்த பையன்‌ எப்படி 
இப்போது உருக்குலைந்து நிறமாறி அடிமையானான்‌! மிகுந்த பிரகாச 
ஒளியோடு துலங்கிய சுத்தப்‌ பொன்‌ இப்போது எவ்விதம்‌ மங்கி 
குன்றி ஒளி இழந்தது! 

அடா! ஊதாரிப்‌ பையா? ஏன்‌ மதிகெட்டு இப்படி தகப்பன்‌ 
வீட்டை விட்டு வந்தாய்‌? ஏன்‌ இந்தப்‌ பரதேசிக்‌ கோலம்‌? 
சம்மனசுக்களுடன்‌ தேவ பந்தியில்‌ உட்கார்ந்து தேவாமிர்த உணவு 
உண்ட நீ இப்போது பன்றி மேய்த்த ஊதாரிப்‌ பிள்ளையைப்போல்‌ 
பாவியாய்‌ இருப்பது உனக்குச்‌ சம்மதமோ? உன்‌ இஷ்டப்பிரசாத 
ஆடை எங்கே? நீ பிரயாசைப்பட்டு சம்பாதித்த புண்ணியப்‌ பலன்கள்‌ 
எங்கே? உன்‌ மனதிலிருந்த மோட்ச சந்தோஷம்‌ எங்கே? 
எல்லாவற்றையும்‌ இழந்துபோனாய்‌. ஐயோ! ஊதாரி! போனது 
போகட்டும்‌, எழுந்திரு, உன்‌ தகப்பனைத்‌ தேடிப்போ, அவர்‌ 
பாதத்தில்‌ விழுந்து பொறுத்தல்‌ கேள்‌. 

அப்படியே ஊதாரியும்‌ எழுந்து தகப்பனைத்‌ தேடிப்‌ புறப்பட்‌ 
டான்‌. நீங்களும்‌ இன்று சேசுநாதர்‌ பாதத்தில்‌ வந்து சேர்ந்தீர்கள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சகோதரரே! ஊதாரி தன்‌ தகப்பன்‌ வீட்டுக்கு வந்த போது 
தகப்பன்‌ மகனை எவ்வளவு அன்பாய்‌ ஏற்றுக்‌ கொண்டானென்று 
முதல்‌ பாகத்தில்‌ கேட்டீர்கள்‌. சேசுநாதர்சுவாமி தம்மைத்‌ தேடிவருகிற 
பாவிகளை இவ்வளவு தயாள அன்போடு சேர்த்துக்‌ கொள்வாரோ 
என்று சந்தேகப்படுகிறீர்களோ? அப்படியானால்‌ சேசுநாதர்‌ இருத 
யத்தின்‌ சிநேகப்‌ பெருக்கம்‌ எவ்வளவென்று கேளுங்கள்‌. 
உவமையில்‌ சொன்ன தகப்பன்‌ தன்‌ மகன்பேரில்‌ ஏக்கமாயிருந்து 
வழியை வழி யைப்‌ பார்த்தானேயன்றி, அவனைத்‌ தேடி ஊராய்‌ 
அலையவில்லை. சேசுநாதர்சுவாமியோ, பாவி தம்மை விட்டுப்‌ 
போன நாள்முதல்‌ அவன்மேல்‌ கண்ணுங்கவலையும்‌ 
கருத்துமாயிருந்தது மாத்திரமல்ல. அவனைத்‌ தேடி கூப்பிட்டு அவன்‌ 
போகும்‌ இடமெல்லாம்‌ அலைந்து சுற்றிப்‌ போகிறார்‌. நூறு ஆடுகள்‌ 
மந்தையிலிருக்க அவைகளில்‌ ஒன்று மாத்திரம்‌ காணாமல்‌ போக, 
மந்தை ஆயன்‌, தொண்ணுVற்றொன்பது ஆடுகளையும்‌ மந்தையில்‌ 
விட்டு, காணாமல்போன ஒரு ஆட்டை மாத்திரம்‌ தேடி 
அலைந்தானென்று (லூக்‌. 15:4) தம்மைப்பற்றி சேசுநாதர்‌ 
சொல்லவில்லையா? மோட்ச இராச்சியத்தில்‌ சகல 
பாக்கியங்களையும்‌ சம்பூரணமாய்‌ அநுபவிக்கும்‌ சர்வேசுரன்‌, தாம்‌ 
இருந்த பாக்கியானந்தம்‌ எல்லாம்‌ விட்டு, இந்தப்‌ பூமியில்‌ மனுஷ 
சரீரம்‌ எடுத்து யாரைத்‌ தேடி வந்தார்‌? முப்பத்து மூன்று வருஷங்‌ 
களாய்‌ யாரைத்‌ தேடி அலைந்தார்‌? இன்னமும்‌ தேவநற்கருணையில்‌ 
ஊர்‌ ஊராயிருந்து யாருக்காக காத்திருக்கிறார்‌? என்ன சொல்லியும்‌ 
கேளாமல்‌, தமது வீட்டைவிட்டு ஓடிப்போன பாவியைத்‌ தேடி 
அல்லவா அப்படிக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌? 


உன்னைத்‌ தேடி அல்லவா தமது சம்மனசுகளையும்‌ குருக்‌ 
களையும்‌ நாலு பக்கமும்‌ அனுப்பினார்‌? வருந்தி உழைத்து பார 
சுமையைச்‌ சுமந்து நடக்கிறவர்களே! நீங்கள்‌ எல்லோரும்‌ என்னிடம்‌ 
வாருங்கள்‌. நான்‌ உங்களைத்‌ தேற்றுவேன்‌ (மத்‌.11:28) என்று 
சொல்லும்‌ மதுர வார்த்தைகள்‌ எல்லாருடைய காதிலேயும்‌ 
எப்போதும்‌ ஒலிக்கிறதல்லவா? 

சகோதரரே! நீங்கள்‌ எத்தனையோ முறை இந்தக்‌ குரலைக்‌ கேட்‌ 
டிருக்கிறீர்கள்‌. உலக ஆரவார சந்தடி மத்தியிலேயும்‌, இன்ப சுகமாகிற 
பெருஞ்சூழலிலும்‌, தீயகுண ஆபாசங்கள்‌ புகைபோல்‌ சூழ்ந்து 


எழும்பி உங்கள்‌ மனதில்‌ மூடியிருந்த அர்த்த இராத்ிரியிலம்‌, 
உங்கள்‌ தகப்‌ பனின்‌ குரற்சத்தம்‌ உங்கள்‌ காதில்‌ விழுந்தது. எத்தனை 
முறை இந்தச்‌ சத்தத்தைக்‌ கேட்டு உங்கள்‌ தகப்பன்‌ சேசுநாதர்‌ சுவாமி 
பாதத்தில்‌ வந்தீர்‌ களோ, அத்தனை முறையும்‌ உங்களை அவர்‌ 
தயவாய்‌ ஏற்று ஆசீர்‌ வதித்து உங்களுக்குப்‌ பாவ மன்னிப்பும்‌ 
சமாதானமும்‌ கொடுத்திருக் கிறார்‌. இழந்து போன 
இஷ்டப்பிரசாதத்தையும்‌, நீங்கள்‌ சம்பாதித்‌ திருந்த புண்ணிய 
பேறுகளையும்‌ திரும்பவும்‌ உங்களுக்குத்‌ தந்தார்‌. 

நீங்கள்‌ சேசுநாதரிடம்‌ திரும்பி வந்ததன்‌ நிமித்தம்‌ மோட்சத்‌ 
திலே எவ்வளவு ஆனந்தம்‌ உண்டானதென்று நீங்கள்‌ அறிந்தால்‌ 
ஆச்சரியப்படுவீர்கள்‌. ஒரே ஒரு பாவி மனந்திரும்பினால்‌ அவன்‌ 
நிமித்தம்‌ மோட்சத்தில்‌ பெரும்‌ சந்தோஷம்‌ உண்டாகும்‌ என்று 
சேசுநாதர்‌ தாமே சொல்லியிருக்கிறார்‌ (லூக்‌. 15:7). 


ஊதாரி வீட்டிற்குத்‌ திரும்பி வந்ததால்‌ அவன்‌ தகப்பன்‌ பெரிய 
விருந்து செய்தான்‌. சேசுநாதர்‌ சுவாமி செய்யும்‌ விருந்தோ எப்படிப்‌ 
பட்டதென்று மூன்றாம்‌ பாகத்தில்‌ சொல்வோம்‌. 

மூன்றாம்‌ பாகம்‌ 

உலகத்தில்‌ மனிதர்‌ தங்கள்‌ உறவினர்கள்‌ விரும்பிய 
ஆள்களுக்கு ஓர்‌ சுபதினத்தில்‌ விருந்து செய்தால்‌ காய்கறி முதலிய 
உணவு வகை களைச்‌ ஆயத்தம்செய்து திருப்தியான விருந்து 
கொடுப்பார்கள்‌. நமது அன்புள்ள இரட்சகர்‌ தமது பிள்ளைகளுக்குச்‌ 
செய்யும்‌ விருந்தோ அற்புதமான விருந்து, மோட்ச மதுரம்‌ நிறைந்த 
சம்மனசு களின்‌ உணவு. வெளி உணவுகளைத்‌ தேடாமல்‌, அப்பத்தின்‌ 
வெளித்‌ தோற்றத்தில்‌ தம்முடைய மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
தம்மையே உணவாகக்‌ கொடுக்கிறார்‌. தாய்‌ தன்‌ பிள்ளை வளர்ந்து 
பலங்‌ கொண்டு செளக்கியமாய்‌ இருக்கும்படி தன்‌ இரத்தத்தை 
வெண்மையான பாலாக மாற்றி பிள்ளைக்கு ஊட்டுகிறாள்‌. 
சேசுநாதர்சுவாமியோ தாயிலும்‌ அதிக அன்போடு தம்மை முழுவதும்‌ 
தமது பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


சகோதரரே! நாளைக்கு நீங்கள்‌ தேவ பந்தியிலிருப்பீர்கள்‌. 
இன்று உங்கள்‌ தகப்பன்‌ சேசுநாதர்சுவாமி நீங்கள்‌ செய்த பாவசங்கீர்த்‌ 
தனத்தில்‌ உங்கள்‌ பாவங்களை எல்லாம்‌ தயவாய்‌ மன்னித்திருக்‌ 
கிறார்‌. இஷ்டப்பிரசாதமாகிற தேவ ஆடையையும்‌ புண்ணியங்‌ 


களின்‌ பலன்களாகிற ஆபரணங்களையும்‌ உங்களுக்குத்‌ தயவாய்‌ 
திரும்பவும்‌ கொடுத்திருக்கிறார்‌. நாளை அவர்‌ உங்களுக்காக செய்‌ 
திருக்கும்‌ தேவ விருந்தை சாப்பிடும்படி சம்மனசுகள்‌ மத்தியில்‌ 
போவீர்கள்‌. இந்த அற்புத உணவு உங்களுக்கு நன்மையும்‌ பலனும்‌ 
உள்ளதாயிருக்கும்படி ஆசையோடும்‌ சிநேகத்தோடும்‌ போவது 
அவசியம்‌. பசியோடு சாப்பிடும்‌ உணவுதான்‌ சரீரத்தில்‌ சார்ந்து 
செளக்கியம்‌ கொடுக்கும்‌. 


சேசுநாதர்சுவாமி இன்று உங்களுக்கு காட்டும்‌ அணை கடந்த 
சிநேகத்தை ஒருபோதும்‌ மறந்துபோக வேண்டாம்‌. தகப்பன்‌ 
வீட்டுக்கு எந்த நாளிலும்‌ நீங்கள்‌ திரும்பி வந்தால்‌ அவர்‌ உங்களை 
அன்போடு ஏற்றுக்‌ கொள்வாரென்று உங்கள்‌ மனதில்‌ வைர எழுத்‌ 
துக்களால்‌ பதியுங்கள்‌. உடலிலே உயிர்‌ இருக்கும்‌ வரை ஒருபோதும்‌ 
அவநம்பிக்கை என்பது வரவே கூடாது. இந்த உவமையில்‌ நீங்கள்‌ 
படிக்கவேண்டிய முதல்‌ புத்தி இதுதான்‌. 

இரண்டாம்‌ புத்தி ஏதெனில்‌: உங்கள்‌ தகப்பன்‌ வீட்டில்‌ 
சேசுநாதரோடு இருந்தால்‌ மாத்திரம்தான்‌ உங்களுக்கு மெய்யான 
பாக்கியம்‌, குறையில்லாச்‌ சந்தோஷம்‌, பூரண திருப்தி உண்டாகும்‌. 
உங்கள்‌ தகப்பன்‌ வீட்டிலிருந்தால்‌ மாத்திரம்‌ உங்களுக்கு மகிமையும்‌ 
பெருமையும்‌ உண்டாகும்‌. சேசுநாதர்சுவாமிக்குப்‌ பிரமாணிக்கத்‌ 
துடன்‌ ஊழியம்‌ செய்து தேவ இஷ்டப்பிரசாத நிலையிலிருப்பவர்‌ 
கள்தான்‌ உண்மையில்‌ பேறுபெற்றவர்கள்‌. உங்கள்‌ தகப்பன்‌ வீட்டை 
விட்டு உலகத்துக்கும்‌ சரீரத்துக்கும்‌ ஊழியம்‌ செய்யப்‌ போனால்‌ 
உங்களுக்குத்‌ துன்பத்தின்மேல்‌ துன்பம்‌ வரும்‌. அவமானமும்‌ பெரும்‌ 


நஷ்டமும்‌ உண்டாகும்‌. 
இந்த இரண்டு புத்திகளும்‌ எப்போதும்‌ உங்கள்‌ மனதிலிருக்‌ 


கட்டும்‌. உலகம்‌ உங்களைக்‌ கெடுக்கும்படி பொன்‌ வெள்ளியையும்‌, 
மகிமை உத்தியோகத்தையும்‌, பெருமை சிலாக்கியத்தையும்‌ உங்கள்‌ 
கண்முன்‌ விரித்து, எனக்கு ஊழியம்‌ செய்‌, இதுவெல்லாம்‌ உனக்கு 
நான்‌ கொடுப்பேனென்று சேசுநாதர்சுவாமியை ஏமாற்றப்‌ 
பார்த்ததுபோல்‌ உங்களை ஏமாற்றக்‌ கூப்பிடும்‌. நம்பவேண்டாம்‌. 
எல்லாம்‌ பொய்‌. கெட்ட தோழர்கள்‌ உன்‌ கையில்‌ 
பணமிருக்கும்வரை, உன்னைச்‌ சுற்றி வந்து தந்திர வார்த்தைகளால்‌ 
வஞ்சகம்‌ பேசி உன்னைப்‌ பசப்புவார்கள்‌. அவர்கள்‌ வார்த்தையில்‌ 


நஞ்சு இருக்கின்றது. மோசம்‌ போகாதே. உன்‌ சரீரமே உன்‌ ஜென்ம 


விரோதியாய்‌ உன்னிடத்தில்‌ ஒழுங்கீனமான சந்தோஷத்தைக்‌ 
கேட்கும்‌. அதன்‌ இச்சைப்படி இணங்காதே. உன்‌ தகப்பன்‌ வீட்டை 
விட்டு வெளியே போய்‌ பாக்கியம்‌ தேடித்‌ திரியாதே. என்‌ சர்வேசுரா! 
நீரே எனக்குத்‌ திருப்திதரும்‌ போதுமான பாக்கியம்‌. உம்மையன்றி 
வேறு யாரிடத்திலும்‌ நான்‌ இனிமேல்‌ பாக்கியம்‌ தேட மாட்டேன்‌. 


நமதாண்டவர்‌ சொன்ன இந்த அற்புத உவமையில்‌ இன்னும்‌ 
ஒரு விசேஷமிருக்கிறது. ஊதாரிப்‌ பையன்‌ வீட்டைவிட்டுப்‌ 
போகும்போது அவன்‌ தாய்‌ அப்போது இருந்தாளோ இல்லையோ 
என்பதைப்பற்றி சேசு நாதர்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. அவன்‌ தாய்‌ 
வீட்டிலிருந்தால்‌ பையன்‌ தாயார்‌ முகத்தை முறித்துப்‌ போகத்‌ துணிய 
மாட்டான்‌. உங்களுக்கோ, ஒரு தாய்‌, அவர்களும்‌ மோட்ச 
தாயாயிருக்கிறார்கள்‌. இந்தத்‌ தேவ தாயின்‌ மனதை மறுத்துப்‌ 
போவது நல்ல பிள்ளைகளுக்கு வருத்தமாயிருக்க வேண்டும்‌. 


ஆகவே உங்களுக்கு எந்த நாளிலாவது சேசுநாதர்‌ சுவாமியை 
விட்டு பாவத்தைத்‌ தேடிப்போக யோசனை வந்தால்‌, உங்கள்‌ 
அன்புள்ள தாயான தேவ தாயை நினையுங்கள்‌. அந்தத்‌ தாயின்‌ 
அடைக்கல மாய்ப்‌ போங்கள்‌. அந்த நல்ல தாய்‌ உங்களுக்காக தனது 
தேவ குமாரனிடம்‌ மன்றாடுவார்கள்‌. உங்கள்‌ ஜீவிய காலமெல்லாம்‌ 
சேசு நாதர்‌ சுவாமிக்குப்‌ பிரமாணிக்கமாய்‌ ஊழியஞ்செய்து 
சந்தோஷமாய்‌ மரித்து மோட்சத்துக்குப்‌ போவீர்கள்‌. 


நான்காம்‌ நாள்‌ 


ஞானபோதகம்‌: பாவசங்கீர்த்தனத்துக்கு அவசியமான 
குணங்கள்‌ 

வைத்திய நூலில்‌ திறமைசாலியான ஒருவன்‌ குஷ்டம்‌ தீர ஒரு 
கைகண்ட தைலம்‌ செய்ய உத்தேசித்து, அதற்காக விஷம்‌ நிறைந்த 
விரியன்‌ குட்டிகளை உயிரோடு பிடித்து வரும்படி ஒரு ஊழியனை 
அனுப்பினான்‌. அவன்‌ மீன்காரன்‌ கொண்டு போகும்‌ கூடுபோல்‌ ஒரு 
கூட்டை எடுத்துக்கொண்டு காடு கரைகள்‌ எங்கும்‌ சுற்றி அலைந்து, 
புற்று புதர்களெல்லாம்‌ சோதித்து, கடைசியாய்‌ இருபது பாம்புக்‌ 
குட்டிகளைப்‌ பிடித்து கூட்டில்‌ அடைத்து தன்‌ எஜமான்‌ வீட்டுக்கு 
சாயந்திரம்‌ வந்து சேர்ந்தான்‌. 

வைத்தியன்‌ சந்தோஷமடைந்து, அந்தக்‌ கூட்டைத்‌ தான்‌ படுத்‌ 
திருந்த அறையில்‌ வைத்து, அவனும்‌ அங்கேயே இராத்திரி படுத்‌ 
திருந்தான்‌. அந்தக்‌ காலம்‌ குளிர்‌ காலமானதால்‌, பாம்புக்‌ குட்டிகள்‌ 
வெளியேவர கூட்டைச்‌ சுற்றிலும்‌ வழி பார்த்துக்‌ கொண்டிருக்‌ 
கையில்‌ அதன்‌ வாய்க்‌ கட்டு ஓரிடத்தில்‌ தளர்ந்திருப்பதைக்‌ கண்டு 
அதன்‌ வழியாய்க்‌ குட்டிகள்‌ எல்லாம்‌ ஒன்றுக்குப்பின்‌ ஒன்றாய்‌ 
வெளிப்பட்டு, சமீபத்தில்‌ ஓர்‌ கம்பளத்தில்‌ படுத்திருந்த வைத்திய 
னைச்‌ சுற்றி உஷ்ணத்துக்காக வந்திருந்தன. வைத்தியன்‌ ஏதோ 
தன்கிட்ட நழுவுகிறதாக உணர்ந்து திடுக்கிட்டு விழித்தான்‌. பாம்புக்‌ 
குட்டிகள்‌ தன்னைச்‌ சூழ்ந்து இருப்பதைக்‌ கண்டு பயந்து கலங்‌ 
கினாலும்‌ புத்தியைச்‌ சிதறவிடவில்லை. தன்‌ ஊழியனைக்‌ கூப்பிட்‌ 
டெழுப்பி உடனே பசுவின்பால்‌ கொண்டுவந்து தன்முன்‌ நன்றாய்க்‌ 
காய்ச்சும்படி சொன்னான்‌. பாலின்‌ வாசனையைப்‌ பாம்புக்‌ குட்டிகள்‌ 
முகர்ந்ததும்‌, பாலைக்‌ குடிக்க ஆசையாய்‌ குட்டிகளெல்‌ லாம்‌ 
பாலிருந்த பாத்திரத்தைத்‌ தேடிப்‌ போயின. வைத்தியன்‌ தப்பி னேன்‌ 
என்று உடனே எழுந்து ஒரு குறட்டால்‌ ஒவ்வொன்றாய்ப்‌ பிடித்து 


தலையை நசுக்கி கொன்றுபோட்டு தன்‌ உயிரைக்‌ காப்பாற்றினான்‌. 


சகோதரரே! சாவான பாவம்‌, விஷமுள்ள பாம்பு. எத்தனை 
பாவங்கள்‌ உன்‌ ஆத்துமத்தில்‌ இருக்கிறதோ அத்தனைப்‌ பாம்புக்‌ 
குட்டிகள்‌ உன்‌ ஆத்துமத்தைச்‌ சுற்றி இருக்கின்றன. இவைகளில்‌ ஒரே 
ஒரு சாவான பாவம்‌ மாத்திரம்‌ ஆத்துமத்தின்‌ உயிரைக்‌ கொன்று நரக 
பாதாளத்தில்‌ உன்னைத்‌ தள்ளப்‌ போதுமானது. 


பாவியின்‌ ஆத்துமத்தில்‌ பாவங்களாகிற விஷப்பாம்புகள்‌ 
சூழ்ந்து நிறைந்திருக்கும்போது இவைகள்‌ வெளியே வரும்படி என்ன 
செய்யவேண்டும்‌ என்று நீங்கள்‌ கேட்பீர்கள்‌. வைத்தியன்‌ செய்தது 
போல்‌, இதற்கென்று சேசுநாதர்சுவாமி ஏற்படுத்திய அற்புத 
குணங்கள்‌ அமைந்த பாலைக்‌ காய்ச்ச வேண்டும்‌. இந்தப்‌ பால்‌ 
இன்னதென்று நாம்‌ சொல்லுமுன்னே உங்களுக்குத்‌ தெரியும்‌. 
பாவசங்கீர்த்‌ தனத்தை நன்றாய்ச்‌ செய்தால்‌, பாவங்கள்‌ எல்லாம்‌ 
வெளியே வரும்‌, தலை நசுங்கி இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போகும்‌, 
ஆத்துமம்‌ சுகம்‌ அடையும்‌. 

நேற்று செய்த போதகத்தில்‌ பாவசங்கீர்த்தனம்‌ எந்த 
அந்தஸ்திலுள்ள கிறீஸ்தவர்களுக்கும்‌ வெகு பயனுள்ளதென்றும்‌, 
அதைச்‌ செய்யாத படி கிறீஸ்தவர்கள்‌ சொல்லும்‌ பல 
சாக்குப்போக்குகள்‌ நியாயமற்ற தென்றும்‌ விரிவாய்‌ விவரித்தோம்‌. 
இன்று நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்வதற்கு இன்றியமையாத 
குணங்கள்‌ எவை என்று காண்பிப்போம்‌. 


சகோதரரே! சாவான பாவத்தில்‌ விழுந்தவர்களுக்கு 
பாவசங்கீர்த்‌ தனம்‌ ஒன்றுதான்‌ இரட்சணிய பாதையானதால்‌, இதை 
நன்றாய்‌ அறிவது நமக்குக்‌ கடமை. தேவ தாயார்‌ கிருபை வைத்து 
நாம்‌ இப்போது சொல்லும்‌ புத்தி எல்லாருக்கும்‌ பிரயோசனமாகும்படி 


தயைசெய்வார்களாக! 
முதல்‌ பாகம்‌ 


கொடும்‌ ஜூரத்தால்‌ வருத்தப்படுகிறவனுக்கு வைத்தியன்‌ 
மாத்திரை கொடுத்து அதை வெந்நீரில்‌ கரைத்து சாப்பிடச்சொல்லி 
இருக்க, அவன்‌ அதை வெந்நீரில்‌ சாப்பிட்டால்‌ கசக்குமென்று பாலில்‌ 
போட்டு குடிப்பானாகில்‌, அவனுக்கு செளக்கியம்‌ வராமல்‌ வியாதி 
பலம்‌ கொண்டு சாவான்‌. அப்படியே பாவசங்கீர்த்தனமாகிற தேவ 
மருந்து உன்‌ ஆத்துமத்துக்குக்‌ குணங்கொடுக்க வேண்டு மானால்‌, 
அதைக்‌ கொடுக்கும்‌ சேசுநாதர்‌ என்ன ஏற்பாடு செய்திருக்‌ கிறாரோ, 
என்ன பக்குவத்தோடு அதை உபயோகிப்பது அவசிய மென்று 
அறிவித்திருக்கிறாரோ, அந்தப்‌ பக்குவப்படி உபயோகித்‌ தால்தான்‌ 
பாவ மன்னிப்புப்‌ பெறலாம்‌. இல்லாவிடில்‌ பாவசங்கீர்த்‌ தனம்‌ 
ஆத்துமத்துக்கு நஞ்சாக மாறிப்‌ போகும்‌ மோசம்‌ உண்டாகும்‌. 


பாவசங்கீர்த்தனம்‌ நன்றாய்ச்‌ செய்வதற்கு ஐந்து காரியங்கள்‌ 
அவசியமென்று எல்லாரும்‌ படித்திருக்கிறீர்கள்‌. இந்த ஐந்து விஷயங்‌ 
களையும்‌ நாம்‌ இப்போது விவரிக்கப்‌ போகிறோம்‌. அவைகளில்‌ 
முதல்‌: அவனவன்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யுமுன்‌, தானே தன்‌ பாவங்‌ 
களை எல்லாம்‌ சோதித்துப்‌ பார்த்து, அவைகள்‌ இன்னதென்றும்‌, 
எத்தனை யென்றும்‌, எந்த விஷயங்களோடு கூடிச்‌ சேர்ந்ததென்றும்‌ 
நன்றாய்‌ அறிவது அவசியம்‌. 


சாதாரணமான பாவசங்கீர்த்தனத்தில்‌, இதற்குமுன்‌ நீ செய்த 
பாவசங்கீர்த்தனம்‌ முதல்‌ இதுவரை செய்த பாவங்களை நினைத்துப்‌ 
பார்க்கிறது போதும்‌. தியான நாளில்‌ செய்யும்‌ பொதுப்‌ 
பாவசங்கீர்த்தனத்தில்‌ உன்‌ வாழ்நாளில்‌ அல்லது போன பொதுப்‌ 
பாவசங்கீர்த்தன முதல்‌ இதுவரை நீ செய்த பாவங்களை எல்லாம்‌ 
உன்‌ மனதில்‌ யோசித்து அறிகிறது அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ கொடுக்கும்‌ 
ஆலோசனை. 


இவ்விதப்‌ பொதுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌, இதற்குமுன்‌ நீ செய்த 
தனிப்‌ பாவசங்கீர்த்தனங்களில்‌ நேர்ந்திருக்கக்‌ கூடிய குறைகளை 
நிவிர்த்தி செய்து, உன்‌ மனதுக்குச்‌ சமாதானம்‌ கொடுக்கும்‌. 


பத்துக்கற்பனைகள்‌, திருச்சபையின்‌ கட்டளைகள்‌, ஆகிய 
இவைகளுக்கு விரோதமாய்‌ நீ செய்த பாவங்களை எல்லாம்‌ 
ஒழுங்காயும்‌ விவரமாயும்‌ குறித்துக்கொள்‌. உன்‌ மனதாலும்‌, 
வாக்காலும்‌, செய லாலும்‌, செய்த பாவங்கள்‌ இத்தனையென்று 
உத்தேசமாயாகிலும்‌, ஒரு நாளில்‌ அல்லது ஒரு வாரத்தில்‌ சராசரி 
இத்தனை இருக்கலாம்‌ என்றாகிலும்‌ அறிந்துகொள்‌. சாவான 
பாவங்களானால்‌ அவைகளின்‌ கணக்கும்‌, அவைகளின்‌ கனத்தையும்‌ 
விஷத்தையும்‌ அதிகரிக்கக்‌ கூடிய விஷயங்களையும்‌ சொல்வது 
அவசியம்‌. அப்படியே திருடுவது திருடின பொருளுக்கும்‌ 
இடத்துக்குத்‌ தகுந்ததுபோல்‌, அற்பப்பாவ மாகலாம்‌, அல்லது 
கனமான பாவமாகலாம்‌. மோக பாவத்தின்‌ மட்டில்‌ பல விஷயங்கள்‌ 
சேரும்போது, ஒரே செய்கையில்‌ பல பாவங்களிருக்கக்கூடும்‌. 


பொதுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்பவர்கள்‌ ஒழுங்கான முறை 
யோடு தங்கள்‌ பாவங்களை எல்லாம்‌ விவரமாய்‌ நினைத்து ஞாபகத்‌ 


தில்‌ வைத்துக்கொள்வது முதல்‌ புத்தி. இப்படி நினைத்தபின்பு 


அவைகளுக்காக மனஸ்தாபப்படுவது பாவசங்கீர்த்தனத்துக்கு 
அவசியமான இரண்டாம்‌ குணம்‌. 


மனஸ்தாபம்‌ என்பது பாவத்தால்‌ சர்வேசுரனுக்குத்‌ துரோகம்‌ 
செய்ததன்‌ காரணமாக பாவத்தின்மீது மனதில்‌ உண்டாகும்‌ துக்கம்‌, 
வேதனை, சலிப்பு, துயரம்‌, வெறுப்பு, துக்கம்‌ மனதில்‌ உண்மையா 
யிருந்தால்‌ இனிமேல்‌ நான்‌ சர்வேசுரனுககு இவ்வித துரோகம்‌ செய்ய 
மாட்டேன்‌ என்ற உறுதியான மனமும்‌ இருக்கும்‌. இந்த உறுதியான 
மனதே தீர்மானமாகும்‌. சேசுநாதர்சுவாமி உன்‌ பாவங்களையெல்‌ 
லாம்‌ பொறுக்க வேண்டுமானால்‌, நீ அவருக்குச்‌ செய்த துரோகத்துக்‌ 
காக உன்‌ மனதில்‌ துக்கப்பட வேண்டாமா? துக்கமின்றி 


மன்னிப்பேது? 


மனஸ்தாபம்‌ இருவகைப்படும்‌. தகப்பன்‌ சொல்லை மீறி நடந்த 
பிள்ளை தன்‌ தப்பிதத்தை ஒப்புக்கொண்டு, ஐயோ! அன்புள்ள உத்தம 
தந்தையை நான்‌ மூடப்புத்தியால்‌ நிந்தித்தேனே என்று துக்கப்படுவது 
போல, நீயும்‌ உன்‌ நல்ல தகப்பனான சர்வேசுரனுக்கு உன்‌ பாவத்தால்‌ 
துரோகம்‌ செய்தாய்‌ என்று துக்கப்பட்டால்‌, இது உத்தம 
மனஸ்தாபமாகும்‌. இப்படி இல்லாமல்‌, தேவ மகத்துவ முள்ள 
சர்வேசுரனுக்கு நான்‌ துரோகஞ்‌ செய்தேனே! அவர்‌ என்னை 
நரகத்தில்‌ தண்டிப்பாரே! நான்‌ என்ன செய்வேன்‌ என்று, அடி 
தண்டனைக்குப்‌ பயப்படும்‌ ஊழியனைப்‌ போல நீ துக்கப்பட்டால்‌, 
இது அடிமை மனஸ்தாபமாகும்‌. சர்வேசுரனுடைய அளவற்ற 
நன்மைத்தனத்தை நினைத்து, அவரை முழு இருதயத்துடன்‌ 
சிநேகித்து, ஆ! சகல நன்மைச்‌ சொரூபியாகிய இவ்வளவு நல்ல 
தகப்பனுக்குத்‌ துரோகம்‌ செய்தேனே என்று மனதில்‌ உண்டாகும்‌ 
வியாகுலம்‌, உத்தம மனஸ்தாபம்‌ எனப்படும்‌. அடிமை மனஸ்தாபம்‌ 
பயத்தோடு கூடியதானாலும்‌ பாவசங்கீர்த்தனத்துக்கு இது போது 
மானது. 

மனஸ்தாபம்‌ உண்மையாயும்‌ பலனுள்ளதாயுமிருப்பதற்கு அது 
மனதுக்குள்ளே உற்பத்தியாகி, சர்வேசுரனைச்‌ சார்ந்த காரணங்களால்‌ 
உயிர்பெற்று, சகல சாவான பாவங்களுக்கும்‌ பொதுவாயிருந்து, 
அநித்திய நன்மைகளை இழப்பதால்‌ உண்டாகும்‌ துக்கத்தைப்‌ 
பார்க்க அதிகமாயும்‌ இருப்பது இதற்குரிய நான்கு குணங்களாகும்‌. 
இரண்டாம்‌ பாகத்தில்‌ பிரதிக்கினை இன்னதென்று விவரிக்கப்‌ 
போகிறோம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


எவன்‌ உண்மையாக தன்‌ பாவங்களைப்‌ பகைத்து வெறுத்து 
அவற்றின்‌ நிமித்தம்‌ துக்கப்படுகிறானோ, அவன்‌ மனதில்‌ இனிமே 
லாக இந்த அக்கிரமச்‌ செயல்களை செய்யேன்‌ என்னும்‌ தீர்மானமும்‌ 
இருக்கும்‌. மனஸ்தாபமும்‌ தீர்மானமும்‌ ஒன்றுக்கொன்று ஆதாரமாய்‌ 
நிற்கும்‌ குணங்கள்‌. இதனால்‌ எவன்‌ இனி எந்தப்‌ பாவத்தையும்‌ 
மனதறியச்‌ செய்ய மாட்டேன்‌ என்று தீர்மானம்‌ செய்வதில்லையோ 
அவனிடம்‌ பாவத்தின்‌ பேரில்‌ துக்கமும்‌ இல்லையென்று நிச்சய 


மாய்ச்‌ சொல்லலாம்‌. 


நீ செய்யும்‌ தீர்மானம்‌ உண்மையானதானால்‌ எந்த வகை பாவத்‌ 
தையும்‌ செய்யாதபடி அந்தப்‌ பாவம்‌ வரும்‌ வழிகளை அடைப்பாய்‌. 
பாவத்துக்கு ஏதுவாயிருக்கும்‌ ஆள்‌, இடம்‌, சமயம்‌ முதலிய காரணங்‌ 
களைத்‌ தூர நீக்குவாய்‌. சிலருடைய மனது காற்றாடிபோல்‌ எப்போ 
தும்‌ மாறிக்கொண்டே இருக்கும்‌. பாசிபோல்‌ அற்ப காற்றினாலும்‌ 
அசைந்து தளம்பிக்கொண்டே நிற்கும்‌. இவ்வித மனக்‌ கோழைகள்‌ 
நரகத்திலே ஏராளமாய்க்‌ கிடக்கிறார்கள்‌. பாவத்தை இனி செய்யாத 
மன உறுதியும்‌ மனத்‌ திட்பமும்‌ அவசியம்‌. 


யாதொருவனிடம்‌ பாவத்தின்பேரில்‌ மெய்யான மனஸ்தாபமும்‌ 
தீர்மானமும்‌ உண்டோ என்று முழு நிச்சயமாய்‌ எப்போதும்‌ சொல்ல 
முடியாமல்போனாலும்‌, சில அடையாளங்களால்‌ கொஞ்சமாவது 
அறியலாம்‌. எவன்‌ பாவத்துக்கு அடுத்து ஏதுவாயிருக்கும்‌ சமயங்‌ 
களை விட்டு விலகுவானோ, எவன்‌ தன்னிடமுள்ள தீய பழக்கங்‌ 
களையும்‌ தீய குணங்களையும்‌ திருத்த முயல்கிறானோ, எவன்‌ தன்‌ 
தப்பான நடத்தையை மாற்றி சீரான நல்வழியில்‌ திரும்புகிறானோ, 
எவன்‌ தன்னால்‌ வந்த நஷ்டத்திற்குப்‌ பரிகாரம்‌ செய்ய உரிய முயற்சி 
செய்கிறானோ, அவனிடத்தில்‌ உண்மையான துக்கமும்‌ தீர்மானமும்‌ 


இருக்கிறதென்று சொல்லலாம்‌. 


இப்படியாய்‌ நீ உன்‌ பாவங்களை எல்லாம்‌ ஒழுங்கோடு 
நினைத்து, அவைகளுக்காக துக்கப்பட்டு உறுதியான தீர்மானம்‌ 
செய்தபின்பு, குருவிடம்‌ போய்‌ உன்‌ மனதில்‌ உள்ள பாவங்களை 
எல்லாம்‌ அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும்‌. இது 
பாவசங்கீர்த்தனத்துக்கு அவசிய மான நான்காம்‌ குணம்‌. இதை 
மூன்றாம்‌ பாகத்தில்‌ விவரிப்போம்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


வியாதி உள்ளவன்‌ தனக்குக்‌ குணம்‌ வேண்டுமானால்‌ வைத்திய 
னிடம்‌ தன்‌ வியாதியின்‌ பல கூறுபாடுகளை எல்லாம்‌ உள்ளபடிச்‌ 
சொல்வது அவசியம்‌. திறமையுள்ள வைத்தியன்‌ நாடிபார்த்து நாவை 
சோதித்து, வியாதியின்‌ குணத்தையும்‌ கனத்தையும்‌ ஒருவாறு 
அறியக்கூடுமானாலும்‌, அவன்‌ தகுந்த மருந்து கொடுப்பதற்கு, 
வியாதி யஸ்தன்‌ தன்‌ வாயால்‌ தனக்குள்ள வியாதியை விவரித்துச்‌ 
சொல்வது அவசியம்‌. சில சமயம்‌ ஒருவன்‌ தனக்குள்ள இழிவான 
வியாதியின்‌ குணங்களை வெளியே சொல்லவும்‌ காட்டவும்‌ 
வெட்கப்படலாம்‌. ஆகிலும்‌ தக்க சிகிச்சை பெறும்படி சொல்லித்தான்‌ 
தீர வேண்டும்‌. 


அப்படியே பாவசங்கீர்த்தனத்துக்குக்‌ குருவினிடம்‌ போய்‌ உன்‌ 
பாவங்களை நீ அவருக்குச்‌ சொல்லவேண்டுமென்பது சேசுநாதர்‌ 
சுவாமி விதித்த கட்டளை. பாவங்களைச்‌ சொல்வதென்றால்‌, ஒன்று, 
இரண்டு, உனக்குப்‌ பிரியமானது மாத்திரமல்ல. செய்த கனமான 
பாவங்களை எல்லாம்‌ மனதறிய ஒன்றும்‌ விடாமல்‌, உள்ளதை 
உள்ளது போல்‌ சொல்வது உன்‌ கடமை. 


உன்‌ பாவங்களை எல்லாம்‌ வெளிப்படுத்துவதில்‌ நீ 
உண்மையை மறைத்து குருவை ஏமாற்ற நினைத்தால்‌, 
சேசுநாதர்சுவாமியையே நீ ஏமாற்றி மோசஞ்செய்ய எண்ணுவது 
போலாகும்‌. தம்பி! சேசுநாதர்‌ ஸ்தானத்திலிருந்து, அவர்‌ பெயரால்‌ 
உன்‌ பாவங்களைக்‌ கேட்கும்‌ தேவ வைத்தியனை நீ ஏமாற்றினால்‌ 
உனக்கு வரும்‌ லாபமென்ன? பாவங்களுக்கு நீ பொறுத்தல்‌ ஒன்றும்‌ 
அடையாமல்‌ தேவ துரோகியாய்ப்‌ போவாய்‌. ஆத்துமத்தின்‌ 
உயிரையும்‌ சுத்தத்தையும்‌ தேடி வந்தவன்‌, துர்நாற்றம்‌ வீசும்‌ 
பிணமாய்த்‌ திரும்புகிறான்‌. குளிக்கப்போனவன்‌, சேற்றிலும்‌ 
அசுத்தத்திலும்‌ புரண்டு வருகிறவனாகிறான்‌. சர்வேசுரனோடு 
சமாதானமாகத்‌ தேடினவன்‌, அவரைப்‌ பழித்து நிந்தித்து வருகிறான்‌. 


என்ன மதியீனம்‌! 


இப்படித்‌ துணிந்து பாவத்தை மறைத்தவன்‌ இதோடு நிற்க மாட்‌ 
டான்‌. சாவான பாவத்தோடு தேவ நற்கருணை வாங்கப்‌ போவான்‌. 
இந்தத்‌ தேவதுரோகமான செய்கையை முடித்தபின்பு, அவன்‌ 
செய்யத்‌ துணியாத அக்கிரமம்‌ ஒன்றுமில்லை. 


பயத்தாலாவது, வெட்கத்தாலாவது, பாவத்தை மனதறிய 
ஒளிப்பது பாவமாகுமேயன்றி, மறதியால்‌ ஒரு பாவத்தைச்‌ சொல்‌ 
லாமல்‌ விட்டால்‌ அது பாவமாகாது. மறந்த பாவத்தை அடுத்த 
பாவசங்கீர்த்தனத்தில்‌ சொல்வது போதும்‌. 


சிலர்‌, நான்‌ எப்படி வாய்‌ கூசாமல்‌ இந்த அசுத்தத்தை குருவுக்குச்‌ 
சொல்லலாம்‌? நானே இதை நினைக்கும்போது வெட்கப்படுகிறேன்‌ 


என்று சொல்வார்கள்‌. சகோதரா! நீ இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்யும்போது 
வெட்கமின்றிச்‌ செய்தாயே. இப்போது அதற்கு மன்னிப்பு பெற ஏன்‌ 
வெட்கப்படவேண்டும்‌? இந்த வெட்கம்‌ நன்மை பயக்கும்‌ 
வெட்கமல்ல, பசாசின்‌ தீய போதனையால்‌ உன்னைக்‌ கெடுக்‌ கும்படி 
உதித்த வெட்கம்‌. நீ இந்தச்‌ சமயத்தில்‌ பசாசைப்‌ பார்த்து: சீ! அசுத்த 
அரூபியே! பார்‌, நான்‌ உன்னை வெட்கப்படுத்தப்‌ போகிறேன்‌. இதோ 
குருவினிடம்‌ நேரே போய்‌, இந்தப்‌ பாவத்‌ தைத்தான்‌ நான்‌ முதலில்‌ 
அவருக்கு விவரமாய்ச்‌ சொல்வேன்‌ என்று தீர்மானித்து அப்படியே 
செய்‌. இதுமுதல்‌ பாவத்தைச்‌ சொல்வதில்‌ உனக்கு வெட்கமே வராது. 


பசாசே வெட்கப்பட்டு உன்னை சும்மா விட்டுவிடும்‌. 


இதில்‌ நீ கவனிக்கவேண்டியது ஏதென்றால்‌, நீ மனதறிய 
பாவத்தை மறைத்தபின்பு, உனக்கு கவலையும்‌ பயமும்‌, துக்கமும்‌, 
உன்‌ காலில்‌ தைத்த முள்ளைப்போல்‌, இரவும்‌ பகலும்‌ ஓயாமல்‌ 
உன்னைத்‌ தொடர்ந்து துன்பப்படுத்தும்‌. உலகத்தின்‌ கடைசிநாளில்‌ 
இந்தப்‌ பாவத்தையும்‌ நீ செய்த மற்றப்‌ பாவங்களையும்‌ நீதிபரரான 
ஆண்டவர்‌ உலகமெல்லாம்‌ அறிய வெளிப்படுத்துவாரே. அப்போது 
சகல மக்கள்‌ முன்‌ எவ்வளவு வெட்கம்‌ உனக்கு உண்டாகும்‌! 


ஆனால்‌ என்‌ பாவம்‌ பெரிய பாவம்‌. என்னைப்‌ போல்‌ பாவி 


ஒருவனுமில்லை. எப்படி நான்‌ துணிந்து இந்தப்‌ பாவத்தைச்‌ 


சொல்லலாம்‌ என்று நீ சொல்வாயாக்கும்‌. 


உன்‌ பாவம்‌ பெரிய பாவமானால்‌, அவ்வளவுக்கு அதற்கு 
மன்னிப்புப்‌ பெறுவது அவசியம்‌. உன்னைப்போல்‌ பெரும்‌ பாவி 
ஒருவனுமில்லையா? ஆ! நிர்ப்பாக்கியமாய்‌ உன்னிலும்‌ பெரும்‌ 
பாவிகள்‌ அநேகம்‌ பேர்கள்‌ இருக்கிறார்கள்‌. சேசுநாதர்சுவாமி பெரிய 
பாவிகளைத்‌ தேடித்தான்‌ வருகிறார்‌. அவரது அளவில்லாத இரக்கத்‌ 
துக்குப்‌ பெரிய பாவியும்‌ சின்னப்பாவியும்‌ ஏற்றவர்கள்‌. ஆனால்‌ 
இந்தப்‌ பாவத்தை நான்‌ குருவிடம்‌ சொன்னால்‌ என்ன நினைப்பார்‌ 


என்று சொல்வாயோ? என்ன நினைத்தாலும்‌ உனக்கென்ன? உன்‌ 
ஆத்துமத்துக்கு மன்னிப்பும்‌ சமாதானமும்‌ சர்வேசுரன்‌ கொடுப்பார்‌. 
அது போதும்‌. ஆனால்‌ குரு என்ன நினைப்பாரென்று நீ கவலைப்‌ 
பட்டால்‌ நாம்‌ சொல்வோம்‌. உன்‌ பாவங்களை நீ வெறுத்து நல்ல 
மனஸ்தாபம்‌ தீர்மானத்துடன்‌ நீ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்‌ வதைக்‌ 
கண்டு சந்தோஷப்பட்டு சர்வேசுரனுக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம்‌ 
செய்வார்‌. 

ஆனால்‌ இந்த நீசப்‌ பாவத்தை எப்படிச்‌ சொல்வதென்று 
எனக்குத்‌ தெரியவில்லையே என்பாயோ? உனக்குத்‌ தெரியாமல்‌ 
போனால்‌ குருவிடம்‌: சுவாமி எனக்கு எப்படி இதைச்‌ சொல்வதென்று 
தெரியாது என்று சொல்‌. அவர்‌ உனக்கு வழிகாட்டுவார்‌. ஆனால்‌ நீ 
வஞ்சக மின்றி உனக்குத்‌ தெரிந்தவரை உன்‌ மனதிலுள்ள 
பாவங்களைச்‌ சொல்வது போதும்‌. இதற்காக பாவசங்கீர்த்தனத்துக்கு 
முன்‌ சேசுநாதரையும்‌ தேவமாதாவையும்‌ பார்த்து உன்‌ புத்திக்குப்‌ 
பிரகாச மும்‌ மனதுக்கு உறுதியும்‌ கொடுக்கும்படியாய்‌ ஜெபம்‌ செய்து 


கேள்‌. 


கடைசியில்‌ சிலர்‌ சொல்லும்‌ சாக்குப்போக்காவது: நான்‌ என்‌ 
பாவங்களை எல்லாம்‌ குருவுக்குச்‌ சொல்ல சம்மதம்தான்‌. ஆனால்‌ 
ஒரு சந்தேகமாத்திரமிருக்கிறது. என்‌ பாவத்தைக்‌ கேட்கும்‌ குரு அதை 
யாருக்காவது வெளியே சொல்லுவாரா? 


ஒரு பாவசங்கீர்த்தனத்தில்‌ அறிந்த எந்த விஷயத்தையும்பற்றி 
எவருக்கும்‌ சொல்லமாட்டார்‌, எவரிடத்திலும்‌ விசாரிக்கவும்‌ மாட்‌ 
டார்‌. உன்னையே அவர்‌ கூப்பிட்டு நீ சொன்னவற்றைப்‌ பற்றி 
உன்னிடம்‌ கேட்க மாட்டார்‌. நீதிமன்றத்தில்‌ அவரைக்‌ கூப்பிட்டு தாம்‌ 
பாவசங்கீர்த்தனத்தின்‌ வழியாய்‌ அறிந்த சங்கதியை விசாரித்‌ தாலும்‌, 
பயமுறுத்தினாலும்‌, அவரைக்‌ கொல்வதாகவே சொன்‌ னாலும்‌. 
இகன்‌ காரணமேதென்றால்‌: அவர்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்கும்போது 
சேசுநாதர்‌ ஸ்தானத்திலிருந்து அவர்‌ பெயரால்‌ கேட்பதால்‌, 
அதைவிட்டு வெளியே வந்ததும்‌ ஒன்றுமறியா சாதாரண 
மனிதனைப்போலிருக்க வேண்டும்‌. சேசுநாதர்‌ பெயரால்‌ கேட்டதை 
அவர்‌ வெளியே சொல்வது அவருக்குப்‌ பெரிய பாவமாகும்‌. 
இதினாலே கிறீஸ்தவர்கள்‌ பயமின்றி, கவலையின்றி, குருவிடம்‌ 


போய்‌ தங்கள்‌ மனதில்‌ உள்ள பாவங்களை எல்லாம்‌ சொல்லலாம்‌. 


பாவசங்கீர்த்தனத்தில்‌ தான்‌ செய்த பாவங்களை மட்டும்‌ 
சொல்ல வேண்டுமேயன்றி, பிறர்‌ செய்த பாவங்களைப்‌ பற்றிப்‌ பேசக்‌ 
கூடாது. ஒவ்வொருவரும்‌ தானே தன்‌ மேல்‌ குற்றம்‌ சாட்டுவதுதான்‌ 
பாவசங்கீர்த்தனம்‌. தன்‌ பாவங்களைச்‌ சொல்லும்போது தாழ்ச்சி 
மனஸ்தாபத்தோடும்‌, மரியாதை அடக்கம்‌ பயபக்தியோடும்‌, வீண்‌ 
கதைகளை வளர்த்துப்‌ பேசாமல்‌, அநாவசியமான சங்கதிகளைச்‌ 
சொல்லாமல்‌, தெளிவாயும்‌, சுருக்கமாயும்‌, உண்மையாயும்‌ தன்‌ 
பாவங்களைச்‌ சொல்வது நல்லது. 


நீ உன்‌ பாவங்களை எல்லாம்‌ சொல்லி முடித்தபின்பு குரு 
உனக்குச்‌ சொல்லும்‌ புத்தியையும்‌, கொடுக்கும்‌ அபராதத்தையும்‌ 
கவனமாய்க்‌ கேள்‌. உன்‌ அபராதத்தை முடிந்தால்‌ உடனே நிறை 
வேற்றுவது உத்தமம்‌. 

நாம்‌ இங்கே விவரித்ததுபோல்‌ பாவசங்கீர்த்தனம்‌ உன்‌ 
வாழ்நாளில்‌ எப்போதும்‌ செய்து பழகிவருவாயேயாகில்‌, உன்‌ 
கடைசி நாளில்‌ சாகும்‌ வேளையில்‌ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்து 
ஆத்தும சுத்தத்தோடு மரிப்பாய்‌. 

சகோதரரே! நாம்‌ இப்போது சொன்னதெல்லாம்‌ உங்கள்‌ 
புத்திக்குத்‌ தெளிவாயிருக்கின்றதா? இனிமேலாக பாவசங்கீர்த்தனம்‌ 
கவனத்தோடும்‌ ஜாக்கிரதையோடும்‌ செய்வீர்களா? இப்படி செய்தால்‌ 
மனதில்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. உங்கள்‌ நிமித்தம்‌ 
மோட்சத்திலுள்ள சம்மனசுகள்‌ ஆனந்த சந்தோஷம்‌ கொள்வார்கள்‌. 


அர்ச்‌. மரியாயே! பாவிகளுக்கு அடைக்கலமான தாயே! 
நாங்கள்‌ எல்லாரும்‌ எப்போதும்‌ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்து 
தேவ இஷ்டப்‌ பிரசாதம்‌ பெற்று, உம்முடைய தேவ குமாரன்‌ 
சேசுநாதர்‌ சுவாமிக்குப்‌ பிரியமுள்ளவர்களாய்‌ வாழ்ந்து சாகும்படி 
எங்களுக்காக மன்றாடுவீராக. 


இரண்டாம்‌ வாரம்‌ 


சேசுநாதர்சுவாமியின்‌ பரிசுத்த ஜீவியத்தை நமது 
கண்முன்‌ வைத்து அவரைப்போல்‌ நடப்பதற்கு 
உதவியான தியானங்கள்‌ 
சேசுநாதர்‌ அவரை நோக்கி: வழியும்‌ சத்தியமும்‌, ஜீவனும்‌ 
நானே. என்‌ வழியாய்‌ அல்லாதே பிதாவினிடத்தில்‌ சேருகிறவன்‌ 
ஒருவனுமில்லை. அரு. 14:6. 


KKKKKKKKKKKKKKKKKK 


சேசுநாதர்‌ மீளவும்‌ ஜனங்களோடு பேசி, அவர்களை நோக்கி: 
நான்‌ உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன்‌. என்னைப்‌ 
பின்செல்லுகிறவன்‌ இருளிலே நடவாமல்‌, ஜீவியத்தின்‌ ஒளியைக்‌ 
கொண்டிருப்பான்‌ என்றார்‌. அரு. 8:12. 

சேசுக்‌ கிறீஸ்துநாதரின்‌ ஜீவியத்தைத்‌ தியானிப்பது நமது மகா 
உன்னத கவன முயற்சியாயிருக்கக்‌ கடவது. கிறீஸ்து. அநு. 1:1. 

கிறீஸ்துநாதருடைய போதனை பரிசுத்த மகாத்துமாக்களின்‌ 
போதனைகளுக்கெல்லாம்‌ மேலானது. கிறீஸ்து. அநு. 1:2. 


KKKKKKKKKKKKKKKKKE 


கிறீஸ்துநாதரின்‌ வார்த்தைகளைப்‌ பூரணமாயும்‌ சுவையோடும்‌ 
நன்றாய்‌ உணர்ந்து அறிய விரும்புகிறவன்‌ தன்‌ நடத்தை அவருடைய 
ஜீவியத்தோடு இணங்கி சமரச நிலையிலிருக்க கவனிப்பானாக. 
கிறீஸ்து. அநு. 1:2. 


KKKKKKKKKKKKKKKKKE 


சர்வேசுரனைச்‌ சிநேகிப்பதும்‌ அவர்‌ ஒருவருக்கே ஊழியஞ்‌ 
செய்‌ வதும்‌ நீங்கலாக மற்ற யாவும்‌ வீணிலும்‌ வீண்‌, எல்லாம்‌ வீண்‌. 
கிறீஸ்து. அநு. 1:3. 


KKKKKKKKKKKKKKKKKE 


இரண்டாம்‌ வாரம்‌ 


சேசுநாதர்சுவாமியின்‌ பரிசுத்த வாழ்வை நமது கண்முன்வைத்து 


அவரைப்போல்‌ நடப்பதற்கு உதவியான தியானங்கள்‌ 


விவரங்கள்‌ 
1. முதல்‌ வாரத்‌ தியானங்களில்‌ நீங்கள்‌ எதன்‌ நிமித்தம்‌ 
சிருஷ்‌ டிக்கப்பட்டீர்களென்றும்‌, உங்கள்‌ உத்தமகதியான 


சர்வேசுரனை மறந்து பாவத்தைச்‌ செய்து எவ்வளவு தூரம்‌ சீரான 
வழியைவிட்டுப்‌ பிசகி நடந்தீர்களென்றும்‌ அறிந்தபின்பு, அதற்குத்‌ 
துக்கப்பட்டு சர்வேசுரனிடம்‌ பொறுத்தல்‌ கேட்டு, பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்து, ஆத்துமத்தைச்‌ சுத்தம்‌ செய்தீர்கள்‌. 

2.  ஆத்துமத்தைச்‌ சுத்தம்‌ செய்தபின்‌ இனி செய்யப்‌ போகும்‌ 
தியானங்களில்‌, சேசுநாதர்‌ சுவாமி உலகத்திலிருந்த காலத்தில்‌ எப்படி 
வாழ்ந்து மனிதர்களுக்கு மோட்ச பாதையைக்‌ காட்டினார்‌ என்று 
படிக்கப்‌ போகிறீர்கள்‌. அவர்தான்‌ வழியும்‌ உண்மையும்‌ 
ஜீவனுமாயிருப்பவர்‌. அவரை அடுத்து எவ்வளவுக்கு அவர்‌ சமீபத்‌ 
திலிருப்போமோ அவ்வளவுக்கு உத்தமர்கள்‌ ஆவோம்‌. இந்த உத்தம 
தனம்‌ மனிதனுடைய சர்வ பாக்கியம்‌. இதைத்‌ தேடுவது மனித 
னுடைய முக்கிய அலுவல்‌. நமது வாழ்வு சேசுநாதருடைய 
வாழ்வுக்கு இசைந்து ஒத்ததாயிருந்தால்‌ மாத்திரம்‌ நமக்கு மோட்ச 


பாக்கியம்‌ சர்வேசுரன்‌ கொடுப்பார்‌. 


3. இந்த இரண்டாம்‌ வாரத்தில்‌ கவனிக்க வேண்டிய சில 
புத்திகள்‌ உண்டு. முதல்‌ புத்தி: தியானம்‌ செய்கிறவர்கள்‌ சர்வேசுரன்‌ 
தங்களுக்குக்‌ காட்டும்‌ விசேஷ பாதையைக்‌ கைப்பற்றி நடக்கும்படி 
உண்மையான ஆசையும்‌ உறுதியான மனத்துணிவும்‌ உள்ளவர்களா 
யிருப்பது அவசியம்‌. இந்த மனத்துணிவில்லாதவன்‌ தியானத்தினால்‌ 
வரும்‌ முக்கிய பலனை அடையமாட்டானென்பதால்‌ இவன்‌ 
தியானத்தை இன்னும்‌ தொடர்ந்து செய்ய ஏற்றவன்‌ அல்லன்‌. 


4. தியான யோசனை செய்தபின்‌, ஓய்வு நேரங்களில்‌ 
வாசிக்கத்‌ தகுந்த நல்ல புத்தகங்களாவன: சுவிசேஷம்‌, கிறீஸ்துநாதர்‌ 
அநுசாரம்‌, புனிதர்களின்‌ சரித்திரம்‌. நீங்கள்‌ வாசிக்கும்‌ பொருள்‌ 
கூடுமான மட்டும்‌ அந்தந்த நாளில்‌ செய்யும்‌ தியானத்தின்‌ 
பொருளுக்குச்‌ சார்ந்ததாயிருப்பது நலம்‌. இப்படியின்றி 
இஷ்டம்போல எதையும்‌ வாசித்தால்‌, மனது பல காரியங்களில்‌ 
சென்று ஒன்றையும்‌ கருத்தாய்‌ யோசிக்காது. 


5. காலையில்‌ எழுந்ததும்‌ அன்று செய்யும்‌ தியானத்தின்‌ 
பொருளை ஞாபகத்தில்‌ வரச்செய்து, சேசுநாதரை மேன்மேலும்‌ 
அறியவும்‌, உருக்கமாய்‌ சிநேகிக்கவும்‌, அவரைப்‌ பின்பற்றி 
நடக்கவும்‌ வரங்கேட்பது எல்லாரும்‌ கவனிக்க வேண்டிய விஷயம்‌. 


6. தியான யோசனை நீ செய்யும்போது, இந்த வாரத்தில்‌ நீ 
தியானிக்கும்‌ சேசுநாதருடைய ஜீவிய வரலாற்றுக்கு இசைந்த 
வண்ணம்‌, பிரகாசமும்‌ வெளிச்சமுமுள்ள இடத்திலிருப்பது யோசிப்‌ 
பதற்கு அநுகூலமாயிருக்கும்‌. 


7. சேசுநாதருடைய ஜீவிய வரலாற்றை வருத்தமின்றி 
சுலபமான வகையில்‌ நீ தியானிப்பதற்கு பின்வரும்‌ விஷயங்களைக்‌ 
கவனித்துக்‌ கேள்‌. அந்தந்த வரலாற்றில்‌ வரும்‌ ஆட்கள்‌, அவர்கள்‌ 
பேசும்‌ வார்த்தை, செய்யும்‌ செயல்கள்‌ ஆகிய இவை எல்லாம்‌ உன்‌ 
கண்முன்‌ நடப்பது போல்‌ நினைத்து, அவைகளின்பேரில்‌ 
யோசிக்கலாம்‌. அவர்கள்‌ நல்லவர்களானால்‌ நாம்‌ செய்யத்‌ தகுந்தது 
இன்ன தென்றும்‌, கெட்டவர்களானால்‌ செய்யத்தகாதது 
இவையென்றும்‌ அறிந்துகொள்வோம்‌. 

8. தியான யோசனை முடிந்தபின்‌ முதல்‌ வாரம்‌ 
செய்ததுபோல்‌, அதன்‌ சாதகம்‌ அல்லது பாதகத்தைப்‌ பற்றி 
யோசிப்பது பயனுள்ளது. அந்த நாளின்‌ தனி ஆத்தும சோதனையும்‌ 
தியான முயற்சிகளையே சார்ந்திருப்பது நல்லது. 


ஐந்தாம்‌ நாள்‌ 
யானம்‌ 1: சேசுநாதரின்‌ அரசாட்சி 
நாத்‌ 
முதல்‌ பாகம்‌ 


சேசுநாதரின்‌ தேவ அரசாட்சி எப்படிப்பட்டதென்றும்‌, அவரு 
டைய கருத்தும்‌ நோக்கமும்‌ இன்னதென்றும்‌, இந்த அரசின்‌ விருத்தி 
அநுகூலத்திற்கு நீங்கள்‌ செய்ய வேண்டியது எதுவென்றும்‌ நன்றாய்‌ 
அறியும்படி, பின்வரும்‌ உபமானத்தைக்‌ கருத்தாய்‌ கேளுங்கள்‌. 


மனித ஜென்மத்தை ஓர்‌ கொடுங்கோலன்‌ கையிலிருந்து மீட்கும்‌ 
படியாய்‌, சர்வேசுரனே உத்தம குணங்கள்‌ நிறைந்த ஓர்‌ அரசனைத்‌ 
தெரிந்து அனுப்புகிறார்‌. இந்த அரசனுடைய நற்குணம்‌, நற்செய்கை, 


பெரும்‌ வீரம்‌, குணாதிசயங்களைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. உலகத்‌ 
தின்‌ பல தேசங்களில்‌, பல காலங்களில்‌ இருந்த இராஜாக்களிடம்‌ 
விளங்கிய புத்தி விவேகமும்‌, சாமர்த்திய திறமையும்‌, இன்னும்‌ மற்ற 
அதிசய குணங்கள்‌ எல்லாம்‌ இவரிடத்தில்‌ ஒன்றுசேர்ந்து பூரணம்‌ 
பெற்று பிரகாசித்தன. சிறந்த இராஜ கோத்திரத்தில்‌ பிறந்தவர்‌. இராஜ 
பட்டத்துக்குப்‌ பூரண உரிமையுள்ளவர்‌. தன்‌ குடிமக்களை அன்போடு 
காப்பாற்றி ஆதரிக்கும்‌ ஜீவகாருண்ணியம்‌, ஈகை, இரக்கம்‌, தயை, 
அன்பு, அருள்‌ முதலிய குணங்கள்‌ நிறையப்‌ பெற்றவர்‌. தேசப்‌ 
பகைவரை அடக்கி ஆளும்‌ தோள்வலிமையும்‌ மனவலிமையும்‌ 
கொண்டவர்‌. சாலமோனை விட ஞானம்‌ அறிவு விவேகத்தில்‌ 
சிறந்தவர்‌. சர்வேசுரனால்‌ தெரிந்துகொள்ளப்‌ பட்ட கிறீஸ்துவ அரசர்‌. 
சகல இராஜாக்களிலும்‌ மதிப்பும்‌ பெருமையும்‌ பெற்று அவர்கள்‌ 
எல்லாரும்‌ இவர்‌ அடிபணிந்து வணங்கி நிற்க, பிரசித்தி பெற்ற 
இராஜாதி இராஜன்‌. 
இவ்வித பேரும்‌ பெருமையும்‌, சீரும்‌ சிறப்பும்‌ கொண்ட அரசன்‌ 
தமது மக்கள்‌ அனைவரையும்‌ நோக்கிச்‌ சொன்ன பிரசங்கமாவது: 
மக்களே! நீங்கள்‌ அனைவரும்‌ எனது அரசின்கீழ்‌ சமாதானமாயும்‌ 
திருப்தியுடனும்‌ வாழ்ந்து வருகிறீர்கள்‌. ஆனால்‌ நீங்கள்‌ வாழும்‌ 
தேசங்கள்‌ அல்லாமல்‌ இன்னும்‌ அநேக இராச்சியங்கள்‌ இந்தப்‌ 
பூமியிலிருப்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. இந்தப்‌ பிரதேசங்களில்‌ 
வாழும்‌ குடிகள்‌ சுத்தமான நடத்தையும்‌ நாகரீகமும்‌ இன்றி 
அறியாமையிலும்‌ அஞ்ஞானத்திலும்‌ அமிழ்ந்தி இருக்கிறார்கள்‌. 
மெய்யான சர்வேசுரனை ஆராதிக்காமல்‌ நரகப்‌ பேய்களைக்‌ 
கையெடுத்துக்‌ கும்பிடுகிறார்கள்‌. தங்கள்‌ சரீரத்தின்‌ கெட்ட 
இச்சைகளைப்‌ பூர்த்திசெய்வது இவர்களுடைய எண்ணமும்‌ கருத்‌ 
தும்‌ நோக்கமுமாயிருக்கிறது. பண ஆசை வெறிகொண்டவர்களாய்‌ 
நியாயம்‌ அநியாயம்‌ பாராமல்‌, தன்‌ பொருள்‌ பிறர்‌ பொருள்‌ என்ற 
வித்தியாசத்தைக்‌ கவனியாமலும்‌ பணத்தைத்‌ தேடுவதில்‌ தங்கள்‌ 
ஜீவிய நாட்களை எல்லாம்‌ செலவழிக்கிறார்கள்‌. தன்‌ இஷ்டம்போல்‌ 
நடப்பதுதான்‌ மனிதனுக்கு தகுதியானதென்று எண்ணி வருகிறார்கள்‌. 


இவ்வளவு ஒழுங்கீனங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
நிவிர்த்திசெய்து எங்கும்‌ நல்லொழுக்கமும்‌ சமாதானமும்‌ ஸ்தாபிக்க 
நான்‌ மனதாயிருக்கிறேன்‌. தீயோரை அடக்கும்படி போதுமான 
சாதனங்கள்‌ என்‌ கையிலிருக்கின்றன. என்னைத்‌ தெரிந்து அனுப்பிய 


சர்வேசுரன்‌ சர்வ வல்லபமுள்ளவர்‌. ஆனதால்‌ நான்‌ தொடுக்கும்‌ 
யுத்தத்தில்‌ பூரண ஜெயம்‌ உண்டாகுமென்பது நிச்சயம்‌. 


இந்த யுத்தத்தில்‌ என்னோடு இருப்பவனுக்கு யாதொரு 
ஆபத்தும்‌ மோசமும்‌ நேரிடாது. துன்பமும்‌ வருத்தமும்‌ கஷ்டமும்‌ 
வரும்‌ என்பது மெய்தான்‌ (அரு. 16:33). ஆனால்‌ நான்‌ படும்‌ துன்பத்‌ 
திலும்‌ அதிகம்‌ எவனுக்கும்‌ உண்டாகாது. நானே படைக்கு முந்தி 
நடப்பேன்‌. நான்‌ செய்யாததை எவனும்‌ செய்யும்படி நான்‌ கேட்க 
மாட்டேன்‌. என்‌ பின்‌ வர ஆசையாயிருக்கிறவர்களிடம்‌ நான்‌ 
கேட்பது இவ்வளவுதான்‌. 


துணிந்த மனதோடு என்னோடுகூட வருகிறவர்களுக்கு என்ன 
வெகுமதி, எவ்வித வெகுமதி வருமென்று கேளுங்கள்‌. 
அவனவனுக்கு வரும்‌ வெகுமதி அவனவன்‌ செய்யும்‌ வேலையின்‌ 
அளவாயிருக்கும்‌. யுத்தத்தில்‌ என்னோடுகூட பாடுபட்டவர்கள்‌ 
வெற்றியிலும்‌ என்னோடு பங்கு பெறுவார்கள்‌ (உரோ. 8:17). ஆனால்‌ 
இந்த யுத்தத்தில்‌ எவன்‌ என்‌ பக்கத்தில்‌ சமீபமாய்‌ அடுத்து நின்று 
அஞ்சாத்‌ துணி வுடன்‌ என்னைப்‌ போல்‌ தன்னை மறந்து யுத்தம்‌ 
செய்வானோ, அவனுக்கு நான்‌ கொடுக்கும்‌ சன்மானம்‌ முதன்மை 
பெற்றதும்‌ சிறந்ததுமாயிருக்கும்‌. 

இராஜா சொன்ன இந்த உன்னத வீர வாக்கியங்களை அங்கே 
கூடியிருந்தவர்கள்‌ எவ்வளவு ஆனந்த அக்களிப்புடன்‌ கேட்டிருப்‌ 
பார்கள்‌! இந்த யுத்தத்தின்‌ காரணம்‌ எவ்வளவு மேலானது! இதனால்‌ 
வரும்‌ நன்மைகள்‌ எவ்வளவு மதிக்கத்தக்கது! அரசன்‌ முன்னடந்து 
வழி காண்பிப்பது எவ்வளவு உறுதியும்‌ ஊக்கமும்‌ கொடுக்க 
ஏதுவானது! வெற்றி தப்பாமல்‌ வருமென்பது எவ்வளவு உற்சாகம்‌ 
கொடுக்கக்‌ கூடியது! தன்னுடன்‌ உழைப்பவர்களுக்கு இராஜா 
கொடுக்கும்‌ வெகுமதி எவ்வளவு சிறந்தது! 

இதைக்‌ கேட்டவர்கள்‌ எல்லாரும்‌ பூரித்த மனதோடு ஒருவாய்‌ 
போல்‌ பேசி: இதுதான்‌ சர்வேசுரனுடைய சித்தம்‌. இதுவே தேவ 
சித்தம்‌, என்று யுத்தத்திற்கு அரசனுடன்‌ புறப்பட மாட்டார்களா? 
யாராகிலும்‌ இப்படி புறப்பட மனமின்றி, தன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்‌ 
திருந்து வீண்‌ காலம்‌ போக்குவேன்‌ என்று சொன்னால்‌, அவனை 
மற்றவர்கள்‌ பழித்து நகைத்து பரம கோழை என்று நிந்திப்பார்கள்‌. 


இங்கே சொன்ன உபமானத்தில்‌ குறித்த இராஜா சேசுநாதர்‌ 
சுவாமி என்றும்‌, அதில்‌ அடங்கிய பல விஷயங்கள்‌ எப்படி 
அவருக்கு மாத்திரம்‌ பூரணமாய்ச்‌ செல்லுமென்றும்‌ இரண்டாம்‌ 
பாகத்தில்‌ விவரிப்போம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ தெரிந்தனுப்பிய உன்னத இராஜா சேசுநாதர்சுவாமி 
தான்‌. இவரே இராஜாக்களுக்கெல்லாம்‌ மேலான இராஜா. சர்வேசுர 
னுடைய ஏக குமாரன்‌. வல்லமையும்‌ அதிகாரமும்‌ இவரிடமிருந்து 
தான்‌ வருகின்றது. சகல நற்குண இலட்சணங்கள்‌ இவரிடத்தில்‌ 
அளவு கடந்த வகையில்‌ நிறைந்து இருக்கின்றன. தன்‌ மக்களின்‌ 
நன்மையைத்‌ தேடுதல்‌ அரசின்‌ முக்கிய குணமானால்‌, சேசுநாதர்‌ 
மனிதர்களின்‌ நித்திய நன்மையைத்‌ தேடிவந்தார்‌. மக்களுக்கு எந்த 
வகையிலும்‌ உதவி செய்து அவர்க ளைக்‌ காப்பாற்றுவது இராஜாவின்‌ 
பிரதான கடமையானால்‌ சேசுநாதரும்‌ மனிதர்களுக்கு எவ்வகை 
யான உதவியும்‌ செய்து எப்போதும்‌ அவர்களைக்‌ காப்பாற்றி 
வருகிறார்‌. 


ஞானஸ்நானம்‌ பெற்ற மனிதர்‌ யாவரும்‌ சேசுநாதரைத்‌ தங்கள்‌ 
இராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இராச்சியமாகிற கத்தோ 
லிக்க சபையின்‌ அங்கங்களாகிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லாரையும்‌ 
கூட்டிச்‌ சேர்த்து சேசுநாதர்‌ சொல்லும்‌ வாக்கியங்‌ களைக்‌ கேளுங்கள்‌: 


என்‌ பிள்ளைகளே! என்‌ பிதாவின்‌ அரசை இந்தப்‌ பூமியில்‌ 
ஸ்தாபிப்பது என்‌ தீர்மானம்‌. இந்த அரசை வெளியே அல்ல, 
உங்களுக்குள்ளே ஆதிமுதலில்‌ நிலை நிறுத்துவது அநுகூலத்துக்கு 
இன்யமையாத சாதனம்‌. ஒவ்வொருவரும்‌ தன்‌ மனதிலே 
சர்வேசுரனுடைய பூரண ஆளுகையை நிறுவ கடுமையாய்‌ முயல்வது 
அவசியம்‌. இந்த அரசை நிறுவாதபடி தடுக்கப்‌ பல விரோதிகள்‌ 
உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள்‌. இவர்களோடு எப்படி யுத்தம்‌ 
செய்ய வேண்டுமென்று நான்‌ முன்னடந்து வழிகாட்டுவேன்‌. 
வெற்றிபெற ஆசையுள்ளவர்கள்‌ என்‌ பின்னால்‌ வந்து நான்‌ செய்வது 
ஏதென்று கவனித்து என்னைப்‌ போல்‌ செய்வார்களாக. என்‌ 
ஊழியத்தில்‌ மகிமையும்‌ புகழும்‌ பெற மனதாயிருப்பவர்கள்‌ என்னை 
அடுத்து சமீபமாய்‌ நின்று நான்‌ செய்வதுபோல்‌ தாராள மனதுடன்‌ 
செய்வார்களாக. நான்‌ எதிர்த்துப்‌ போராடும்‌ எதிரிகள்‌ உங்கள்‌ 


எதிரிகள்தான்‌. இவர்களை ஜெயித்து அடக்குவதால்‌ வரும்‌ 


சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ உங்களுடைய பங்காகும்‌. 


என்னோடு சேர்ந்து யுத்தம்‌ செய்கிறவர்களுக்கு வெற்றி வரும்‌ 
என்பது நிச்சயம்‌. இவர்களுக்கு நான்‌ கொடுக்கும்‌ வெகுமதி என்‌ 
இராச்சியமாகிற மோட்சம்‌. நீங்கள்‌ எதிர்த்துப்‌ போராடவேண்டிய 
எதிரிகள்‌ யாரென்றால்‌: இன்பசுக ஆசை, மகிமை பெருமையின்‌ 
ஆசை, அகங்காரம்‌. இவைகள்‌ உங்களிடத்தில்‌ குடியிருந்து உங்களை 
எப்போதும்‌ கெடுக்கத்‌ தேடும்‌ ஜென்ம விரோதிகள்‌. இவைகளின்‌ 
கொடுமை யையும்‌ கர்வத்தையும்‌ அடக்கி உங்கள்‌ மனதில்‌ என்‌ 
பிதாவின்‌ இராச்சியத்தை ஸ்தாபிப்பது, இதுவே என்‌ நோக்கம்‌. 


இதற்காக நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னோடு வாருங்கள்‌. 


சகோதரரே! சேசுநாதர்சுவாமி இவ்விதமாய்‌ உங்களைக்‌ கூப்பிடு 
வதால்‌ அவருக்கு உங்களை முழுதும்‌ ஒப்புக்கொடுத்து, உழைப்பு 
வருத்தம்‌, இக்கட்டு இடையூறு, இவைகளுக்குப்‌ பயப்படாமல்‌ 
அவர்பின்‌ செல்வது எவ்வளவு நியாயம்‌! எவ்வளவு பிரயோஜனம்‌! 
யார்‌ நான்‌ வர மாட்டேனென்று சொல்வானோ அவன்‌ எவ்வளவு 
புத்தி இல்லாத மூடனாயிருக்க வேண்டும்‌! சேசுநாதருடைய 
வார்த்தைக்கு நீங்கள்‌ செவிடராயிராதபடி, உங்களைக்‌ கூப்பிட 
அவருக்கு சுதந்தரமும்‌, அவருக்குக்‌ கீழ்ப்படிய உங்களுக்குக்‌ 
கடமையும்‌ எவ்வளவு இருக்கிறதென்று பின்வரும்‌ பாகத்தில்‌ 
விவரிப்போம்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


உங்களைத்‌ தம்மோடுகூட நின்று ஆத்தும எதிரிகளோடு யுத்தம்‌ 
செய்யக்‌ கூப்பிடும்‌ சேசுநாதர்சுவாமி சர்வ வல்லபம்‌ நிறைந்த 
சர்வேசுரன்‌. உங்களைச்‌ சிருஷ்டித்து உங்களுக்குள்ள சகலமும்‌ 
கொடுத்தவர்‌ அவர்தான்‌. அவரிடமிருந்து நீ பெறாதது, உன்னிடம்‌ 
ஒன்றுமில்லை. முதல்‌ நாள்‌ செய்த தியானத்தை நீ மறந்துபோனாயா? 
உன்மேல்‌ அவருக்குப்‌ பூரண சுதந்தரமிருக்கிறதென்றும்‌ அவருக்கு 
ஊழியம்‌ செய்வது உன்‌ முதல்‌ கடமை என்றும்‌ அப்போது உன்‌ 
மனதில்‌ நன்கு உணர்ந்தாயல்லவா? நீ அவருக்கு எந்த வகையிலும்‌ 
சொந்தமானவனானால்‌ அவர்‌ உன்னைக்‌ கூப்பிடும்போது நீ 
பின்னாலே திரும்பிப்‌ பார்ப்பது உனக்கு அழகாகுமா? ஞானஸ்நானம்‌ 
பெற்றவன்‌ நீ. சேசுநாதருடைய இராச்சியத்தில்‌ அவருடைய பிள்ளை 


களோடு நீயும்‌ சேர்ந்தவன்‌. அவருடைய வார்த்தையைக்‌ கேட்பது 
உனக்குக்‌ கடமை அல்லவா? உன்னைத்‌ தமது இராச்சியத்தின்‌ 
குடிமகனாக்க தமது இரத்தத்தைச்‌ சிந்தினார்‌, உயிரையும்‌ உனக்‌ காகக்‌ 
கொடுத்தார்‌. இவ்வளவு உனக்குச்‌ செய்தவர்‌ உன்னைத்‌ தம்மோடு 
கூட வரும்படி கூப்பிடும்போது நீ எப்படி மனஞ்சோம்பி, 
துணிவின்றி மனமில்லாமிருக்கலாம்‌? நான்‌ தகப்பனானால்‌ எனக்கு நீ 
காட்ட வேண்டிய சிநேகம்‌ எங்கே? நான்‌ எஜமானானால்‌ 
எஜமானுக்குச்‌ செலுத்த வேண்டிய கீழ்ப்படிதல்‌ எங்கே? (மலாக்கி 
1:6) என்று அவர்‌ கேட்கும்போது நீ என்ன மறுமொழி சொல்வாய்‌? 


அன்றியும்‌ உன்‌ நித்திய இராஜா உன்னை எதற்காகக்‌ கூப்பிடு 
கிறார்‌ என்று நீ கவனித்தால்‌, அவரோடு கூடப்‌ போக உனக்கு மனதும்‌ 
ஆசையும்‌ வெகுவாயிருக்கும்‌. அவர்‌ உன்னைப்‌ பாக்கியவா னாக்கி 
நித்திய காலம்‌ தாமிருக்கும்‌ உன்னத மோட்சத்தில்‌ உன்னைச்‌ 
சேர்ப்பதே அவருடைய நோக்கம்‌. உன்னை விரோதித்துப்‌ பகைத்துக்‌ 
கெடுக்கத்‌ தேடும்‌ உலகம்‌ பசாசு சரீரம்‌ என்ற எதிரிகளை நீ ஜெயிக்‌ 
கும்படி அநுகூலமான உதவி வரப்பிரசாத வரங்கள்‌ ஏராளமாய்‌ 
உனக்குக்‌ கொடுப்பார்‌. இந்த எதிரிகளை நீ ஜெயிப்பதற்கு உன்‌ 
கையில்‌ ஏற்ற ஆயுதங்களைத்‌ தருவார்‌. ஜெபம்‌, தபம்‌, சுயநலம்‌ 
மறுத்தல்‌, தாழ்ச்சி, அடக்கம்‌, பொறுமை, பிறர்‌ சிநேகம்‌ ஆகிய 
இவைகள்தான்‌ நீ கையாள வேண்டிய ஞான ஆயுதங்கள்‌. நீ யுத்தம்‌ 
செய்யும்போது சம்மனசுகளும்‌ மோட்ச பிரபுக்களும்‌ சூழ நின்று 
பார்த்து, நீ காட்டும்‌ மாபெரும்‌ வீரத்தைப்‌ புகழ்ந்து தகுந்த நேரத்தில்‌ 


உனக்குக்‌ கைகொடுத்து உதவுவார்கள்‌. 


கடைசியாய்‌, நீ செய்யும்‌ யுத்தத்தில்‌ வெகுமதி பெறும்படி நீ 
செய்ய வேண்டியது ஏதென்றால்‌: சேசுநாதர்‌ சுவாமியை உன்‌ கண்‌ 
முன்‌ வைத்து அவரைப்போலவும்‌ அவரோடு உடன்‌ தோழனாகவும்‌ 
நீ நின்று மெய்‌ வருந்த நன்றாய்‌ உழைத்துப்‌ பெரும்‌ முயற்சி செய்வது 
தான்‌. நீ எந்த வேலை செய்யும்படி அவர்‌ கேட்டாலும்‌, அவர்‌ அதைத்‌ 
தாமே முந்தி செய்து உனக்கு வழிகாட்டியிருக்கிறார்‌. நீ தாழ்ச்சியாய்‌ 
நடக்கவேண்டு மென்று அவர்‌ கேட்டால்‌, அவர்‌ முந்தி தாழ்ச்சியின்‌ 
மாதிரி நடந்து காண்பித்திருக்கிறார்‌ (அரு. 13:15). நீ உன்னை மறுத்து 
உன்‌ சுயநலம்‌ தேடாதிருக்க வேண்டுமென்று கேட்டால்‌, அவர்‌ 
சர்வேசுரனானாலும்‌ தம்மையே மறுத்துத்‌ தமது பாக்கிய சுகத்தை 
உலகத்தில்‌ தேடாமல்‌ திரிந்திருக்கிறார்‌. அவர்‌ உன்னிடம்‌ கேட்பது 


சில சமயத்தில்‌ கடினமாயிருந்தால்‌, அது எளிதாகும்படி தமது 
அநுக்கிரக வரங்கொடுத்து, உனக்கு வருத்தம்‌ தோன்றாமல்‌ உன்‌ 
மனதில்‌ சந்தோஷம்‌ பிறக்கும்படி செய்வார்‌. 


சேசுநாதர்சுவாமி இவ்வித அன்போடு உங்களை அழைக்கும்‌ 
போது உங்களில்‌ யார்‌ மன ஊக்கமில்லாத பரம கோழையாய்‌, நான்‌ 
வரமாட்டேன்‌ என்று சொல்வான்‌? இவனுடைய சொந்த நன்மைக்‌ 
காகவே இது ஏற்பட்டிருக்க மதிகெட்ட மூடனாய்‌ இதுவெல்லாம்‌ 
எனக்கு வேண்டாம்‌ என்று யார்‌ நினைப்பான்‌? இவ்விதம்‌ எவன்‌ 
ஒருவன்‌ சொல்வானோ அவனைப்‌ புத்தியுள்ள எந்த மனிதனும்‌ 
பழித்து நிந்தியாமலிருப்பானா? நல்ல அறிவுள்ளவனோ, சேசுநாதர்‌ 
சுவாமி தன்னைக்‌ கூப்பிடுகிறார்‌ என்று அறிந்ததும்‌, உடனே தாமத 
மின்றி அவரிடம்‌ வந்து அவர்‌ ஊழியத்துக்குத்‌ தன்னை முழுவதும்‌ 
நேர்ந்து ஒப்புக்கொடுத்து சொல்லும்‌ மன்றாட்டு ஏதென்றால்‌: 

ஓ! சர்வலோகங்களுக்கும்‌ ஒரே அதிபதியான இராஜாதி 
ராஜனே! உம்மைப்‌ பின்சென்று உம்மோடுகூட நின்று யுத்தம்‌ செய்ய 
நான்‌ தகுதியற்றவனென்பது மெய்தான்‌. ஆனால்‌ தேவரீர்‌ கொடுக்கும்‌ 
வரப்பிரசாத உதவியில்‌ என்‌ நம்பிக்கை யாவும்‌ வைத்து, என்னை 
முழுதும்‌ யாதோர்‌ குறைவுமின்றி உமக்கு நேர்ந்து ஒப்புக்கொடுக்‌ 
கிறேன்‌. நான்‌ ஆகிற என்னையும்‌ எனக்குச்‌ சொந்தமான 
சகலத்தையும்‌ உமது சித்தத்துக்குக்‌ கையளிக்கிறேன்‌. என்‌ இரட்சகரின்‌ 
தாயாகிய கன்னிமாமரி முன்னும்‌, சகல மோட்சவாசிகளின்‌ 
சமூகத்திலும்‌ நான்‌ சொல்லும்‌ விண்ணப்பமாவது: என்‌ ஆண்டவரே! 
உமக்கு எவ்வளவு சமீபத்தில்‌ நான்‌ நிற்கக்‌ கூடுமோ அவ்வளவு 
சமீபமாயிருப்பேன்‌. உலக சுக செல்வத்தின்பேரில்‌ மனப்பற்று 
இல்லாதிருப்பேன்‌. இன்னும்‌ உமது சித்தமானால்‌ மனப்பூர்வமாய்‌ 
தரித்திரனாய்‌ வாழச்‌ சம்மதிக்கிறேன்‌. தாழ்ச்சியுள்ளவனாயிருப்‌ 
பேன்‌. உமது பிரியம்போல்‌, நிந்தை அவமானங்களை நான்‌ பட 
வேண்டுமானால்‌, உம்மைப்போல்‌ நானுமிருக்க, அவைகளை ஏற்றுக்‌ 
கொள்வேன்‌. எவ்வகையிலும்‌ உமது பின்வருவதே என்‌ ஆசை, 
என்னுடைய மாறாத்‌ தீர்மானம்‌, என்‌ உறுதியான மனது. தேவர்‌ 
ருடைய மகிமைக்காகவும்‌ என்‌ ஆத்தும இரட்சணியத்துக்காகவும்‌ 
நான்‌ எது செய்ய வேண்டுமென்றும்‌, எந்த அந்தஸ்திலிருக்க வேண்டு 
மென்றும்‌ உமக்குச்‌ சித்தமோ, அதுவே நான்‌ செய்வேனென்று உமக்கு 
நான்‌ உறுதிமொழி கொடுக்கிறேன்‌. ஆமென்‌ சேசு. 


(தியான முடிவில்‌ பரலோக மந்திரம்‌ சொல்‌.) 


ஐந்தாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 2: சேசுநாதர்‌ மனுஷவதாரமெடுத்துப்‌ பிறந்த 


நிகழ்ச்‌ 


இன்று கேட்ட முதல்‌ தியானத்தில்‌ சேசுநாதர்‌ சுவாமி உங்கள்‌ நித்திய 
இராஜாவென்றும்‌, நீங்கள்‌ அவருடைய சொந்த மக்க ளென்றும்‌, 
அவர்‌ சொல்லைக்‌ கேட்டு அவரைப்‌ பின்செல்வது உங்கள்‌ கடமை 
என்றும்‌  கண்டுணர்ந்தீர்கள்‌. அதன்‌ பலனாக, அவரோடு 
தரித்திரத்திலும்‌, துன்பத்திலும்‌ அவமானத்திலும்‌ இணை பிரியா 
திருப்பதாக பரலோகவாசிகள்‌ முன்‌ உறுதிமொழி கொடுத்தீர்கள்‌. 


நல்லது. இப்போது உங்கள்‌ இராஜா எப்படி முன்‌ நடந்து வழி 
காண்பிக்கிறார்‌ என்று பார்க்கப்‌ போகிறீர்கள்‌. உலகத்தில்‌ அவர்‌ மனித 
அவதாரமாகிப்‌ பிறந்தபோது, என்ன காரணங்கள்‌ நிமித்தம்‌, என்ன 
நிலையில்‌, எப்படித்‌ தோன்றினார்‌ என்று விவரிப்போம்‌. சேசுநாதரை 
நன்றாய்‌ அறிந்தால்‌, அவரை உருக்கமாய்ச்‌ சிநேகிப்‌ பீர்கள்‌. அவரைச்‌ 
சிநேகித்தால்‌, அவர்‌ சமீபத்தில்‌ அடுத்து நடப்‌ பீர்கள்‌. 


ஓ! தேவ மரியாயே! சர்வேசுரனுக்குத்‌ தாயாகும்‌ பாக்கியம்‌ 
பெற்ற கன்னிகையே! எங்களுக்காக உமது குமாரன்‌ சேசுநாத 
ரிடத்தில்‌ மன்றாடும்‌ தாயே! 

முதல்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ ஆதிகாலத்தில்‌ ஆதாம்‌ ஏவாள்‌ என்ற இருவரை 
இஷ்டப்பிரசாத அந்தஸ்தில்‌ தமது சுவீகாரப்‌ பிள்ளைகளாக சிருஷ்‌ 
டித்தார்‌. நீங்கள்‌ இரண்டாம்‌ நாள்‌ செய்த தியானத்தில்‌ கேட்டது போல்‌ 
அவர்கள்‌ பாவத்தைச்‌ செய்து சர்வேசுரனுடைய கோபத்‌ தையும்‌ 
சாபத்தையும்‌ தங்களுக்கும்‌ தங்கள்‌ சந்ததியாருக்கும்‌ 
நிர்ப்பாக்கியமாய்‌ சம்பாதித்தார்கள்‌. 

அந்த நாள்முதல்‌ மனித ஜென்மம்‌ மாசுபட்டுப்‌ போனது. புத்தி 
மயங்கி, மனது பாவத்துக்குச்‌ சார்புள்ளதாய்‌, நன்மையை வெறுத்து 
தீமையை நாடி பயங்கர முடிவுக்குள்ளாகின்றது. மனிதன்‌ 


சர்வேசுரனை மறந்து போய்‌ மனம்‌ சென்றவழியில்‌ திரிந்து, 
இரட்சணியம்‌ பெறும்படி வழி தெரியாமல்‌, வகை அறியாமல்‌ தன்‌ 
ஜென்ம எதிரியான பசாசின்‌ கையில்‌ அகப்பட்டு பரிதவித்தான்‌. 


பரிதபித்த மனிதன்‌ தான்‌ இழந்துபோன இஷ்டப்பிரசாதத்தைத்‌ 
திரும்பவும்‌ பெற்று, அவன்‌ சர்வேசுரனுக்குப்‌ பிள்ளையாகும்படி 
செய்ய எந்த சிருஷ்டியாலும்‌ கூடுமானதோ? கூடாது. ஏன்‌ என்று 
கேளுங்கள்‌. பாவம்‌ சர்வேசுரனுக்குத்‌ துரோகமான நீசச்‌ செய்கை. 
ஆதலால்‌ அது அளவில்லாத்‌ தோஷமுள்ளது. அளவில்லாத 
தோஷத்தை அளவுள்ள எந்த சிருஷ்டியும்‌ பரிகாரம்‌ செய்ய பலம்‌ 
அற்றது. தேசாதிபதியான இராஜாவுக்கு நீசன்‌ ஒருவன்‌ நிந்தை 
செய்தால்‌, இது ராஜ துரோகமாகும்‌. நாட்டு மக்களில்‌ எவனாலும்‌ 
இதற்குத்‌ தகுந்த மானநஷ்டப்‌ பரிகாரம்‌ செய்ய இயலாது. அதுபோல்‌ 
மனிதன்‌ சர்வேசுரனுக்குத்‌ துரோகமாய்ச்‌ செய்த பாவத்துக்கு 
சிருஷ்டிகளான மனிதர்களும்‌ சம்மனசுகளும்கூடி தபசு செய்து 
கண்ணீர்‌ சிந்தி அழுதாலும்‌, சர்வேசுரனுக்குப்‌ பாவத்தால்‌ வந்த 
நிந்தைக்கு ஈடு செய்ய அவர்களால்‌ இயலாது. சர்வேசுரனுக்கு வந்த 
நிந்தையைச்‌ சர்வேசுரன்‌ ஒருவரே ஏற்ற வகையில்‌ ஈடுசெய்யக்‌ 
கூடுமானவர்‌. 


ஏரியில்‌ தண்ணீர்‌ நிறைந்திருக்கும்போது ஒரு சிறு பையன்‌ 
அதன்‌ கரையை உடைத்துப்‌ போடலாம்‌. தண்ணீர்‌ கரைபுரண்டு 
பெரும்‌ வெள்ளமாய்ப்‌ பல பக்கம்‌ ஓடும்போது, அணையபோட்டு 
அதைத்‌ தடுக்க ஊர்‌ முழுவதும்‌ கூடினாலும்‌ சாத்தியமாகாது. 
அப்படியே மனிதன்‌ பாவத்தைப்‌ பயமின்றி செய்தான்‌. இதனால்‌ 
துன்பமாகிற பெரும்‌ வெள்ளம்‌ உலகத்தில்‌ திரண்டு கூடி பரவினது. 
இதைத்‌ தடுத்து சர்வேசுரனுக்கு வந்த நிந்தைக்குப்‌ பரிகாரம்‌ 
செய்யும்படி, மனிதர்‌ எல்லாரும்‌ ஒன்றுகூடின போதிலும்‌, 
அவர்களால்‌ அது இயலாது. 


ஆ! சர்வேசுரா! எத்தனை காலம்‌ மனுக்குலம்‌ இப்படிப்‌ பாவ 
வெள்‌ ளத்தில்‌ அமிழ்ந்தி வருந்தும்‌! எத்தனை காலம்‌ மனிதன்‌ உமக்கு 
எதிரி யாய்‌ பூமியில்‌ அலைந்து திரிவான்‌! இன்னும்‌ எத்தனைகாலம்‌ 
பசாசு கொடுங்கோலனாய்‌ மனிதர்களை அடிமைப்படுத்தி ஆண்டு 
வரும்‌? 


இதோ! தயவுள்ள சர்வேசுரன்‌ மனிதர்பேரில்‌ இரக்கம்‌ வைத்து 
அவர்களைக்‌ கைதூக்க சித்தமாயிருக்கிறார்‌. இதோ! மனிதனை 
இரட்சிக்க மனிதனாய்‌ உலகத்திற்கு வருகிறார்‌. 


பரம திரித்துவத்தின்‌ இரண்டாம்‌ ஆளான தேவசுதன்‌ தாமிருந்த 
உன்னத மோட்சத்திலிருந்து, பாவத்தால்‌ கெட்ட மனித ஜென்மத்‌ 
தைப்‌ பார்த்தார்‌. பகையும்‌, பழியும்‌, பலவகை அக்கிரமங்களும்‌ 
உலகத்தில்‌, காட்டில்‌ பிடித்த நெருப்புப்போல்‌ பரவி, ஆத்துமங்‌ களை 
நரகத்தில்‌ கொள்ளை கொண்டு போவதைக்‌ கண்டார்‌. கண்ட 
மாத்திரம்‌ மனம்‌ இளகி தமது தேவபிதாவை நோக்கிச்‌ சொல்வார்‌: 
பிதாவே! நீர்‌ சிருஷ்டித்த மனிதன்‌ எப்படி கெட்டு நரகத்தில்‌ விழு 
கிறான்‌! உமது நீதியின்‌ கோபத்தைத்‌ தணிக்க அவனால்‌ முடியாது. 
மனிதனை இரட்சிக்க ஏற்ற பலி ஒன்றை விரும்புகிறீர்‌. மிருகங்களின்‌ 
பலி உமக்குப்‌ பிரியமுள்ளதல்ல. அப்படியானால்‌ இதோ! நான்‌ 
வருகிறேன்‌. மனித சரீரத்தை எனக்குக்‌ கொடுக்கிறீர்‌. இதோ! இந்தச்‌ 
சரீரத்தை உமக்குப்‌ பலியாய்‌ நான்‌ நேர்ந்தேன்‌. உமது மனதுபோல்‌ 
நான்‌ செய்வேன்‌ (எபி. 10:5-7). 


சகோதரரே! எவ்வளவு சிநேகம்‌! எவ்வளவு தயாளம்‌! சிம்மாசன 
மீது மகிமைப்‌ பிரதாபத்தோடு வீற்றிருக்கும்‌ அரசன்‌, சாக்கடை 
கஷ்டத்தில்‌ விழுந்த ஓர்‌ பிச்சைக்காரனைத்‌ தூக்கும்படி, தானே 
தன்னை மறந்து இறங்குவானாகில்‌ ஆச்சரியப்படாதவர்கள்‌ 
உண்டோ? சேசுநாதர்‌ இதிலும்‌ அதிகம்‌ நமக்குச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவர்‌ சர்வ மகத்துவ சர்வேசுரன்‌. மனிதனோ அவரை நிந்தித்துப்‌ 
பழித்த பெரும்‌ துரோகி. இவனைக்‌ கைதூக்கி இரட்சிக்க சர்வேசுரன்‌ 
மோட்சத்திலிருந்து மனிதனாய்‌ உலகத்தில்‌ இறங்கிப்‌ பிறந்ததற்கு 
அவரிடமுள்ள அணைகடந்த சிநேகமே காரணம்‌. 


இந்த அற்புத சிநேகத்தை நீங்கள்‌ அடிக்கடி நினைப்பது வெகு 
பிரயோசனமாயிருக்கும்‌. நினைத்தால்‌ சேசுநாதர்‌ பேரில்‌ உங்கள்‌ 
மனதில்‌ சிநேகம்‌ உண்டாகும்‌. இவருடைய சிநேகத்தின்‌ பெருக்கம்‌ 
இன்னும்‌ போகப்போக அதிக விரிவாய்‌ விளங்கும்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


அளவில்லாத தயையுள்ள சர்வேசுரன்‌ மனிதனைப்‌ பாவத்திலும்‌ 
பசாசின்‌ அடிமைத்தனத்திலும்‌ நின்று இரட்சிக்க மனிதனாய்ப்‌ பிறக்க 
சித்தமானார்‌ என்று முதல்‌ பாகத்தில்‌ கேட்டீர்கள்‌. இவர்‌ தாம்‌ 


சிருஷ்டித்த உலகத்தில்‌ வரும்‌ போது எந்த வகையில்‌ வருவது 
அவருடைய தேவ மகத்துவத்துக்குத்‌ தகுதியாயிருக்குமென்று 
கேட்டால்‌, புத்தி உள்ள மனிதன்‌ என்ன பதில்‌ சொல்வான்‌? அவன்‌ 
சொல்வது ஏதெனில்‌: நாமிருக்கும்‌ உலகத்தில்‌ ஓர்‌ அரசன்‌ தன்‌ 
தலைநகரத்தை விட்டு தனக்குக்‌ கீழ்ப்பட்டிருக்கும்‌ வேறொரு 
பட்டணத்துக்குப்‌ போனால்‌, அவனுக்கு என்ன மரியாதை, என்ன 
சிறப்பு மக்கள்‌ செய்கிறார்கள்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. அதுபோல்‌ 
உன்னத மகத்துவமுள்ள சர்வேசுரன்‌ மோட்சத்திலிருந்து இந்தப்‌ 
பூமியில்‌ வாழும்‌ சபையில்‌ வரச்‌ சித்தமானால்‌, தேவப்‌ பிரகாச 
கதிர்கள்‌ வீசும்‌ அற்புதமான ஒரு சரீரத்தைத்‌ தமக்கு உருவாக்குவார்‌. 
சம்மனசுகள்‌ கையால்‌ செய்யப்பட்ட ஓர்‌ அலங்கார மாளிகையைத்‌ 
தமது வாசஸ்தலமாகத்‌ தெரிந்து கொள்வார்‌. அதைச்‌ சுற்றிலும்‌ சுகந்த 
வாசனை வீசும்‌ புஷ்பச்‌ செடிகளும்‌, கண்ணுக்கு ரம்மியமான மர 
ஜாதிகளுமிருக்கும்‌. ஆதி மனுஷனுக்காக சிருஷ்டித்த சிங்கார இன்ப 
வனத்திலும்‌ சிறந்த நந்தனவனத்தைத்‌ தமக்கு உண்டாக்குவார்‌. 
தம்மிடமுள்ள தேவ மகத்துவ ஒளி, சமயத்துக்குச்‌ சமயம்‌ மின்னல்‌ 
கண்ணைப்‌ பறித்து மின்னுவது போல்‌, வெளியே தோன்றும்படி 
அதைக்‌ காண்பிப்பார்‌. இவருடைய இராஜ சபையில்‌ சம்மனசுகளும்‌ 
பாவமில்லாத பரிசுத்தவான்களும்‌ மாத்திரமிருப்பார்கள்‌. மற்ற 
சாதாரண மக்கள்‌ கிட்ட வரப்‌ பயப்பட்டு தூரத்தில்‌ அஞ்சி நடுங்கி 
நிற்பார்கள்‌. இவரை ஒருமுறை தூர நின்று பார்ப்பதே தங்களுக்குப்‌ 
போதுமான பாக்கியமென்று எண்ணுவார்கள்‌. தேவ மகத்துவ 
ஆண்டவர்‌ உலகத்தில்‌ மனிதனிடம்‌ வந்தால்‌ இவ்வித சிறப்போடு 
வருவதுதான்‌ அவருக்குத்‌ தகுதி என்றெண்ணுவான்‌. 

மனிதன்‌ எண்ணம்‌ ஒன்று, சர்வேசுரனின்‌ எண்ணம்‌ வேறொன்று. 
கிட்ட வந்து உன்‌ சர்வேசுரனைப்‌ பார்‌. உயர்ந்த மாளிகை எங்கே? 
பஞ்சு மெத்தை எங்கே? ஊழியர்கள்‌ எங்கே? ஒன்றும்‌ காணோம்‌. 
யார்‌ அந்தப்‌ பாலகன்‌? எந்த ஏழை பெற்ற பிள்ளை? ஊருக்கு 
வெளியே தன்‌ வீடு என்று ஒன்றுமில்லாமல்‌, நாலு பக்கமும்‌ திறந்த 
இடத்திலே, மாடுகள்‌ அடையும்‌ தொழுவிலே வைக்கோல்மேலே 
படுத்து பழந்துணியால்‌ மூடப்பட்டு, குளிரிலே வருந்தி இருக்கும்‌ 
அந்தப்‌ பாலகன்‌ யார்‌ என்று கேள்‌. வானமும்‌ பூமியும்‌ அவைக 
லுள்ள சகல சிருஷ்டிகளும்‌ அவர்தான்‌ சர்வலோக ஆண்டவர்‌ என்று 
சொல்லும்‌. இவர்தான்‌ சர்வ வல்லப சர்வேசுரன்‌. இவர்‌ வருகைக்காக 


மனிதர்கள்‌ நாலாயிரம்‌ வருஷம்‌ ஆவலோடு காத்திருந்தார்கள்‌. இனி 


வரும்‌ காரியங்களைத்‌ தூரப்‌ பார்வையால்‌ அறியும்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
இவர்‌ அரசின்‌ பெருமையையும்‌ சிறப்பையும்‌ பாராட்டி இவருடைய 
தேவத்துவத்தை வருணித்து புகழ்ந்திருந்தார்கள்‌. 

காலமே சூரியன்‌ பிரகாச ஒளியோடு கீழ்த்திசையில்‌ உதயமாகி 
எங்கும்‌ தன்‌ ஒளிக்கற்றைகளை சரமாரியாய்‌ விட்டு எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ சந்தோஷமும்‌ பாக்கியமும்‌ கொடுக்குமென்று ஆவலோடு 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, விடிந்து சூரியன்‌ உதித்தாலும்‌ 
அடர்ந்து கூடிய கார்மேகங்களுக்குள்ளே அது மறைந்து தன்‌ பிரகாசம்‌ 
நிறைந்த முகத்தை ஒளித்ததுபோல்‌, நமது தேவ இரட்சகரும்‌ உலகத்‌ 
தில்‌ மனிதனாய்ப்‌ பிறந்தபோது தம்முடைய தெய்வீக இலட்சண 
பிரகாசத்தை மறைத்து இராவின்‌ இருளிலே பிறக்க சித்தமானார்‌. 


ஓ! திவ்விய பாலகா! அழகு வடிவுள்ள குழந்தாய்‌! ஏன்‌ இந்தக்‌ 
கோலத்தோடு பிறந்திருக்கிறீர்‌? ஏன்‌ இவ்வளவு துன்பம்‌ நிறைந்த 
இடத்தைத்‌ தெரிந்தீர்‌? உலகமும்‌ அதிலுள்ள சகலமும்‌ உமக்குச்‌ 
சொந்தமல்லவா? ஏன்‌ இந்தத்‌ தரித்திரம்‌? சுவாமி! நீர்‌ பேச வாயில்‌ 
லாத பாலகனாய்த்‌ தோன்றினாலும்‌ உம்மிடத்தில்‌ எல்லையும்‌ 
அளவும்‌ கடந்த ஞானமும்‌ அறிவும்‌ பூரணம்‌ பெற்றிருக்கின்றன. 
அந்த வைக்கோலாகிற ஆசனத்திலிருந்து உம்‌ இருதயத்திலிருக்கும்‌ 
தேவ ஞானத்தை எங்களுக்குப்‌ படிப்பிப்பீராக. தேவ பாலகா பேசும்‌. 
இதோ உம்‌ ஊழியன்‌ செவிகொடுத்து உம்‌ வாயிலிருந்து வரும்‌ 
அமிர்த வார்த்தைகளைக்‌ கேட்க நான்‌ தயாராயிருக்கிறேன்‌. 


சகோதரரே! தேவபாலகன்‌ சமீபத்தில்‌ கிட்ட வாருங்கள்‌. அவர்‌ 
மழலைச்‌ சொல்லால்‌ பேசும்‌ அமிர்த மொழிகளைக்‌ கேளுங்கள்‌. 
நமக்கு இரட்சணியம்‌ கொடுக்க வந்திருக்கிறார்‌. அவருடைய 
வார்த்தை நமக்கு வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கும்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


நமது தேவ இரட்சகர்‌ மனிதர்களுக்கு மோட்சத்துக்குப்‌ போகும்‌ 
நேரான வழியைக்‌ காண்பிக்கும்படி மனிதனாய்ப்‌ பிறந்ததால்‌, பிறந்த 
உடனே தாமதமின்றி தமது தேவ அலுவலைச்‌ செய்யத்‌ துவக்குகிறார்‌. 
மனிதர்கள்‌ பாவத்தைச்‌ செய்து சர்வேசுரனுடைய சாபத்தைப்‌ பெற்ற 
நாள்‌ முதல்‌ அவர்கள்‌ புத்தி மயங்கி தீய குண பாசங்கள்‌ 
மேற்கொள்ள, நன்மையைச்‌ செய்வது வருத்தமும்‌, தீமையைச்‌ 
செய்வது எளிதுமாய்ப்‌ போக இன்னும்‌ பல சமயங்களில்‌ நன்மை 


இதுவென்றும்‌, தீமை அதுவென்றும்‌ தெளிவாய்ப்‌ பகுத்தறி 
யும்படியான சக்தியுமின்றி இருக்கிறார்கள்‌. இந்த மதிமயக்கம்‌ 
காரணமாக, கண்ணுக்கு எது பகட்டாயும்‌ பளிச்சென்றும்‌ 
தோன்றுகிறதோ அதை மதிப்பார்கள்‌. பொன்னும்‌ வெள்ளியும்‌, காசும்‌ 
பணமும்‌, காணி பூமி திரவியமும்‌, இவைதான்‌ மனிதர்கள்‌ 
இராப்பகலாய்‌ மெய்வருந்தி உழைத்து ஆவலாய்த்‌ தேடும்‌ ஆனந்த 
பாக்கியம்‌. எது ஒருவனைப்‌ பிரபலப்படுத்தி உயர்த்தி சப்தம்‌ 
செய்யுமோ அதுவே அவன்‌ தேடிச்‌ சம்பாதிக்க வேண்டிய பெருமை 
என்பார்கள்‌. உலகத்தில்‌ மனிதனாய்‌ வாழ வேண்டுமானால்‌ புகழும்‌ 
கீர்த்தியும்‌, பணமும்‌ திரவியமும்‌, ஒருவனுக்கு இன்றியமையாத 
சாதனங்கள்‌ என்பார்கள்‌. இதனால்‌ பணமில்லாதவன்‌ பிணம்‌ என்றும்‌, 
புகழற்‌ றவன்‌ இழிவுற்றவன்‌ என்றும்‌ பழமொழிகளை உலகத்தில்‌ 
வழங்கி யும்‌, தோன்றில்‌ புகழோடு தோன்றுக, அஃதிலார்‌ தோன்றலில்‌ 
தோன்றாமை நன்று, என்று கவிகளைக்‌ கட்டியுமிருக்கிறார்கள்‌. 


சேசுநாதர்சுவாமி, மனிதர்‌ மனதில்‌ நிறைந்த அஞ்ஞான இருளை 
நீக்க, ஞான சூரியனாய்‌ வந்தவர்‌, உலகத்தார்‌ எண்ணமும்‌, கொள்கை 
யும்‌, நோக்கமும்‌ தப்பிதமானவை என்று கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ படி 
பிரகாசிக்க, உலகத்தில்‌ அவர்‌ வந்தபோது பரம ஏழையாய்‌ ஒன்று 
மில்லாதவர்போல்‌ தரித்திரத்திலும்‌ துன்பத்திலும்‌ பிறந்தார்‌. 

ஓ! திரவியவான்‌௧ளே! பணமே உங்களுக்குச்‌ சர்வ 
பாக்கியமென்று அதை எவ்வகையாலாகிலும்‌ தேடும்படி உங்கள்‌ 
வாழ்நாட்களைச்‌ செலவழிக்கிறீர்கள்‌. திரவியம்‌ தேடுவதில்‌ நியாயம்‌ 
அநியாயம்‌ பாராமல்‌, உங்கள்‌ மனச்சான்றின்‌ சொல்லையும்‌ 
கேளாமல்‌, தேவ கற்பனைகளை அலட்சியம்‌ செய்து நடக்கிறீர்கள்‌. 
பிறர்‌ பொருளை அநியாயமாய்‌ எடுத்து, எடுத்ததைத்‌ திரும்பவும்‌ 
கொடுக்க மனமில்‌ லாமலிருக்கிறீர்கள்‌. இதோ! இந்தக்‌ குடிலுக்குள்‌ 
வாருங்கள்‌. வைக்கோல்மேலே மிருகங்கள்‌ மத்தியில்‌ படுத்திருக்கும்‌ 
பாலகனைப்‌ பாருங்கள்‌. உலக சிருஷ்டிகர்‌ இவ்வளவு ஏழ்மைக்‌ 
கோலத்தில்‌ படுத்‌ திருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. நீங்கள்‌ மதிக்கும்‌ 
செல்வத்தை இவர்‌ தமது காலால்‌ மிதித்து, நீங்கள்‌ வெறுக்கும்‌ 
தரித்திரத்தை ஆவலாய்த்‌ தேடி இருக்கிறார்‌. 

ஓ! பாக்கியம்‌ பெற்ற தரித்திரமே! சர்வேசுரனுடைய மதிப்புக்‌ 
குரிய எளிமையே! உன்னைத்தேடி உன்னத சர்வேசுரன்‌ இந்த 
உலகத்துக்கு வந்திருக்கிறார்‌. மோட்சம்‌ சகல பாக்கியமும்‌ சம்பூரண 


மாய்‌ நிறைந்த இடமாதலால்‌, அங்கே தரித்திரமிருக்காது. இந்தப்‌ 
பூமிதான்‌ துன்பமும்‌ துயரமும்‌ நிறைந்த கண்ணீர்‌ சமுத்திரம்‌. ஆதலில்‌ 
இங்கேதான்‌ தரித்திரம்‌ உண்டு. சேசுநாதர்‌ தரித்திரத்தை ஆவலாய்‌ 
அணைத்து அர்ச்சித்திருக்கிறார்‌. திரவியத்தின்‌ பேரில்‌ பற்றும்‌ 
ஆசையும்‌ இன்றி மனதில்‌ தரித்திரமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
(மத்‌. 5:3) என்று வைக்கோல்‌ ஆசன மீதிருந்து படித்துக்‌ கொடுக்கும்‌ 
பாடத்தை மனதில்‌ ஆழமாய்ப்‌ பதியுங்கள்‌. 

உங்களுக்குள்‌ தரித்திர நிலையிலிருக்கிறவர்கள்‌, சர்வேசுரன்‌ 
உங்கள்‌ நித்திய நன்மைக்காகக்‌ குறித்த அந்தஸ்து அதுதான்‌ என்று, 
முறையிடாமல்‌, பொறாமை இன்றி, இருப்பது உங்கள்‌ கடமை. சேசு 
நாதரைப்போல்‌ நீங்களும்‌ ஏழைகளாயிருப்பதால்‌ சந்தோஷப்படுவது 
கிறீஸ்தவர்களுக்கு அழகு. 

செல்வந்தர்கள்‌ உங்களுக்குள்‌ இருந்தால்‌ அவர்கள்‌ வீண்‌ கர்வம்‌ 
கொள்ளாமலும்‌ பெருமை பாராட்டாமலும்‌ எவரையும்‌ ஏழை என்று 
நிந்திக்காமலும்‌ இருப்பது அவர்கள்‌ கடமை. சர்வேசுரன்‌ உங்கள்‌ 
கையில்‌ வைத்த பணத்தை குடும்பத்தைக்‌ காப்பாற்ற அவசிய மான 
காரியங்களிலும்‌ தர்ம விஷயங்களிலும்‌ செலவு செய்வது உங்களுக்கு 
தகுதியானது. பணவெறி பிடித்தவர்கள்‌ படுகுழியிலே தப்பாமல்‌ 
விழுவார்கள்‌. ஊசியின்‌ காதில்‌ ஒட்டகம்‌ நுழைவதிலும்‌ பணக்காரன்‌ 
மோட்சம்‌ சேர்வது அதிக வருத்தம்‌ (லூக்‌.18:25) என்று தேவ 
ஞானமுள்ள ஆண்டவர்‌ சொன்ன இடியோசை ஒத்த வாக்கியம்‌ 
எப்போதும்‌ பணக்காரர்களின்‌ மனதிலிருக்க வேண்டும்‌. 


தேவபாலகன்‌ மாட்டுக்குடிலிலிருந்து சொல்லும்‌ இரண்டாம்‌ 
புத்தியைக்‌ கேளுங்கள்‌. மனிதர்கள்‌ மனதில்‌ எழும்பும்‌ பல துர்க்‌ 
குணங்களுக்குள்‌ அகங்காரம்‌ முக்கியம்‌. மனிதன்‌ அற்பனானாலும்‌ 
தன்னை உயர்த்தி எவருக்குமில்லாத அறிவு, சாமர்த்தியம்‌, 
இலட்சணம்‌ எதுவோ, அது தன்னிடம்‌ மாத்திரமிருப்பதாக வீணாய்‌ 
எண்ணி, மற்றவர்களைப்‌ பழித்து நிந்திக்கிறான்‌. இதிலே இருந்து 
பகையும்‌, பழியும்‌, சண்டையும்‌, புறணியும்‌ கடைசியில்‌ சகலவகைப்‌ 
பாவங்‌ களும்‌ உற்பத்தியாகி வளர்ந்து வருகின்றன. 

சேசுநாதர்‌ சுவாமி தாழ்ச்சியை மனிதர்களுக்குப்‌ படிப்பிக்க 
வந்திருக்கிறார்‌. கிட்ட வந்து அவர்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌: நாம்‌ 
இருதயத்தில்‌ தாழ்ச்சியும்‌ சாந்தமும்‌ உள்ளவர்‌. நம்மிடம்‌ வந்து 


இந்தப்‌ பாடத்தைப்‌ படியுங்கள்‌ (மத்‌. 11:29). சேசுநாதர்‌ உலகத்துக்கு 
வருமுன்னே தாழ்ச்சி என்பது புண்ணியம்‌ அல்ல, ஓர்‌ இழிவான நீசக்‌ 
குணம்‌; தன்மட்டில்‌ தாழ்ந்த எண்ணம்‌ கொள்வதும்‌, இன்னொரு 
வனுக்குத்‌ தாழ்ந்து பணிவதும்‌ கெளரவக்குறை என்று மனிதர்கள்‌ 
எண்ணி நடந்தார்கள்‌. 

சேசுநாதர்‌ முதல்‌ முறை மனிதர்களுக்குத்‌ தாழ்ச்சி சிறந்த 
புண்ணியம்‌ என்றும்‌, மற்றப்‌ புண்ணியங்களைப்‌ பிறப்பிக்கும்‌ தாய்‌ 
என்றும்‌ படிப்பித்தார்‌. சகோதரரே! தாழ்ச்சியின்‌ பாடத்தை இந்தப்‌ 
பாலகன்முன்‌ வந்து படியுங்கள்‌. தேவ ஞான மகிமை உள்ள தேவன்‌ 
ஒரு சிறு பிள்ளையாய்‌ மனிதர்கள்‌ நடுவில்‌ வந்திருக்கிறார்‌. நீங்களும்‌ 
சிறு பிள்ளைகளைப்‌ போல்‌ பெருமையும்‌ கர்வமும்‌ இன்றி 
தாழ்ச்சியுடன்‌ நடந்தால்தான்‌ மோட்சத்துக்குப்‌ போவீர்கள்‌ (மத்‌.18:3) 


இன்னும்‌ ஒரு பாடம்‌ தேவபாலகன்‌ மனிதர்களுக்குக்‌ கற்பிக்‌ 
கிறார்‌. செல்வ ஆசை, பெருமையின்‌ ஆசை ஆகிய இந்த ஆசை 
களோடு சரீரசுக இன்ப ஆசையும்‌ மனிதர்‌ மனதில்‌ பலமாயிருக்கிறது. 
இந்தச்‌ சிற்றின்ப ஆசையால்‌ மனிதன்‌ தன்‌ ஆத்துமத்தையும்‌ சரீரத்‌ 
தையும்‌ அசுத்தமாக்குகிறான்‌. சரீரம்‌ மனிதனுக்கு பெரிய எதிரி 
யென்றும்‌, அதை அடக்கி ஒறுத்து தபசின்‌ பாதையில்‌ நடப்பது அவன்‌ 
கடமை என்றும்‌ சேசுநாதர்‌ சுவாமி வைக்கோல்‌ ஆசன மீதிருந்து 
மனிதர்களுக்குப்‌ படிப்பிக்கிறார்‌. 


சரீர சுகத்தை அளவுக்கு மீறித்‌ தேடி பாவத்தின்‌ கஷ்டத்தில்‌ 
விழுந்து கிடப்பவர்களே! இதோ இங்கே படுத்திருக்கும்‌ தேவபாலக 
னைப்‌ பாருங்கள்‌! அவருடைய மிருதுவான மெல்லிய சரீரம்‌ எப்படிப்‌ 
பதைத்துத்‌ துடிக்கிறது! குளிரின்‌ கொடுமையைத்‌ தாங்க மாட்டாமல்‌ 
பாலன்‌ வாய்விட்டு அழுகிறார்‌. இந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்தபின்‌ 
இனிமேல்‌ உங்கள்‌ சரீரத்துக்கு மிதமிஞ்சிய சுகமும்‌, ஒழுங்கற்ற 
சந்தோஷமும்‌ கொடுப்பீர்களோ? தபசு செய்து சரீரத்தை அடக்க 
மனமில்லாதிருப்பீர்களோ? 


ஓ! தேவபாலகா! எங்களுக்கு மோட்ச பாதையைக்‌ காட்டும்படி 
மனுஷாவதாரம்‌ எடுத்தீர்‌. இந்தக்‌ குடிலிலிருந்து நீர்‌ எங்களுக்குப்‌ 
படிப்பிக்கும்‌ நல்ல புத்தியை நாங்கள்‌ கேட்டோம்‌. இந்தப்‌ 
புத்தியின்படி இனிமேல்‌ நடப்போம்‌. செல்வம்‌ பொருளை நாங்கள்‌ 
இனிமேல்‌ ஆவலாய்த்‌ தேடாமல்‌ உம்மைப்போல்‌ தரித்திரத்தை 


சிநேகிப்போம்‌. நிலையற்ற உலக மகிமையைத்‌ தேடாமல்‌ இனி 
உம்மைப்போல்‌ தாழ்ச்சி உள்ளவர்களாயிருப்போம்‌. சரீர சுகத்தைத்‌ 
தேடாமல்‌ உம்மைப்போல்‌ இனி தபசின்‌ பாதையில்‌ நடப்போம்‌. 
உம்மை அடுத்து அணுகிப்‌ பின்‌ சென்று, உம்மைப்போல்‌ நடப்பதே 
எங்களுடைய மாறாத்‌ தீர்மானம்‌. 


தேவமரியாயே! நாங்கள்‌ சேசுநாதரை நன்றாய்‌ அறிந்து 
உருக்கமாய்‌ சிநேகித்து, அவர்‌ சமீபத்தில்‌ அடுத்து நிற்கும்‌ பாக்கியம்‌ 
பெறும்படியாய்‌ எங்களுக்காக உமது தேவ மகனை மன்றாடும்‌ 


தாயே. 


தியான முடிவில்‌ அருள்‌ நிறை மந்திரமும்‌, கிறீஸ்துவின்‌ 
ஆத்தும மானதே என்ற ஜெபமும்‌ சொல்‌. 


ஐந்தாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 3: தேவபாலனை மூன்று இராஜாக்கள்‌ ஆராதித்த 
கழச 
சேசுநாதர்சுவாமி சகல ன்ஸ்‌ ஜனங்களுக்கும்‌ இரட்சகராய்‌ 
வந்ததால்‌ தாம்‌ வந்த நல்ல செய்தியை எல்லா ஜாதி ஜனங்களுக்கும்‌ 
அறிவிக்கச்‌ சித்தமானார்‌. யூத ஜாதியார்‌ சர்வேசுரனால்‌ தெரிந்‌ 
தெடுக்கப்பட்ட தேவ மக்களாயிருந்ததாலும்‌, அவருடைய இனத்‌ 
தாரான சொந்த ஜனம்‌ என்பதாலும்‌ மற்ற ஜாதியாருக்கு முன்‌ 
அவர்களுக்கு விசேஷ முறையில்‌ தமது பிறப்பை அறிவித்தார்‌. 
சம்மனசுகள்‌ திவ்வியமான மோட்ச அலங்காரத்தோடு மந்தைகளைப்‌ 
பார்த்திருந்த கபடற்ற இடையருக்குத்‌ தரிசனம்‌ கொடுத்து வாழ்த்துச்‌ 
சொல்லி அவர்கள்‌ அனைவரும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து பிறந்த 
இரட்சகரை ஆராதிக்கும்படிப்‌ போகச்‌ சொன்னார்கள்‌. அவர்களும்‌ 
போய்‌ தேவ பாலகனை வணங்கி ஸ்துதி பாடி ஆராதித்தபின்பு 
மகிழ்ந்த மனதோடு மந்தைக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


அவர்களுக்குப்‌ பின்‌ நமது தேவ ஆண்டவர்‌ பிறஜாதியாரான 
வானவியல்‌ அறிஞர்களுக்கு ஏற்ற வகையில்‌ தம்மை அறிவித்தார்‌. 
இவர்களை அழைத்த வகையும்‌, இவர்கள்‌ பிரயாணத்தின்‌ வரலாறும்‌, 
சேசுநாதர்‌ சுவாமியை இவர்கள்‌ பார்த்து வணங்கிய முறையும்‌ 


எல்லாம்‌ ஆச்சரியமும்‌ அற்புதமும்‌ பிரயோசனமும்‌ உள்ளது. 
இதன்பேரில்‌ தியா னம்‌ இப்போது செய்யப்‌ போகிறோம்‌. 
சமுத்திரத்தின்‌ நட்சத்திரமாகிய தேவதாயார்‌ நமக்குத்‌ துணையாய்‌ 
முன்‌ நடந்து வழிகாட்டுவார்களாக. 

முதல்‌ பாகம்‌ 


உலக இரட்சகர்‌ பிறந்த அந்த இராத்திரியிலே கீழ்த்‌ திசையில்‌ 
பிரகாசமுள்ள ஒரு நட்சத்திரம்‌ புதிதாய்த்‌ தோன்றினது. அதிலிருந்து 
புறப்பட்ட தெள்ளிய ஒளிக்கதிர்கள்‌ மற்ற நட்சத்திரங்களைவிட வெகு 
தெளிவாய்த்‌ தோன்றியதால்‌, இந்தப்‌ புதிய நட்சத்திரத்தைப்‌ பலர்‌ 
பார்த்தார்கள்‌. பார்த்தும்‌ இதன்‌ விவரம்‌ அறியாமலும்‌ 
மற்றவர்களிடம்‌ விசாரியாமலும்‌ இருந்து விட்டார்கள்‌. வானவிய 
லாரான மூன்றுபேர்‌ இதைப்‌ பார்த்தவுடனே பாலாம்‌ தீர்க்கதரிசியின்‌ 
வாக்கியத்தை நினைத்து (எண்‌.24:17) இது புதிதாய்ப்‌ பிறக்கும்‌ யூதர்‌ 
இராஜாவைக்‌ குறிக்கும்‌ அடையாளமாயிருக்க வேண்டுமென்று 
மனதில்‌ உறுதியாய்‌ விசுவசித்து, தூரம்‌ தொலைவையும்‌ ஆபத்து 
வருத்தங்களையும்‌ பாராமல்‌ பிறந்த ஆண்டவரைக்‌ கண்டு தரிசித்து 
ஆராதிக்க வேண்டுமென்ற ஆவலால்‌ உடனே புறப்பட்டார்கள்‌. 


இவர்கள்‌ பிரயாணத்தில்‌ நடந்த சங்கதியைச்‌ சொல்லுமுன்‌ 
இவர்கள்‌ காட்டிய மனத்‌ துணிவைப்பற்றி யோசித்து அதிலிருந்து 
நீங்கள்‌ படிக்க வேண்டிய புத்தியை அறிவது நல்லது. சேசுநாதர்‌ 
சுவாமி சகல மனிதரையும்‌ இரட்சிக்க ஆசையாயிருக்கிறதால்‌ 
சகலரும்‌ தம்மை அறிந்து சிநேகித்து ஊழியம்‌ செய்யும்படியாய்‌ 
எல்லாரையும்‌ கூப்பிடுகிறார்‌. எல்லாருக்கும்‌ ஓர்‌ வகையான நட்சத்‌ 
திரம்‌ தோன்றும்‌. அவனவன்‌ அந்தஸ்து, குணம்‌, சுபாவத்துக்குத்‌ 
தக்கதுபோல்‌ நட்சத்திரமும்‌ வித்தியாசமாயிருக்கும்‌. சாதாரணமாய்‌ 
சர்வேசுரன்‌ உனக்கு அனுப்பும்‌ நட்சத்திரம்‌: தியானம்‌, பிரசங்கம்‌, 
ஞானவாசகம்‌, ஜெபம்‌, கோவில்‌ முதலியவைகள்‌. இந்தச்‌ 
சமயங்களில்‌ நீ கேட்பதும்‌, பார்ப்பதும்‌ உன்‌ மனதில்‌ பளிச்சென்று 
நட்சத்திரம்‌ போல்‌ பிரகாசிக்கும்‌. சர்வேசுரன்‌ உன்னிடம்‌ கேட்பது 
இன்னதென்று அறிவாய்‌. நீ பாவத்தை விட்டு வெளியே வா, அந்தத்‌ 
கெட்ட தோழனோடு நீ சகவாசம்‌ செய்யாதே. நீ வாசிக்கும்‌ புத்தகம்‌ 
தகாது. உன்‌ தாயையும்‌ தந்தையையும்‌ வீட்டையும்‌ விட்டு சந்நியாச 
அந்தஸ்‌ தில்‌ நமக்கு ஊழியம்‌ செய்ய வா, பணத்தின்பேரில்‌ 
மிதமிஞ்சின ஆசையை அடக்கு, உன்‌ சரீரத்தை நீ துர்‌ இச்சையின்‌ 


வழியில்‌ நடத்துகிறாய்‌, தபசு செய்து ஐம்புலன்களை ஒடுக்கு, 
பாவசங்கீர்த்‌ தனம்‌ செய்‌, தேவ நன்மை முடிந்தபோதெல்லாம்‌ வாங்கு 
என்று இப்படியாய்‌ உன்‌ மனதில்‌ ஒலிக்கும்‌ இந்தப்‌ புத்தியெல்லாம்‌ 
உனக்கு நல்வழி காட்டும்‌ பிரகாச நட்சத்திரம்‌ போலாம்‌. இதை 
மறுத்து, உன்‌ சரீர இச்சையும்‌, உன்‌ சுய மனதும்‌ உன்‌ கெட்ட தோழரும்‌ 
உனக்குப்‌ பல தடை செய்து உனக்குத்‌ கெட்டபுத்தி போதிப்‌ பார்கள்‌: 
அப்பா! நீ இப்படிச்‌ செய்வது உனக்குத்‌ தகுதியல்ல. உன்‌ சரீரம்‌ 

வாடிப்‌ போகும்‌. பார்க்கிறவர்கள்‌ உன்னைப்‌ பழிப்பார்கள்‌. 
உன்னைக்‌ கோவில்‌ பூனையென்றும்‌ குருவுக்கு அடிமையென்றும்‌ 
சொல்வார்கள்‌. உலகத்தோடு ஒத்து வாழ்வதை அறியாப்‌ பேதை 
என்றும்‌, இந்துக்களான பெரியோரின்‌ மதிப்பைத்‌ தேடாத ஜாதி 
வெறியன்‌ என்றும்‌, ஜெபமாலையை வெறுமனே கையிலெடுத்து 
உருட்டும்‌ கிழவி என்றும்‌ சொல்வார்கள்‌. இப்படி இவர்கள்‌ உன்னைப்‌ 
பழித்து உன்‌ மனதைக்‌ கலக்கி, நீ துவக்கின அலுவலை முடிக்காதபடி 
பல தடைகளை மலைபோல்‌ அடுக்குவார்கள்‌. 


நீ மனத்‌ துணிவை இழந்துபோகாமல்‌ இந்த அரசர்களைப்போல்‌, 
சேசுநாதர்‌ என்னைக்‌ கூப்பிடுகிறார்‌. நான்‌ போவேன்‌. யார்‌ என்னைத்‌ 
தடுக்க வல்லவர்‌? அணி அணியாய்‌ வகுக்கப்பட்ட யுத்த சேனை 
என்னை எதிர்த்தாலும்‌ என்‌ மனம்‌ அஞ்சாது என்று சொல்ல 
வேண்டும்‌. 

இந்த இராஜாக்களுக்கு வழியிலே எவ்வளவு துன்பம்‌ 
வந்ததென்‌ றும்‌, அவர்களும்‌ எவ்வளவு மன ஊக்கத்தோடு துவக்கின 
அலுவலைத்‌ தொடர்ந்து செய்தார்களென்றும்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ 
விவரிப்போம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


மூன்று இராஜாக்களும்‌ அவரவர்‌ தேசத்தைவிட்டு யூதர்‌ 
இராஜாவைச்‌ சந்திக்கப்‌ புறப்பட்ட உடனே புதிதாய்த்‌ தோன்றிய 
அற்புத நட்சத்திரம்‌ இவர்கள்‌ முன்‌ சென்று பிரகாசம்‌ வீசி 
வழிகாட்டினது. எந்தத்‌ திசையை நோக்கிப்‌ போகலாம்‌ என்று 
இவர்கள்‌ மனதில்‌ கலங்கி மலைத்து நிற்கையில்‌, இவர்கள்‌ காட்டின 
மனத்துணிவின்‌ பலனாக சர்வேசுரன்‌ வானத்து நட்சத்திரம்‌ இவர்‌ 
களுக்கு வழியின்‌ துணையாயிருக்க அற்புதம்‌ செய்தார்‌. 


இதில்‌ அடங்கிய புத்தியை நன்றாய்க்‌ கவனியுங்கள்‌. சர்வேசுர 
னுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில்‌ ஆதித்துவக்கத்தில்‌ பல 
முறை தடைகளும்‌ இடையூறுகளும்‌ பல வழியிலிருந்து திரண்டு 
மொய்த்து வரும்‌. ஆனால்‌ தளராத மனத்துணிவுடனே துவக்கின 
அலுவலை சோரவிடாமல்‌ முயன்றால்‌, மலைபோல வந்த தடைகள்‌ 
பனிபோல்‌ கரைந்துபோவதைச்‌ சந்தோஷத்துடன்‌ காண்பீர்கள்‌. 
சர்வேசுரனே உங்கள்‌ மனத்துணிவைப்‌ பார்த்து தமது தேவவரத்தின்‌ 
உதவியால்‌ எல்லாம்‌ எளிதாகும்படி செய்வார்‌. எந்த அலுவ 
லானாலும்‌ அதன்‌ துவக்கம்‌ கடினம்‌. இதனாலே நன்றாய்த்‌ துவக்கின 
வேலை பாதி முடிந்த வேலை என்பது அனுபவ வாக்கியம்‌. 


அரசர்கள்‌ மூவரும்‌ நட்சத்திர பிரகாசத்தில்‌ நடந்து ஜெருசலேம்‌ 
பட்டணம்‌ சேர்ந்தார்கள்‌. உடனே வான நட்சத்திரம்‌ மறைந்து 
போனது. இதைப்‌ பார்த்ததும்‌ அரசர்கள்‌ என்ன செய்தார்களென்று 
நினைக்கிறீர்கள்‌? ஐயோ! மோசம்‌ போனோமே. துஷ்டன்‌ ஏரோதின்‌ 
கையில்‌ அல்லவா அந்தப்‌ பாழும்‌ நட்சத்திரம்‌ காட்டிக்‌ கொடுத்து 
விட்டது. இனி என்ன செய்வது? ஊருக்கு வெட்கத்தோடு திரும்பிப்‌ 
போகவோ? என்று இப்படி நினைத்து ஊருக்குத்‌ திரும்பினார்‌ களோ? 
அல்ல அல்ல! அவர்கள்‌ மனது அற்பமாகிலும்‌ தள்ளாட வில்லை. 
சர்வேசுரன்‌ தங்களை ஏமாற்றி விட்டாரென்று கனவிலும்‌ 
நினைக்கவில்லை. தங்களைக்‌ கூப்பிட்ட ஆண்டவர்‌ தங்களைக்‌ 
குறித்த இடத்தில்‌ சேர்ப்பாரென்று திண்ணமாய்‌ எண்ணி 
இருந்தார்கள்‌. 

ஆனதால்‌, அந்தப்‌ பட்டணத்திலிருந்த ஏரோதின்‌ 
அரண்மனைக்கு நேரே போய்‌ துணிந்த மனதோடு: புதிதாய்ப்‌ பிறந்த 
யூதர்‌ இராஜா எங்கே இருக்கிறார்‌ என்று கேட்டார்கள்‌ (மத்‌. 2:1-12 
காண்க). 


சகோதரரே! எவ்வளவு சிறந்த தர்ம நடத்தை! நான்‌ சேசுநாதரை 
ஆராதிக்கிறவன்‌, நான்‌ கிறீஸ்தவன்‌ என்று ஓர்‌ சபையில்‌ சமயம்‌ வரும்‌ 
போது பயமின்றி, பகிரங்கமாய்‌ சொல்லும்படியான துணிவுள்ள 
கிறிஸ்தவர்கள்‌ இந்தக்‌ காலத்தில்‌ எங்கே இருக்கிறார்கள்‌? திருச்‌ 
சபையின்‌ ஆதிகாலத்தில்‌, கிறீஸ்தவர்கள்‌ கொடுங்கோலன்முன்‌ 
நிமிர்ந்து நின்று பயமின்றி, நான்‌ கிறீஸ்தவனென்று சொல்வார்கள்‌. 
துன்பமோ, நிந்தையோ, சாவோ ஒன்றுக்கும்‌ பயப்பட மாட்டார்கள்‌. 
நான்‌ கிறீஸ்தவனென்று சொல்வது அவர்களுக்குப்‌ பெருமையும்‌ 


மகிமையுமாயிருந்தது. இந்தக்‌ கலிகாலக்‌ கிறீஸ்தவர்களோ, 
தங்களைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று ஓர்‌ சபை நடுவில்‌ சொல்ல அஞ்சி 
நடுங்கு வார்கள்‌. சிலர்‌ இந்துக்களின்‌ மதிப்பைப்‌ பெற, 
அவர்களுடைய புராணங்களையும்‌ கதைகளையும்‌ படித்து அறிந்து 
நம்புகிறவர்‌ களைப்போல்‌ அவர்கள்‌ சபையில்‌ நடித்துப்‌ பேசி, 
சாம்பலையும்‌ சில சமயங்களில்‌ தேகத்தில்‌ தடவி, சந்தனப்‌ பொட்டும்‌ 
இந்த எண்ணத்‌ தோடு நெற்றியிலிட்டு, இப்படியாய்‌ வேஷம்‌ 
போடுவார்கள்‌. நான்‌ கிறீஸ்தவன்‌ என்று நாலுபேர்முன்‌ சொல்ல 
அவர்கள்‌ நா எழாது. இவர்கள்‌ வீடுகளிலே சிலுவையாவது 
சத்தியவேத சுரூபம்‌ அல்லது படமாவது காணக்கூடிய இடத்தில்‌ 
வைக்கத்‌ துணியமாட்டார்கள்‌. இவைகளுக்குப்‌ பதில்‌ 
உலகத்தன்மையான உருவங்களை எல்லாரும்‌ பார்க்கும்படி 
காட்டுவார்கள்‌. குடிகாரர்‌ படமும்‌, குல தேவதை படமும்‌, பாதி 
நிர்வாணமான மோகினிப்‌ பெண்களின்‌ இழிந்த தோற்றமும்‌ ஆகிய 
இவைகளைத்தான்‌ சில கிறீஸ்தவப்‌ பெரிய மனிதர்கள்‌ வீட்டில்‌ 
தங்கமுலாம்‌ பூசின சட்டத்தில்‌ நாலுபேர்‌ கூடும்‌ நடுச்சாலையில்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ பார்க்கலாம்‌. 

சில கிறீஸ்தவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ ஆரத்தி முதலிய 
அஞ்ஞான சடங்குகள்‌, திருஷ்டிப்பரிகாரம்‌ முதலிய சாந்தி 
ஆசாரங்கள்‌ சில விசேஷ தினங்களில்‌ நடத்தி, இந்துக்களான 
தங்களுக்குப்‌ பிரியமான வர்களை அழைத்து, இதுவெல்லாம்‌ 
அவர்கள்‌ பார்த்து, தாங்கள்‌ கிறீஸ்தவர்களானாலும்‌ இந்துக்களைப்‌ 
போல்‌ ஜாதி ஆசாரம்‌ அனுசரிப்பு முறைகளைக்‌ குறைவின்றி 
அநுசரிக்கிறவர்களென்று அவர்கள்‌ அறிந்து மெச்சிக்‌ 
கொள்ளும்படியாய்க்‌ காட்டுவார்கள்‌. 


எவன்‌ மனிதர்முன்‌ தான்‌ சேசுநாதருடைய சீடனென்று 
அங்கீகரிக்க வெட்கப்படுகிறானோ அவனைச்‌ சேசுநாதர்‌ 
கடைசிநாளில்‌ தமது பிதாவின்முன்‌ தமது சீடன்‌ என்று சொல்ல 
வெட்கப்படு வதாக சுவிசேஷத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌ (மாற்கு 
8:38). தியானம்‌ செய்கிற நீங்கள்‌ சேசுநாதர்‌ சுவாமி உங்களுக்காக 
எவ்வளவு செய்‌ திருக்கிறார்‌ என்று கொஞ்சமாவது 
அறிந்திருக்கிறீர்கள்‌. அவருடைய பிள்ளைகளாயிருப்பது 
உங்களுக்குப்‌ பெரிய மகிமையென்று மனதில்‌ திண்ணமாய்ப்‌ பதியச்‌ 
செய்யுங்கள்‌. 


ஏரோது புதிதாய்‌ ஓர்‌ யூதர்‌ இராஜா பிறந்திருக்கிறார்‌ என்று 
கேட்டதும்‌ பயந்து நடுங்கினான்‌. ஏன்‌ இவ்வளவு பயம்‌? ஏனெனில்‌ 
இவன்‌ அநியாயமாய்‌ அபகரித்த அரசை அக்கிரமமாய்‌ ஆண்டு வந்த 
தால்‌, தனக்கு ஏதோ மோசம்‌ வருமென்று அஞ்சினான்‌. ஓ! தீயவனே! 
புதிதாய்ப்‌ பிறந்த அரசர்‌ உலக அரசு செலுத்த வரவில்லை. இவர்‌ 
ஞான அரசை மனிதர்‌ மனதில்‌ ஸ்தாபித்து இரட்சணியம்‌ கொடுக்க 
வந்திருக்கிறார்‌. உலகத்துக்குச்‌ சமாதானம்‌ கொடுக்க வந்திருக்கும்‌ 
போது நீ ஏன்‌ மனதில்‌ கலங்கி நடுங்குகிறாய்‌? தாழ்ச்சியும்‌ அடக்க 
மும்‌ பணிவும்‌ கற்பிக்க வந்தவர்‌ உலக பெருமையைத்‌ தேடுவாரா? 


இந்தக்‌ கொடிய ஏரோதைப்போல்‌ சில கிறீஸ்தவர்கள்‌ சேசுநாதர்‌ 
பெயரைக்‌ கேட்டாலே நடுங்குவார்கள்‌. இவர்கள்‌ மனதில்‌ பாவம்‌ 
குடியிருப்பதால்‌ இவர்களுக்கு சேசுநாதரின்‌ சமாதானம்‌ இல்லை. 
பாவிக்கு மெய்யான சந்தோஷமேது? சுத்த மனதுள்ளவர்கள்தான்‌ 
எப்போதும்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ உள்ளவர்‌ 
களாயிருப்பார்கள்‌. 


ஏரோது, யூதர்‌ இராஜா எங்கே பிறப்பாரென்று வேத 
அறிஞர்களிடம்‌ விசாரித்தான்‌. அவர்கள்‌ அவர்‌ பெத்லகேம்‌ ஊரில்‌ 
பிறப்‌ பார்‌ என்று சொல்ல, மூன்று அரசர்களும்‌ ஜெருசலேம்‌ 
பட்டணத்தை விட்டு பெத்லகேம்‌ ஊருக்குப்‌ பிரயாணமாய்ப்‌ 
புறப்பட்டார்கள்‌. இனி இவர்கள்‌ சேசுநாதர்சுவாமியைக்‌ கண்டு 
ஆராதித்ததும்‌, அதன்பின்‌ சம்பவித்ததுமான நிகழ்ச்சிகளைப்‌ 
பின்வரும்‌ பாகத்தில்‌ விவரிப்போம்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


ஏரோது அரசாண்ட ஜெருசலேம்‌ பட்டணத்தில்‌ பாவமும்‌ 
அறியாமையும்‌ அவிசுவாசமும்‌ அடர்ந்து நிறைந்து காரிருள்போல்‌ 
மூடியிருந்ததால்‌, அற்புத நட்சத்திரம்‌ அங்கே மறைந்துபோனது. 
இதைவிட்டு அரசர்கள்‌ வெளியே வந்ததும்‌ வானத்து நட்சத்திரம்‌ 
முன்போல்‌ பிரகாசம்‌ வீசி வழிகாட்டிச்‌ சென்றது. கடைசியாய்‌ 
ஊருக்கு வெளியிலிருந்த மலையின்‌ அருகில்‌ மாடுகள்‌ தங்கும்‌ 
தொழுவில்‌ நட்சத்திரம்‌ நின்றது. உள்ளேபோய்‌ பார்த்தார்கள்‌. 
வைக்கோல்‌ மேலே ஒரு பாலகன்‌ படுத்திருப்பதைக்‌ கண்டார்கள்‌. 
இவர்கள்‌ மனதில்‌ தேவ விசுவாசத்தின்‌ பிரகாசம்‌ 
தெளிவாயிருந்ததால்‌, அங்கே தரித்திரக்‌ கோலமாய்‌ வைக்கோல்‌ 


படுக்கையில்‌ படுத்திருந்த குழந்தை உலகத்தை இரட்சிக்க 
மனிதனாய்ப்‌ பிறந்த சர்வேசுரன்‌ என்று பூரணமாய்‌ ஏற்றுக்கொண்டு, 
அவர்‌ பாதத்தில்‌ சாஷ்டாங்‌ கமாக விழுந்து அவரை ஆராதித்தார்கள்‌. 
பின்‌ தங்கள்‌ பெட்டியைத்‌ திறந்து பொன்‌, தூபவர்க்கம்‌, மீறை என்ற 
வெள்ளைப்போளம்‌ ஆகிய இம்மூன்றையும்‌ தேவபாலகன்‌ பாதத்தில்‌ 
காணிக்கையாய்‌ வைத்‌ தார்கள்‌. பொன்‌ இராஜாவையும்‌, தூபவர்க்கம்‌ 
சர்வேசுரனையும்‌, வெள்ளைப்‌ போளம்‌ மனுஷனையும்‌ குறித்துக்‌ 
காட்டும்‌ அடை யாளங்கள்‌. கடைசியில்‌ தேவ குழந்தையின்‌ 
ஆசீர்வாதம்‌ பெற்று, அவரைப்‌ பெற்ற பாக்கியவதியான கன்னித்‌ 
தாயை வாழ்த்தி, சம்மனசுகள்‌ அறிவித்தபடி வேறே பாதை வழியாய்‌ 
தங்கள்‌ தேசத்‌ துக்குத்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌. 

இந்த இராஜாக்கள்‌ காண்பித்த உறுதியான விசுவாசத்தைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படாதவன்‌ யார்‌? இதுதான்‌ உயிருள்ள உத்தம 
விசுவாசம்‌. இதுதான்‌ இரட்சணியத்துக்கு அவசியமான தேவ 
விசுவாசம்‌. இவ்வித விசுவாசத்தைத்‌ தான்‌ சேசுநாதர்‌ உங்களிடத்தில்‌ 
கேட்பார்‌. நீங்கள்‌ கோவிலுக்குள்‌ வரும்போது நட்சத்திரம்போல்‌ ஓர்‌ 
தீபம்‌ பீடத்துக்கு நேரே பிரகாசிப்பதைப்‌ பார்த்திருக்கிறீர்கள்‌. ஆனால்‌ 
அது எதைக்‌ குறிக்கிறதென்று எப்போதாவது கவனித்ததுண்டா? 
பீடத்தின்‌ மத்தியில்‌ ஒரு குடில்‌ இருக்கின்றது. உள்ளே யார்‌ இருக்‌ 
கிறார்‌? சேசுநாதர்சுவாமிதான்‌. மூன்றரசர்‌ கண்முன்‌ இவர்‌ சிறு 
பாலகனாயிருந்தார்‌. உங்கள்‌ கண்முன்‌ அப்பத்தின்‌ வெளித்தோற்ற 
மாகிற திரைக்குள்‌ இவர்‌ மறைந்து நிற்கிறார்‌. நீங்களும்‌ அவர்களைப்‌ 
போல்‌ அவர்‌ பாதத்தில்‌ விழுந்து ஆராதியுங்கள்‌. மெய்யான 
சர்வேசுரனும்‌ மெய்யான மனுஷனுமாயிருக்கும்‌ உங்கள்‌ இராஜா 
என்று அங்கீகரித்து அவரைப்‌ பார்த்துச்‌ சொல்லுங்கள்‌. என்‌ சேசுவே! 
உம்முடைய ஊழியத்துக்கு என்னை நான்‌ முழுவதும்‌ நேர்ந்து 
கொடுக்கிறேன்‌. உமது சமீபத்திலிருந்து உம்மைப்‌ பார்த்து நீர்‌ 
செய்வதுபோல்‌ நானும்‌ செய்வேன்‌. என்‌ விசுவாசத்தை உறுதிப்‌ 
படுத்தும்‌. என்‌ நம்பிக்கையைப்‌ பலமாக்கும்‌. உம்மை நான்‌ என்‌ 
இருதய ஆசைக்களவாய்‌ சிநேகிக்க கிருபை செய்யும்‌. தேவ 
மரியாயே! நான்‌ சேசுநாதர்‌ சுவாமியை நன்றாய்‌ அறிந்து, 
உருக்கமாய்ச்‌ சிநேகித்து அவரை என்றும்‌ விட்டுப்‌ பிரியாமலிருக்கும்‌ 


படியாய்‌ எனக்காக மன்றாடும்‌ தாயே! 


தியான முடிவில்‌ அருள்நிறை மந்திரமும்‌, கிறீஸ்துவின்‌ ஆத்தும 
மானதே என்கிற ஜெபமும்‌ சொல்‌. 


ஐந்தாம்‌ நாள்‌ 


ஞானபோதகம்‌: வேதசத்திய விசுவாசம்‌ 

நமது அன்புள்ள இரட்சகர்‌ உலகத்தில்‌ இருந்த காலத்தில்‌ 
ஒருநாள்‌ தமது சீஷர்களைத்‌ தமக்கு முந்தி படகில்‌ அனுப்பி, அவர்‌ 
தமது வழக்கம்‌ போல்‌ ஓர்‌ மலையில்‌ ஜெபம்‌ செய்யும்படிப்‌ 
போயிருந்‌ தார்‌. ஜெபம்‌ முடிந்தபின்‌, அவர்களிருந்த படகில்‌ 
சேரும்படி, கடல்மேல்‌ நடந்து வந்தார்‌. தண்ணீரின்மேல்‌ 
நடந்துவருகிறவரைக்‌ கண்ட மாத்திரம்‌ அப்போஸ்தலர்கள்‌ என்னமோ 
ஏதோவென்று பயந்தார்கள்‌. அர்ச்‌. இராயப்பர்‌ சேசுநாதரைப்‌ பார்த்து: 
சுவாமி! தேவரீரானால்‌ நானும்‌ தண்ணீர்மேல்‌ நடக்கக்‌ கிருபை 
செய்யும்‌ என்று கேட்டார்‌. சேசுநாதர்‌ சுவாமி, நல்லது, வா என்றதும்‌, 
இராயப்பர்‌ கடலில்‌ குதித்து தண்ணீரின்‌ மேல்‌ நடந்தார்‌. ஆனால்‌ 
பெருங்காற்று சுழன்று அடித்ததால்‌ அலைகள்‌ எழும்பி மோதி 
வரும்போது இராயப்பர்‌ பயந்து: சுவாமி! நான்‌ மூழ்கிப்‌ போகிறேன்‌; 
என்னை இரட்சியும்‌ என்று கூப்பிட்டார்‌. நமது ஆண்டவர்‌ அவர்‌ 
கையைப்‌ பிடித்துத்‌ தாங்கி, அற்ப விசுவாசமுள்ளவனே! ஏன்‌ 
சந்தேகப்‌ பட்டாய்‌? என்று அவரைக்‌ கண்டித்தார்‌ (மத்‌. 14:28-31). 


சேசுநாதர்சுவாமி தமது சீஷர்களிடம்‌ கேட்பது தேவ விசுவாசம்‌. 
அதுவும்‌ திடமான விசுவாசம்‌. தளராத விசுவாசம்‌. துன்ப சமுத்திர 
மாகிய இந்தப்‌ பூமியில்‌ சோதனையும்‌ ஆபத்தும்‌ புயல்போல்‌ எழும்பி 
அடிக்கையில்‌, இதில்‌ மூழ்கிச்‌ சேதமாய்ப்‌ போகாதபடிக்கு 
மனதாயிருக்கிறவர்கள்‌ திடமான தேவ விசுவாசமுள்ளவர்களா 
யிருக்க வேண்டும்‌. சந்தேகத்தின்‌ நிழல்‌ முதலாயில்லாத உயிருள்ள 
தேவ விசுவாசம்‌ எல்லாருக்கும்‌ அவசியம்‌ மூன்று இராஜாக்கள்‌ 
சேசுநாதர்‌ சுவாமி இடத்தில்‌ காண்பித்த விசுவாசத்தை நீங்கள்‌ பார்த்து 
அதிசயப்பட்டீர்கள்‌. அவ்வித விசுவாசமே கத்தோலிக்கக்‌ 
கிறீஸ்தவர்களின்‌ அறிகுறியான இலட்சணம்‌. இதன்பேரில்‌ இப்போது 
யோசிக்கப்‌ போகிறோம்‌. 


ஆனால்‌ இதைக்‌ கேட்கும்‌ உங்களில்‌ சிலர்‌ நினைப்பது 
ஏதென்றால்‌: தேவ சத்திய விசுவாசத்தைப்‌ ட்‌ தியானித்து 
யோசிக்க என்ன அவசியம்‌? நாங்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌. 
கிறீஸ்தவர்களாயிருப்பதால்‌ எங்களிடம்‌ தேவ விசுவாசமிருக்கிறது 


என்பது நிச்சயம்‌. 


மெய்தான்‌, நாம்‌ கிறீஸ்தவர்களாவதால்‌, சர்வேசுரன்‌ ஞான 


ஸ்நானத்தில்‌ நமக்குத்‌ தேவ விசுவாசம்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌ 


காலத்துக்கும்‌, இடத்துக்கும்‌, சந்தர்ப்பங்களுக்கும்‌ தகுந்ததுபோல்‌ 
தேவ விசுவாசம்‌ குறையலாம்‌, மாறலாம்‌, சில சமயம்‌ முழுவதும்‌ 
நீங்கலாம்‌. நாம்‌ வாழும்‌ இந்தக்‌ காலத்திலும்‌, வசிக்கும்‌ இந்து தேசத்‌ 
திலும்‌, வேத விசுவாசத்துக்கு விரோதமான பலவகையான ஆபத்‌ 
துக்கள்‌ எங்கும்‌ நம்மைச்‌ சூழ்ந்து வருகின்றன. அஞ்ஞானமும்‌ 
அவிசுவாசமும்‌ நாளுக்கு நாள்‌ திடங்கொண்டு வளருகின்றன. 
இதுமட்டும்‌ தங்கள்‌ சொந்த மதத்தையே கவனியாது வியாபாரத்‌ 
திலும்‌ உத்தியோகத்திலும்‌ முக்கியமாய்‌ கவனத்தைச்‌ செலுத்திவந்த 
இந்துக்கள்‌, இப்போது கிறீஸ்தவப்‌ போதகர்கள்‌ செய்வதைக்‌ கண்டு, 
இவர்களும்‌ இந்து மதத்தை உறுதிப்படுத்தி விருத்தி செய்ய சபைகள்‌ 
கூடி, பிரசங்கங்கள்‌ செய்து, பத்திரிகைகளையும்‌, புத்தகங்களையும்‌ 
எந்தப்‌ பக்கத்திலும்‌ பரப்பி, விடாத முயற்சி செய்து வருகிறார்கள்‌. 
கிறீஸ்தவர்களாயிருக்கும்‌ இந்து தேச மக்களைத்‌ தங்களைப்போல்‌ 
இந்துக்களாக்க பல வழிமுறைகளைச்‌ செய்கிறார்கள்‌. பாழாய்க்‌ 
கிடந்த இந்துக்‌ கோவில்களைத்‌ திரும்பக்‌ கட்‌ டவும்‌, உற்சவ 
தினங்களை வெகு சிறப்பாயும்‌ விமரிசையாயும்‌ நடத்தவும்‌, அபரிமித 
மான செல்வங்களை இந்து செல்வந்தர்கள்‌ முக்கியமாய்‌ கொடுத்து 
உதவுகிறார்கள்‌. இது மட்டுமில்லாது மத அபிமானம்‌ இப்போது 
இந்துக்கள்‌ மனதில்‌ உற்பத்தியாயிருக்கின்றது. 

இவ்வளவோடு நிற்காமல்‌, சேசுநாதருடைய பரிசுத்த 
வேதத்தைப்‌ பழித்து, அதற்கு விரோதமான அபாண்டப்‌ பொய்களை 
சிறுதாள்‌ களில்‌ அச்சிட்டு எங்கும்‌ இலவசமாய்க்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஒருபக்கமிருக்க வேறே பக்கத்தில்‌ புரோட்டெஸ்டாண்டார்‌ 
கத்தோ லிக்க கிறிஸ்தவர்களின்‌ வேதசத்திய விசுவாசத்தை அடியோடு 
கெடுக்கும்படி பல ஊர்களில்‌ எவ்வளவு சாதகமான தந்திர முயற்சி 
களைச்‌ செய்து வருகிறார்கள்‌ என்பது யாருக்குத்தான்‌ தெரியாது? 
பணத்தாலும்‌, பத்திரிகைகளாலும்‌, புத்தகங்களாலும்‌, தேசத்தை 
ஆளுவோரின்‌ ஜாதியார்‌ என்ற செல்வாக்காலும்‌, இவர்கள்‌ கத்தோ 
லிக்க கிறிஸ்தவர்களின்‌ வேத விசுவாசத்தை அழிக்கும்படியாய்‌ 
எவ்வளவு முயற்சி செய்து வருகிறார்கள்‌! 


இவ்வளவு ஆபத்தின்‌  நடுவிலிருக்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌, 
அவிசுவாச மும்‌ அஞ்ஞானமும்‌ சுழல்போல்‌ கொடும்‌ கோபத்தோடு 
இவர்‌ களைச்‌ சுற்றி வரும்போது, இதில்‌ அகப்பட்டு மூழ்கிப்‌ 
போகாதபடி சத்திய தேவ விசுவாசத்தை பலப்படுத்துவது மிக 


அவசியம்‌. அர்ச்‌. இஞ்ஞாசியாரும்‌ தாம்‌ எழுதிய அற்புத ஞான 
முயற்சிகளில்‌ திருச்‌ சபையோடு ஒற்றுமையுணர்வை உண்டாக்கும்‌ 
விசுவாசத்தின்பேரில்‌ விரிவாய்‌ எழுதியிருக்கிறார்‌. ஆதலால்‌ 
சேசுநாதர்சுவாமி சமீபத்தில்‌ அடுத்து நின்று அவரைப்‌ போல்‌ நடக்கத்‌ 
தீர்மானித்திருப்பவர்கள்‌ அவர்மட்டில்‌ வைத்திருக்க வேண்டிய தேவ 
விசுவாசத்தைத்‌ தங்கள்‌ மனதில்‌ உறுதிப்படுத்துவது முதல்தரமான 
அவசியமல்லவா? விசுவாசமுள்ள தேவ கன்னியே! எங்களிடம்‌ 
விசுவாசம்‌ உயிருள்ளதாயிருக்கும்படி சேசுநாதரிடம்‌ மன்றாடும்‌ 
தாயே! 


முதல்‌ பாகம்‌ 


வேதசத்திய விசுவாசமாவது என்ன? சேசுநாதர்‌ சுவாமி ஏற்படுத்‌ 
திய சத்திய வேதமாகிற கத்தோலிக்க சபை நமக்குப்‌ படிப்பிக்கும்‌ 
வேத சத்தியங்களை எல்லாம்‌ சர்வேசுரனே படிப்பிப்பதாக உறுதி 
யான மனதோடு விசுவசித்து ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌ வேத சத்திய 
விசுவாசமாகும்‌. மனிதன்‌ சர்வேசுரனுடைய  இராச்சியமாகிற 
மோட்சத்துக்குப்‌ போகவேண்டுமானால்‌ சர்வேசுரனைச்‌ சார்ந்த 
சத்தியங்களை இவன்‌ அறிவது அவசியம்‌. சர்வேசுரனைச்‌ சார்ந்த 
சத்தியங்களில்‌ சில, மனிதன்‌ புத்திக்கு மேலிட்டிருப்பதால்‌ இவை 
பரம சத்திய இரகசியங்களென்று சொல்லப்படும்‌. சேசுநாதர்‌ சுவாமி 
உலகத்திலிருந்தபோது இந்தப்‌ பரம சத்திய இரகசியங்களை அவரே 
படிப்பித்தார்‌. தாம்‌ படிப்பித்த சத்தியங்களை உலகம்‌ எங்குமுள்ள 
சகல ஜாதி ஜனங்களுக்கும்‌, உலக முடியும்‌ நாள்‌ வரை, போதிக்‌ 
கும்படி கத்தோலிக்க சபையை ஏற்படுத்தினார்‌. இந்தச்‌ சபை, தாம்‌ 
படிப்பித்த சத்தியங்கள்‌ அனைத்தையும்‌, தாம்‌ சொல்லித்‌ தந்தது 
போல்‌ தப்புத்தவறின்றி எல்லாருக்கும்‌ பிரசங்கிக்கும்படி, தாமே 
இந்தச்‌ சபையோடு உலகமுடியும்‌ நாள்வரை கூட இருப்பதாக 
வாக்குக்‌ கொடுத்தார்‌. தாம்‌ படிப்பித்ததும்‌ கத்தோலிக்க சபை 
படிப்பித்ததும்‌ ஒன்றுதான்‌ என்று காட்டும்படி திருச்சபை 
சொல்வதைக்‌ கேட்பவன்‌ தாம்‌ சொல்வதையே கேட்கிறானென்றும்‌, 
திருச்சபையை நிந்திக்கிறவன்‌ தம்மையே நிந்திக்கிறான்‌ என்றும்‌ 
தெளிவாய்ச்‌ சொல்லி யிருக்கிறார்‌ (லூக்‌. 10:16). 

மேலும்‌ நமது தேவ இரட்சகர்‌ சத்தியத்தை மக்களுக்குப்‌ பிரசங்‌ 
கிக்கும்போது, அதிகாரம்‌ உள்ளவராகவும்‌, தாம்‌ சொல்வதற்குத்‌ 
தாமே ஆதாரமாகவும்‌ தமது வாக்குக்குத்‌ தாமே போதுமான சாட்சி 


யாகவும்‌ விளங்கினார்‌. இதன்‌ காரணமாக தாம்‌ சொல்வதை சொல்‌ 
வதன்‌ நிமித்தம்‌ ஏற்றுக்கொள்ளும்படி கற்பித்தார்‌. எவனாயினும்‌ தாம்‌ 
படிப்பித்ததை எதிர்த்துப்‌ பேசவாவது, ஆட்சேபித்து மறுக்கவாவது, 
விரோதித்து வாதிக்கவாவது, குறைகூறி குற்றம்‌ பிடிக்கவாவது அவர்‌ 
சம்மதிக்கவில்லை. இந்த கெளரவ மேன்மை நிறைந்த அதிகாரத்‌ 
தைப்‌ பார்த்த யூதர்கள்‌ ஆச்சரியப்பட்டு பிரமித்து, இவரைப்போல்‌ 
எவனும்‌ பேசினதில்லையே என்று சொல்வார்கள்‌ (அரு. 7:46). 

கத்தோலிக்க சபையும்‌, சேசுநாதர்சுவாமியைப்‌ போல்‌ அதிகார 
மேன்மையோடு சத்தியத்தைப்‌ பிரசங்கிக்கிறது. எவனாயினும்‌ தான்‌ 
படிப்பிக்கும்‌ வேத சத்தியங்களை மறுக்கவும்‌, எதிர்க்கவும்‌, 
ஆட்சேபிக்கவும்‌, அவைகளின்‌ உண்மையைப்பற்றி சந்தேகப்படவும்‌ 
சம்மதிப்பதில்லை. இந்தச்‌ சத்தியங்கள்‌ உன்‌ புத்திக்கு எட்டாத பரம 
சத்திய இரகசியங்களாயிருந்தாலும்‌, சில சமயங்களில்‌ உன்‌ அற்ப 
புத்திக்கு விரோதமாகவே தோன்றினாலும்‌, நீ அவைகளைப்‌ பூரண 
சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்வது உன்‌ கடமை. இதற்கு ஆதாரம்‌ 
ஏதென்றால்‌: கத்தோலிக்க சபையின்‌ வாக்கு சேசுநாதரின்‌ வாக்கு. 
இதனால்‌ கத்தோலிக்க சபை சத்தியத்தைப்‌ படிப்பிப்பதில்‌ 
ஒருபோதும்‌ தவறிப்‌ பிசகிப்‌ போக முடியாது. அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ 
திருச்சபையுடன்‌ ஒற்றுமை உணர்வு உண்டாயிருப்பதைப்‌ பற்றிக்‌ 
கொடுக்கும்‌ பல ஒழுங்குகளில்‌ ஒன்று என்னவென்றால்‌, விசுவாச 
சத்தியங்களில்‌ உன்‌ கண்ணுக்கு வெள்ளை போல்‌ தோன்றுவதைத்‌ 
திருச்சபை கறுப்பென்று படிப்பித்தால்‌, கத்தோலிக்க சபை சொல்வதே 
மெய்‌ என்று ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கவேண்டும்‌. திருச்சபை 
வாக்கும்‌ சேசுநாத ருடைய வாக்கும்‌ ஒன்றாதலால்‌ இதில்‌ தப்பிதம்‌ வர 
து. 

சிலர்‌ இதைக்‌ கேட்டு ஆட்சேபித்து, கத்தோலிக்க சபை 
படிப்பிக்கும்‌ சில வகையான போதனைகளைப்‌ பற்றி மனதுக்குள்‌ 
சந்தேகத்துக்கு இடம்‌ கொடுக்கக்‌ கூடாதோ? அப்படியே பாவசங்‌ 
கீர்த்தனத்தால்‌ பாவம்‌ தீருமோ? அப்பமாய்‌ கண்ணுக்குத்‌ தோன்று 
வதில்‌ சேசுநாதருடைய மாம்சமும்‌ இரத்தமும்‌ எப்படி இருக்கும்‌? 
நரகத்தின்‌ தண்டணை நித்தியமானதென்பது புத்திக்குச்‌ சரியென்று 
தோன்றவில்லையே? என்று இவ்விதமாய்ப்‌ பேசுவார்கள்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ நன்றாய்‌ அறியவேண்டிய ஒரு புத்திமதியைக்‌ 
கேளுங்கள்‌. கத்தோலிக்கத்‌ திருச்சபை விசுவாச சத்தியமாக 


படிப்பிப்பதை எல்லாம்‌ ஒன்றும்‌ விடாமல்‌ பூரணமான சம்மதத்தோடு 
ஏற்றுக்கொள்வது நமது கடமை. ஒரே ஒரு விசுவாச 
சத்தியத்தின்பேரில்‌ முதலாய்‌ எவன்‌ தன்‌ மனதறிய சந்தேகப்‌ 
படுகிறானோ, அவன்‌ கத்தோலிக்கத்‌ திருச்சபை போதிப்பது 
சேசுநாதருடைய வாக்கென்பதைப்பற்றியே சந்தேகப்படுகிறான்‌. 
இவன்‌ வேத விசுவாசத்திலிருந்து தவறிவிழுகிறான்‌. அவிசுவாச 
மாகிற பெரிய பாதாளக்குழியில்‌ சேருகிறான்‌. இப்படி விசுவாசத்தை 
இழப்பதால்‌ எவ்வளவு மோசமும்‌ பொல்லாப்பும்‌ வருமென்று 
பின்வரும்‌ பாகத்தில்‌ விவரிப்போம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சத்தியவேத விசுவாசத்திலிருந்து தவறி விழுதல்‌ 
கிறீஸ்தவனுக்குக்‌ கனமான பாவம்‌. மலையின்‌ உச்சியிலிருக்கும்‌ 
பாறைக்கல்‌ தன்‌ நிலை பெயர்ந்து ஒருமுறை புரண்டால்‌, ஓரிடத்தில்‌ 
நில்லாமல்‌ உருண்டு புரண்டு மோதி உடைந்து கடைசியில்‌ 
பாதாளத்தில்‌ போய்விழும்‌. அப்படியே கத்தோலிக்க சபையின்‌ 
விசுவாசத்திலிருந்து ஒருவன்‌ பிசகித்‌ தவறி, விசுவாச சத்தியம்‌ 
ஒன்றின்பேரில்‌ முதலாய்‌ சந்தேகப்‌ படுவானானால்‌, கத்தோலிக்க 
சபையின்‌ பிள்ளையாயிருப்பதற்கு இன்றியமையாத விசுவாசமாகிற 
ஆதாரம்‌ அவனுக்கு இல்லாமல்‌ போகின்றது. தாங்கும்‌ 
ஆதாரமில்லாத போதே அவன்‌ ஒரு பாவத்‌ திலிருந்து இன்னொரு 
பாவத்தில்‌ தடையின்றி விழுவான்‌. இதன்‌ காரணமேதெனில்‌: 
சர்வேசுரனுடைய வாக்கில்‌ விசுவாசமில்லாதவன்‌ அவருடைய 
வரப்பிரசாத உதவியை எதிர்பார்க்க முடியாது. இந்தத்‌ தேவ உதவி 
இல்லாவிடில்‌, எந்த மனிதனும்‌ தன்‌ சுயபலத்தால்‌ மாத்திரம்‌ பாவ 
சோதனைகளை ஜெயிக்க முடியாது. நம்மையன்றி உங்களால்‌ 
யாதொன்றும்‌ செய்ய இயலாது என்று சேசுநாதர்‌ தெளிவாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ (அரு. 15:5). 


சில ஊர்களில்‌ உள்ள கிறீஸ்தவர்களின்‌ சபையில்‌ எத்தனைபேர்‌ 
பெயரால்‌ மாத்திரம்‌ கிறீஸ்தவர்கள்‌! நடத்தையில்‌ கிறீஸ்தவர்கள்‌ என்ற 
பெயருக்கு தகுதியற்றவர்கள்‌. திருச்சபையின்‌ ஒழுங்குகளையும்‌, 
முறைகளையும்‌, அறியாமலிருக்கிறவர்கள்‌ எத்தனை பேர்‌! அறிந்தும்‌ 
அவற்றைத்‌ துரோகமாய்‌ மீறி நடப்பவர்கள்‌ எத்தனை பேர்‌! இவர்கள்‌ 
பாவசங்கீர்த்தனம்‌ செய்யமாட்டார்கள்‌. ஞாயிற்றுக்கிழமையிலும்‌ 


பூசைக்கு வராதபடி பல சாக்குப்போக்குகள்‌ தேடுவார்கள்‌. ஜெபம்‌ 
என்பது இவர்கள்‌ செய்து அறியார்கள்‌. இவர்கள்‌ பேச்சிலும்‌ நடத்தை 
யிலும்‌ கிறீஸ்தவர்களென்ற மணமும்‌ தோன்றாது. அஞ்ஞானிகளைப்‌ 
போல்‌ பேசி நடப்பது இவர்களுக்கு சகஜம்‌. இவர்கள்‌ வாழும்‌ 
குடும்பத்தில்‌ தேவ ஆசீர்வாதமும்‌ சமாதானமும்‌ இல்லாததால்‌, அது 
பாழடைந்த குடும்பமாகும்‌. இவர்கள்‌ பிள்ளைகளோ, தகப்பன்‌ 
எப்படியோ பிள்ளையும்‌ அப்படித்தான்‌ என்ற அநுபவ வாக்கிய 
த்திற்கு உதாரணமாகிறார்கள்‌. சத்திய வேத விசுவாசமில்லாத 
குறையால்‌ குடும்பங்களுக்கு வரும்‌ பெரும்‌ துன்பங்களும்‌, சங்கடங்‌ 
களும்‌, நஷ்டங்களும்‌ இவைகள்தான்‌. 

வேத விசுவாசத்தை இழப்பதால்‌ வரும்‌ இன்னும்‌ ஒரு 
ஆபத்தான மோசத்தைக்‌ கேள்‌. வேத விசுவாசம்‌ மனிதர்களுக்குத்‌ 
தயவாய்‌ சர்வேசுரன்‌ கொடுக்கும்‌ பல நன்கொடைகளில்‌ ஒன்று. 
இதைச்‌ சர்வேசுரன்‌ உன்னிடம்‌ யாதோர்‌ பேறும்‌ சுதந்தரமும்‌ இல்லாத 
போது தாமாய்‌ உனக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. உன்னைச்‌ சுற்றிலு 
மிருக்கும்‌ பல ஜாதி ஜனங்களைப்‌ பார்‌. எத்தனை ஆயிரம்‌ பேர்கள்‌ 
வேத விசுவாசமில்லாதிருக்கிறார்கள்‌! இவர்களுக்குள்ளே எத்தனை 
பேர்‌ புத்திமான்கள்‌, படித்தவர்கள்‌, சுபாவ மேன்மை உள்ளவர்கள்‌. 
இப்படி இருந்தும்‌ தேவ ஞானமாகிற விசுவாசமில்லாதவர்களா 
யிருக்கிறார்கள்‌. ஆத்மார்த்தமான விஷயங்களில்‌ இவர்கள்‌ புத்தி 
ஞானஸ்நானம்‌ பெற்ற ஏழு வயதுள்ள சிறு பிள்ளைக்கு இருக்கும்‌ 
ஞான அறிவு முதலாய்‌ இல்லாமல்‌, மங்கி மழுங்கி இருள்‌ அடர்ந்து 
இருக்கிறது. ஆத்துமமாவது என்ன? இதை இரட்சிப்பதென்றால்‌ 
என்ன? இறந்தபின்‌ ஆத்துமத்துக்கு என்ன சம்பவிக்கும்‌? இவை 
முதலிய முதன்மை அடிப்படையான ஆதி சத்தியங்களை இவர்கள்‌ 
தெளிவாய்‌ அறியமாட்டார்கள்‌. பிறர்‌ சொல்லைக்‌ கேட்டு அறிந்‌ 
தாலும்‌, அவற்றை நம்பமாட்டார்கள்‌. நம்பினாலும்‌ தளம்பாத 
மனதோடு இது தான்‌ சத்தியமென்று சொல்லத்‌ துணியார்கள்‌. இதன்‌ 
காரணமென்ன? சர்வேசுரன்‌ கொடுக்கும்‌ அற்புத நன்கொடையாகிற 
விசுவாசம்‌ இவர்களுக்கு இல்லை. தேவப்‌ பிரகாசமில்லை. ஆத்துமக்‌ 
கண்‌ இல்லை. கண்ணில்லாதவன்‌ பொருட்களைப்‌ பார்ப்பானா? 
சூரியப்‌ பிரகாசமில்லாவிடில்‌ பொருட்கள்‌ தெளிவாய்த்‌ 
தோன்றுமோ? (1 கொரி. 2:14). 


சத்திய வேத விசுவாசமில்லாதவர்கள்‌ இந்திய தேசத்தில்‌ 
எத்தனை ஆயிரம்‌ பேர்‌ இருக்கிறார்கள்‌. நாம்‌ எந்த ஊருக்காவது, 
எந்த இடத்‌ துக்காவது போனால்‌, நமது கண்முன்‌ வருபவர்கள்‌ 
சத்தியவேத விசுவாசமில்லாதவர்கள்‌. சகோதரரே! இத்தனை ஆயிரம்‌ 
பேருக்குள்‌ உங்களைப்‌ புள்ளி போட்டாற்போல்‌ தெரிந்து சத்தியவேத 
விசுவாச மாகிற விலை உயர்ந்த நன்கொடையைச்‌ சர்வேசுரன்‌ 
உங்களுக்குத்‌ தயாளமாய்க்‌ கொடுத்திருக்கிறார்‌. இப்படிக்‌ 
கொடுப்பதற்குச்‌ சர்வேசுரனுடைய அளவில்லாச்‌ சிநேகமே 
காரணமாயிருந்த தன்றி, உங்களிடத்தில்‌ யாதோர்‌ தகுதியும்‌, 
பேறும்‌, அற்பமேனும்‌ இல்லை. 

மதிப்பெல்லாம்‌ கடந்த இவ்வளவு நன்கொடையைச்‌ சர்வேசுரன்‌ 
தாராளமாய்‌ உனக்குக்‌ கொடுத்திருக்க, நீ அதை மதியாமல்‌ வேண்டு 
மென்று அதைக்‌ குறைக்கவும்‌, பழிக்கவும்‌, இழக்கவும்‌ ஏதுவாயிருக் 
கும்‌ சமயங்களைத்‌ தேடிப்போய்‌, உன்‌ விசுவாசத்தை ஒன்றிரண்டு 
விஷயங்களில்‌ முதலாய்‌ இழந்துபோவாயாகில்‌, சர்வேசுரன்‌ 
திரும்பவும்‌ அந்த நன்கொடையை உனக்குக்‌ கொடுப்பாரோ? அர்ச்‌. 
சின்னப்பர்‌ (எபி. 6:4-6) வேத வாக்கியமாகச்‌ சொல்வதைப்‌ 
பயமின்றி நீ கேட்பாயா? விசுவாசத்தின்‌ பிரகாசத்தை ஒருமுறை 
பெற்றவர்கள்‌ அதிலிருந்து தவறி விழுந்தால்‌, அவர்கள்‌ மறுபடியும்‌ 
புதிதாய்‌ மனந்திரும்புதல்‌ அரிது என்று எழுதியிருக்கிறார்‌. 


ஆதிகாலத்திலிருந்த கிறிஸ்தவர்கள்‌ சத்தியவேத விசுவாசத்தைக்‌ 
காப்பாற்ற எவ்வளவு துன்பப்பட்டார்கள்‌ என்று திருச்சபை சரித்‌ 
திரத்தில்‌ வாசித்திருக்கிறீர்களா? வேத விசுவாசத்துக்குத்‌ துரோகம்‌ 
செய்யாதபடி இளவயதுள்ள ஆண்பாலரும்‌ பெண்பாலரும்‌ சிறையில்‌ 
அடைடட்டார்கள்‌, அடிமைகள்போல்‌ கஷ்டமான கடும்‌ வேலைகள்‌ 
செய்தார்கள்‌, காடுகளிலும்‌, மலைகளிலும்‌ அலைந்தார்கள்‌, பசியா 
லும்‌ தாகத்தாலும்‌ வருந்தித்‌ தவித்தார்கள்‌, கசைகளாலும்‌ தடிகளா லும்‌ 
அடிபட்டார்கள்‌, மிருகங்களுக்கு இரையாய்ப்‌ போடப்பட்‌ டார்கள்‌, 
நெருப்பில்‌ வேகும்படி எறியப்பட்டார்கள்‌, இரத்தத்தை வெள்ளமாய்‌ 
சிந்தினார்கள்‌, சேசுநாதர்‌ சுவாமிக்குப்‌ பிரமாணிக்கமா யிருப்பது 
முதல்‌ கடமை என்று எண்ணியதால்‌ இவ்வளவு மனத்‌ துணிவுடன்‌ 
போராடி வெற்றிமுடி பெற்றார்கள்‌. 
இதுதான்‌ வேத விசுவாசம்‌. இதுதான்‌ உயிருள்ள விசுவாசம்‌. இவ்வித 
விசுவாசம்‌ உங்களிடம்‌ இருக்கும்படி இதற்குரிய குணங்கள்‌ 


இன்னதென்றும்‌, இதை உங்கள்‌ மனதில்‌ உறுதிப்படுத்த நீங்கள்‌ 
செய்ய வேண்டியது ஏதென்றும்‌, மூன்றாம்‌ பாகத்தில்‌ காட்டுவோம்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


வேதவிசுவாசம்‌ மெய்யானதாயும்‌ பயனுள்ளதாயுமிருக்க 
வேண்டு மானால்‌, அதற்கு நான்கு குணங்கள்‌ அவசியம்‌. அதன்‌ 
முதல்‌ குணம்‌ உறுதி. எவ்வித சோதனை தந்திரம்‌ இடையூறுகளிலும்‌ 
கலங்காம லிருப்பது. நிந்தை அவமானத்திலும்‌, துன்பம்‌ 
வருத்தத்திலும்‌, இதர மதத்தார்‌ பழித்து வசை பேசினாலும்‌ மனதில்‌ 
தத்தளியாமல்‌, சமுத்‌ திரத்தின்‌ மத்தியிலுள்ள பாறை அலைகள்‌ 
மோதினாலும்‌, புயலும்‌ காற்றும்‌ சுழன்று அடித்தாலும்‌, 
அசையாமலிருப்பதுபோல்‌ நிற்பது கிறீஸ்தவர்களின்‌ 
விசுவாசத்திற்குச்‌ சிறந்த இலட்சணமாகும்‌. 

சகோதரரே! உங்கள்‌ விசுவாசம்‌ இவ்வித குணம்‌ பெற்ற உறுதி 
யுள்ள விசுவாசமோ? உங்களைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ பிற மதத்தார்‌ என்ன 
சொல்வார்களோ என்று பயந்து வெட்கப்பட்டு வேத விசுவாசத்தை 
மறைத்து வேஷம்‌ போடுகிறீர்களோ? அப்படி செய்ய வேண்டாம்‌. 


வேத விசுவாசத்தின்‌ இரண்டாம்‌ குணம்‌ அது கபடற்றதாயிருப்‌ 
பது. கத்தோலிக்க சபை சேசுநாதர்சுவாமி பெயரால்‌ படிப்பிக்கும்‌ 
சத்தியங்களைத்‌ தன்‌ புத்தி சாமர்த்தியத்தால்‌ பரிசோதித்துக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்கிற அகங்காரமுள்ள யோசனையைத்‌ 
தள்ளி, இவற்றுக்கு விரோதமாய்‌ வேத விரோதிகள்‌ சொல்லும்‌ 
குருட்டு ஆட்சேபணைகளுக்குக்‌ காது கொடாமல்‌, கபடற்ற சிறு 
பிள்ளையைப்போல்‌: “சேசுநாதர்‌ கத்தோலிக்கத்‌ திருச்சபைக்கு இந்தச்‌ 
சத்தியங்களை அறிவித்தார்‌. திருச்சபை எனக்கு இவைகளைச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கிறது. அவ்வளவு எனக்குப்‌ போதும்‌” என்று 
மனதில்‌ திருப்தியாயிருப்பது கிறீஸ்தவர்களுக்கு அழகு. 

வேத விசுவாசம்‌ உன்‌ செயலில்‌ தோன்றக்‌ காண்பிப்பது 
மூன்றாம்‌ குணம்‌. வாயால்‌ மாத்திரம்‌ சொல்லி, உன்‌ விசுவாசத்தை 
உன்‌ நடத்தையில்‌ காட்டாமல்போனால்‌ அது உயிரற்ற 
விசுவாசமாகும்‌ (யாகப்பர்‌ 2:26). சொல்‌ ஒன்று நடத்தை ஒன்றாய்‌ 
வித்தியாசப்பட்‌ டால்‌ அது இயல்பல்ல, வஞ்சகமான செய்கை. 


பசாசுகளும்‌ இப்படித்தான்‌ விசுவசிக்கின்றன.  விசுவசித்தும்‌ 


சாபத்துக்குள்ளாகி நடுநடுங்குகின்றன என்று வேதசத்தியம்‌ 
சொல்கிறது (யாகப்‌. 2:19). 

விசுவாசத்தின்‌ நான்காம்‌ குணமேதென்றால்‌ அது சகல விசுவாச 
சத்தியங்களுக்கும்‌ பொதுவாயிருப்பது. கத்தோலிக்க சபை மனிதர்‌ 
இரட்சணியத்துக்கு அவசியமென்று படிப்பிக்கும்‌ சகல 
சத்தியங்களையும்‌ ஒரே சம்மதமாய்‌ நாம்‌ ஏற்றுக்‌ கொள்வது நமது 
கடமை. இவைகள்‌ எல்லாம்‌ சேசுநாதருடைய வாக்கென்று நாம்‌ 
அங்கீகரிப்பது விசுவாசம்‌. ஆகையால்‌, உனக்குப்‌ பிரியமான ஒரு 
சத்தியத்தை மாத்திரம்‌ ஏற்றுக்கொண்டு, வேறே ஒன்றை நீக்கி 
வைத்தால்‌ வேத சத்திய விசுவாசம்‌ உன்னிடம்‌ இல்லை. 


கடைசியில்‌ இந்தத்‌ தேவ நன்கொடையாகிய விசுவாசத்தை உன்‌ 
னிடம்‌ உறுதிப்படுத்திக்‌ காப்பாற்ற பின்வரும்‌ வழிகளை 
உபயோகிப்பது வெற்றி பெற வழியாகும்‌. 


ஆதிமுதல்‌, ஜெபத்தால்‌ சர்வேசுரனுடைய உதவியைக்‌ கேட்டு, 
ஆண்டவரே! என்‌ விசுவாசத்தை பலப்படுத்தும்‌ என்று ஒரு நாளில்‌ 
பல முறை மன்றாடிக்‌ கேள்‌. மேலும்‌ புத்தி, பிரசங்கம்‌, ஞான 
புத்தகங்கள்‌, இவைகளைக்‌ கேட்பதும்‌, வாசிப்பதும்‌ வெகு 
பயனுள்ளது. பாவசங்கீர்த்தனம்‌ செய்தல்‌, தேவநன்மை அடிக்கடி 
வாங்குதல்‌, தேவ பலிபூசைக்கு முடிந்தால்‌ நாள்தோறும்‌ வருதல்‌, 
இப்படியாய்‌ கிறீஸ்தவனுக்கு உரிய வழியில்‌ நடந்து, திருச்சபையில்‌ 
வழங்கிவரும்‌ அனுசரிப்பு முறைகளை அநுசரிப்பதால்‌ நீ உன்‌ 
விசுவாசத்தைப்‌ பலப்படுத்துவாய்‌. இதுவுமன்றி வேத 
விசுவாசத்துக்கு விரோதமா யிருக்கும்‌ எந்தப்‌ பத்திரிகையையும்‌ 
புத்தகத்தையும்‌ வாசியாதே. இந்துக்கள்‌, புரோட்டெஸ்டாண்டார்‌ 
இவர்களுடன்‌ வேத விஷயமாய்‌ படித்தவன்‌ போல்‌ விவாதிக்க 
வாய்கொடுத்து திண்டாடாதே. வேதயியலை நீ நன்றாய்ப்‌ படித்துப்‌ 
பூர்த்தி செய்திருந்தால்‌ அப்போது பயமின்றி அவர்களோடு 
விவாதித்து அவர்கள்‌ சொல்வதிலுள்ள தப்பிதத்தை நீ எடுத்துத்‌ 
தெளிவாய்க்‌ காண்பிக்கலாம்‌. அவ்வளவு படிப்பு இல்லாமல்‌ 
அரைகுறையான அறிவோடு தர்க்‌ கித்தல்‌ ஆபத்து. மூடன்‌ முப்பது 
கேள்வி கேட்கலாம்‌. புத்திமான்‌ ஒன்றுக்குத்தான்‌ தகுந்த விளக்கம்‌ 
சொல்லக்‌ கூடும்‌ என்பது ஓர்‌ பழமொழி. தேவ விசுவாசம்‌ தயவுள்ள 
சர்வேசுரன்‌ நமக்குத்‌ தமது முழுப்‌ பிரியத்தோடு கொடுக்கும்‌ அற்புத 
நன்கொடை என்பதை ஒரு போதும்‌ நீ மறந்து போகாதே. ஆதலால்‌ 


சர்வ ஜாக்கிரதையோடு இதைக்‌ காப்பாற்ற உன்னால்‌ கூடிய முயற்சி 
எல்லாம்‌ செய்‌. 

உன்‌ விசுவாச்தை பலப்படுத்தி வளர்த்து அது உயிருள்ளதாகும்‌ 
படி செய்ய விசுவாசமுள்ள கன்னிகையான தேவதாயை அநுதினம்‌ 
மன்றாடு. விசுவாச முயற்சியை நாள்தோறும்‌ பக்தியாய்‌ சொல்‌. 
இப்படி செய்து வந்தால்‌ நீங்கள்‌ கத்தோலிக்க சபையின்‌ பிள்ளை 
களாய்‌ வாழ்ந்து, கத்தோலிக்க சபையின்‌ பிள்ளைகளாய்‌ வளரு 
வீர்கள்‌. கடைசியில்‌ உங்கள்‌ கடைசிக்காலம்‌ வரும்போது யார்‌ 
உங்களை மறந்தாலும்‌ கத்தோலிக்க சபையாகிய உங்கள்‌ நல்ல தாய்‌ 
உங்களை மறக்கவே மாட்டாள்‌. அவஸ்தை சமயத்தில்‌ உங்களிடம்‌ 
வந்து ஆறுதல்‌ சொல்லி பரிசுத்த தைலத்தால்‌ உங்களை அர்ச்சிப்பாள்‌. 
உங்கள்‌ பாவங்களுக்கு மன்னிப்புக்‌ கொடுத்து வழித்‌ துணை 
ஆதாரமான தேவ அப்பத்தால்‌ உங்களை பலப்படுத்துவாள்‌. நீங்கள்‌ 
கடைசிதடவை மூச்சுவிட்டு மரித்த பின்னும்‌ உங்கள்‌ பிரேதத்தை 
வெகு ஜாக்கிரதையாய்‌ பத்திரப்படுத்தி செய்ய வேண்டிய அடக்கச்‌ 
சடங்குகள்‌ எல்லாம்‌ குறைவின்றி நடக்கத்‌ தகுந்த ஏற்பாடெல்லாம்‌ 
செய்வாள்‌. உங்கள்‌ ஆத்துமத்துக்கு நித்திய இளைப்பாற்றி 
உண்டாகும்படி தேவ பலிபூசைகளும்‌, ஜெபதபமும்‌, தானதர்மமும்‌ 
நடத்தும்படி கவனிப்பாள்‌. இவ்வித அன்பும்‌ கவலையுமுள்ள 
கத்தோலிக்க சபையின்‌ பிள்ளைகளாயிருப்பது நமக்கு எவ்வளவு 
பாக்கியம்‌! இந்தத்‌ தாய்க்கு நாம்‌ உயிரோடிருக்கும்‌ நாள்‌ எல்லாம்‌ 
பிரமாணிக்கத்துடன்‌ ஊழியம்‌ செய்வது நமக்குப்‌ பெருமையும்‌ 
மகிமையுமாய்‌ இருக்க வேண்டும்‌. 


ஓ! கத்தோலிக்க சபையே! சேசுநாதர்‌ மலைமேல்‌ கட்டிய சிறந்த 
பட்டணமே! உன்‌ கோட்டை மதில்கள்‌ மகா பலம்‌ உள்ளன. சர்வ 
வல்லப சர்வேசுரனே உன்னைத்‌ தாங்கி இருக்கிறார்‌. உன்‌ எதிரி 
களும்‌, உன்‌ விரோதிகளும்‌, படைபோல்‌ திரண்டு அணி அணியாய்‌ 
பிரிந்து உன்னை எதிர்த்துத்‌ தாக்க எழுந்து வந்தாலும்‌, நரகமே 
தன்னிடமுள்ள பசாசுகளை எல்லாம்‌ உன்மேல்‌ ஏவிவிட்டாலும்‌ நீ 
அஞ்சமாட்டாய்‌. உன்‌ எதிரிகளே வெருண்டு மருண்டு கீழே உருண்டு 
விழுவார்கள்‌. நீயோ வெற்றிமுடி சூடி ஜெயவீர அரசியாய்‌ 
உலகத்தின்‌ இறுதி நாள்மட்டும்‌, மாறாமலும்‌ குறையாமலும்‌, இருந்து, 
மனிதருக்கெல்லாம்‌ இரட்சணியம்‌ கொடுக்கும்‌ பொதுத்‌ தாயாய்‌ 
இருந்து வாழ்வாய்‌. நீ யாருக்குத்‌ தாய்‌ இல்லையோ அவனுக்குச்‌ 


சர்வேசுரன்‌ பிதா அல்ல. யார்‌ உன்‌ வார்த்தையை மதிப்ப 
தில்லையோ, அவன்‌ சர்வேசுரனுடைய வார்த்தையையே மதிப்ப 
தில்லை. யார்‌ உன்னைப்‌ பழிக்கிறானோ, அவன்‌ சர்வேசுரனையே 
பழிக்கிறான்‌. யார்‌ உன்‌ தேவ ஆளுகைக்குள்‌ வாழ்வதில்லையோ, 
அவன்‌ மோட்சத்தின்‌ நித்திய பாக்கியத்தில்‌ வாழ மாட்டான்‌. 


ஓ! கத்தோலிக்க சபையே! இரட்சணியத்தின்‌ தாயே! உன்‌ 
செல்வப்‌ பிள்ளைகள்‌ உன்னைச்‌ சூழ்ந்து உனக்கு முடியாய்‌ வானத்‌ 
தின்‌ நட்சத்திரங்களைப்போல்‌ பிரகாசிக்கிறார்கள்‌. பிதாப்பிதாக்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌, அப்போஸ்தலரும்‌, வேதசாட்சிகளும்‌, பரிசுத்த 
புண்ணியவான்களும்‌, கன்னியர்களும்‌, ஆயிரம்‌ பத்தாயிரம்‌ லட்சம்‌ 
கோடி கோடிப்‌ பேர்‌ உன்‌ கையில்‌ வளர்ந்து உன்‌ பராமரிப்‌ பில்‌ நடந்து 
இப்போது மோட்சத்தில்‌ நன்றி உள்ளவர்களாய்‌ உன்னை வாழ்த்திப்‌ 


புகழ்ந்து துதி பாடுகிறார்கள்‌. 


ஓ! கத்தோலிக்க சபையே! என்‌ அன்புள்ள தாயே! நான்‌ பிறந்த 
நாளில்‌ நீதான்‌ என்னை உன்‌ கையில்‌ ஏந்தி ஞானஸ்நானத்தின்‌ அற்புத 
தீர்த்தத்தால்‌ என்னைக்‌ கழுவி சர்வேசுரனுக்குப்‌ பிள்ளையாகச்‌ 
செய்தாய்‌. நான்‌ பாவத்தைச்‌ செய்து, அசுத்தமானபோது, நீதான்‌ 
என்மேல்‌ சேசுநாதருடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றிக்‌ கழுவிச்‌ 
சுத்தம்‌ செய்தாய்‌. என்‌ குழந்தைப்‌ பருவமுதல்‌ இதுவரை எனக்குத்‌ 
தேவாமிர்தமான போஜனத்தை நீதான்‌ கொடுத்து என்னைப்‌ 
போஷித்து வளர்த்தாய்‌. நான்‌ சாகும்‌ போதும்‌ நீதான்‌ என்னை உன்‌ 
கையில்‌ ஏந்தி அணைத்து அர்ச்சிப்பாய்‌. 

ஓ! கத்தோலிக்க சபையே! ஏகத்துவம்‌ உன்‌ சுபாவ இலட்சணம்‌. 
பரிசுத்தம்‌ உன்‌ தூய அற்புத இராஜப்‌ போர்வை. கத்தோலிக்கம்‌ என்ற 
எல்லா இடங்களிலும்‌ நிறைந்திருக்கும்‌ நிலை, உன்‌ மகத்துவ சிங்கார 
மேன்மை. அப்போஸ்தலர்‌ காலம்‌ முதல்‌ விடாத தொடர்பு, உன்‌ 
தெய்வீக வம்ச வரிசையின்‌ உற்பத்தி. ஆ! என்‌ செல்வத்‌ தாயே! 
உன்னை நான்‌ என்றும்‌ வாழ்த்துவேன்‌. உன்‌ புகழை என்றும்‌ நான்‌ 
பாடுவேன்‌. உன்‌ பெயரை எல்லா ஜாதி ஜனங்களும்‌ அறிந்து, 
உன்னைத்‌ தேடிவந்து, உன்‌ பிள்ளைகளாகும்‌ பாக்கியம்‌ பெற்று, 
இரட்சணியம்‌ அடைய என்‌ உடலில்‌ உயிர்‌ இருக்குமட்டும்‌ ஓயாமல்‌ 
நான்‌ உழைப்பேன்‌. ஓ! என்‌ இனிய தாயே! உன்னை நான்‌ 
மறப்பேனாகில்‌ என்‌ வலது கையையே நான்‌ மறந்துபோவேனாக. 
உன்‌ புகழை என்‌ நாவு சொல்லாவிடில்‌ அது மேல்‌ வாயோடு ஒட்டிக்‌ 


கொள்ளக்‌ கடவதாக. உன்னை என்‌ இருதயம்‌ சிநேகியாவிட்டால்‌ 
அது சுருங்கி வதங்கி வறண்டு வாடி மடியக்‌ கடவது. 


ஆறாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 1: இரு யுத்தக்‌ கொடிகள்‌ 


வரம்‌ 


1. அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ எழுதிய ஞான முயற்சிகளின்‌ முக்கிய 
நோக்கம்‌: முன்‌ நாம்‌ முதல்‌ வாரத்‌ துவக்கத்தில்‌ சொன்னது போல்‌, 
ஒவ்வொருவனும்‌ தன்னிடத்திலுள்ள பாவ கெட்ட குணங்‌ களை 
நன்றாய்‌ அறிந்து அவைகளை வெறுத்து அடக்கும்படி பெரு முயற்சி 
செய்வதும்‌, அதன்பின்‌ தன்‌ அந்தஸ்தின்மட்டில்‌ சர்வேசுர னுடைய 
சித்தம்‌ இன்னதென்று அறிந்து அதன்படி நடக்கத்‌ துணிவதுமே ஞான 
முயற்சிகளின்‌ பிரதான நோக்கமாகும்‌. 

2. இரண்டாம்‌ வார ஞான முயற்சிகளில்‌ சேசுநாதரின்‌ பரிசுத்த 
வாழ்வை ஒரு உத்தம மாதிரியாய்‌ கண்முன்‌ வைத்து 
யோசிக்கும்போது, ஒவ்வொருவர்‌ மனதிலும்‌ தேவ சித்தம்‌ ஏதென்று 
பிரகாசிக்கும்‌. நிலையான ஓர்‌ அந்தஸ்தைப்‌ புதிதாய்த்‌ தெரிந்து 
கொள்ள மனதுள்‌ ளவர்களும்‌, அல்லது தாங்களிருக்கும்‌ நிலையான 
அந்தஸ்திலேயே தங்கள்‌ நடத்தையைத்‌ திருத்தி, இனி எவ்விதமாய்‌ 
சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்யலாம்‌ என்று அறிய 
விரும்புகிறவர்களும்‌, இனி நாம்‌ சொல்லும்‌ தியானங்களைக்‌ 
கருத்தாய்க்‌ கேட்டு, மனதில்‌ நன்றாய்‌ யோசித்துவந்தால்‌ தேவப்‌ 
பிரகாசம்‌ இவர்கள்‌ மனதில்‌ உதிக்கும்‌. 


3. பின்வரும்‌ தியானத்தில்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ தெளிவான 
ஒரு உவமையில்‌ இரண்டு யுத்தசேனைகள்‌ கையில்‌ விருதுக்கொடி 
பிடித்து, எதிர்த்து நின்று, போராட வரவே, சேசுநாதர்‌ ஓர்‌ சேனையின்‌ 
அதிபதியாயும்‌ சாத்தான்‌ வேறொரு படையின்‌ தலைவனாயும்‌ 
இருப்பதாகக்‌ காட்டுகிறார்‌. பசாசு மனிதரைத்‌ தன்கைவசப்படுத்த 
செய்யும்‌ கபட நாடக தந்திர சூழ்ச்சி இன்னதென்றும்‌, சேசுநாதர்‌ 
சுவாமி மனிதரை இரட்சிக்கும்படி உபயோகிக்கும்‌ தயை நிறைந்த 
செயல்முறைகள்‌ இப்படிப்பட்டவையென்றும்‌ படத்தில்‌ கண்முன்‌ 


வரைந்து காட்டியதுபோல்‌ இங்கு தெளிவாய்‌ விவரிக்கிறார்‌. 


4. சேசுநாதருடைய இராணுவ சேனையையும்‌ சாத்தானின்‌ நரக 
படையையும்‌ நீங்கள்‌ கவனித்து யோசித்தால்‌, பசாசின்‌ தந்திர 
வலையில்‌ அகப்படாமல்‌ தப்பித்து, நமது அன்புள்ள இரட்சகரோடு 
கூட எப்போதுமிருக்க உங்கள்‌ மனதில்‌ ஆசை பிறக்கும்‌. 


முதல்‌ பாகம்‌ 


சாத்தானின்‌ யுத்தக்‌ கொடி 
மனித ஜென்ம எதிரியாகிய சாத்தான்‌ தன்‌ சிம்மாசனத்தை நிலை 
நிறுத்தியிருக்கும்‌ கொடி ஸ்தலத்தைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. 
பபிலோ னியப்‌ பட்டணத்தின்‌ சமீபத்தில்‌ ஓர்‌ வறண்ட மைதானம்‌. 
அங்கே உயர்ந்து எழும்பிய ஓர்‌ சிம்மாசனம்‌. அதில்‌ எங்குமிருந்து 
அக்கினி சுவாலை புறப்பட்டு நாலு பக்கமும்‌ தாவி எழும்பி 
சுழலுகின்றது. சுவாலையிலிருந்து இருண்ட புகை திரண்டு கூடி 
சூழ்கின்றது. இவ்வித சிம்மாசனமீதிருக்கும்‌ பசாசு பயங்கர ரூபமாய்‌, 
கண்களி லிருந்து நெருப்புப்‌ பொறிகள்‌ சிதறிப்‌ பறக்க கோபாக்கினி 
கக்கி சுற்றி நிற்கும்‌ பேய்களைப்‌ பார்க்கிறது. பகையும்‌ பழியும்‌ 

கொடுமையும்‌ குரூரமும்‌ அதன்‌ முகலட்சணம்‌. 


இந்த உபமானத்தில்‌ உள்ள பல விஷயங்களின்‌ அர்த்தம்‌ இன்ன 
தென்று கேள்‌. பபிலோன்‌ என்பது கலகமும்‌ குழப்பமும்‌ நிறைந்த 
நகர்‌. அது பாவியின்‌ மனதைக்‌ குறிக்கின்றது. இந்த மனதில்‌ பசாசின்‌ 
சிம்மாசனமிருக்கின்றது. பாவியின்‌ மனதில்‌ கலகமும்‌ மயக்கமும்‌ 
பயமும்‌ கவலையும்‌ குடியிருக்கின்றன. அக்கினி சுவாலை விட்டு 
எரிவது போல்‌, பசாசு இருக்கும்‌ மனதில்‌ பலவகையான துர்‌ இச்சை 
களும்‌ துர்‌ ஆசைகளும்‌ எழும்பித்‌ தாவுகின்றன. பொருளாசை, புலன்‌ 
களின்‌ சுக ஆசை, பெருமையின்‌ ஆசை முதலிய கெட்ட ஆசைகள்‌ 
திரண்டு கூடிப்‌ பாவியின்‌ மனதில்‌ இருண்ட புகை மூடினது போல்‌, 
அவன்‌ புத்தியை மூடி, மனதைக்‌ குழப்பிக்‌ கலக்குகிறது. 

சாத்தானின்‌ சிம்மாசனமுன்‌ காட்டுமிருகங்கள்போல்‌ நிற்கும்‌ 
அந்தப்‌ பெரும்‌ கும்பலைப்‌ பார்‌. இவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ மோட்‌ 
சத்தில்‌ சம்மனசுக்களாயிருந்தவர்கள்‌. இப்போதோ சர்வேசுரனைப்‌ 
பகைக்கும்‌ துர்மனமுள்ள தீய அரூபிகள்‌, அடிமைகளைப்போல்‌ 
சாத்தானின்‌ காலடியில்‌ காத்து நிற்கிறார்கள்‌. நன்மையானது எதுவும்‌ 
இவர்களுக்கு இப்போது இல்லை. இவர்கள்‌ நினைப்பதும்‌, 
எண்ணுவதும்‌, முயற்சி செய்வதும்‌ எல்லாம்‌ அக்கிரமம்‌. இத்தனை 


கணக்கில்லாத பசாசுகளோடு மனிதர்களும்‌ கூடச்‌ சேர்ந்திருக்‌ 
கிறார்கள்‌. ஆ! என்ன கொடுமை! பசாசுகளோடு மனிதர்‌ ஏன்‌ 
சேரவேண்டும்‌? ஐயோ! இவர்கள்‌ பசாசுகளுக்குத்‌ தங்களை நேர்ந்து 
கொடுத்தவர்கள்‌. பசாசு செய்யும்‌ வேலையைத்‌ தாங்களும்‌ 
செய்வதாக சத்தியம்‌ செய்தவர்கள்‌. சாத்தான்‌ தன்‌ முன்‌ கூடி நிற்கும்‌ 
இந்தப்‌ பெருங்கூட்டத்தைப்‌ பார்த்து கோபம்‌ பொங்கும்‌ பெருங்‌ 
குரலோடு இவர்களுக்குச்‌ சொல்லும்‌ பேச்சைக்‌ கேள்‌: 

பசாசுக்களே! மனிதரின்‌ ஜென்ம எதிரி நாம்‌ என்று நீங்கள்‌ அறிந்‌ 
திருக்கிறீர்கள்‌. இவர்களைக்‌ கெடுத்து நரகத்தில்‌ கொண்டுவருவது 
நம்முடைய ஒரே நோக்கம்‌. இதில்‌ நமக்குப்‌ பூரண அநுகூலம்‌ வரும்‌ 
படி தகுந்த வழிகளைப்‌ பிரயோகிக்கவேண்டும்‌. நான்‌ சொல்வதைக்‌ 
கேளுங்கள்‌. விஷத்தை விஷமாகக்‌ காட்டினால்‌ எவன்‌ அதைக்‌ 
குடிப்பான்‌? அசுத்தத்தை அசுத்தம்‌ என்றால்‌ யார்‌ கிட்ட வருவான்‌? 
ஆனதால்‌ பாவ அவலட்சணத்தைப்‌ பாவமாக காட்டாமல்‌ மறைத்து 
அதை இன்பமாகக்‌ காட்டுவது வெற்றிக்கு இன்றியமையாத சாதனம்‌. 
ஆகையால்‌ மனிதர்‌ மனதில்‌ பண ஆசையைத்‌ தூண்டுவது நாம்‌ 
செய்ய வேண்டிய முதல்‌ காரியம்‌. பணத்தைத்‌ தேடுவதில்‌ பாவ 
மில்லை என்று அவனே சொல்வான்‌. பணமுள்ளவன்‌ அரசன்‌, பணம்‌ 
இல்லாதவன்‌ பிச்சைக்காரன்‌ என்ற பழமொழியை உண்டாக்குவான்‌. 
திரைகடலோடியும்‌ திரவியந்தேடு என்று சிறு பிள்ளைகளுக்குப்‌ 
படித்துக்‌ கொடுத்து ஞானம்‌ போதிப்பான்‌. 

பண ஆசை மனிதன்‌ மனதில்‌ புகுந்தால்‌ அதிலிருந்து மகிமை 
பெருமையின்‌ ஆசை தன்னால்‌ வளரும்‌. பணமுள்ளவனைத்தான்‌ 
உலகத்தார்‌ மதிப்பார்கள்‌. இந்த மதிப்பு பெற்றவன்‌ தன்னை எல்லா 
ருக்கும்‌ மேலாய்‌ உயர்த்தி, மற்றவர்களைப்‌ பழித்து நிந்திப்பான்‌. 
இதுதான்‌ அகங்காரம்‌. அகங்காரமாகிற பாதாளத்தில்‌ விழுந்தவன்‌ 
செய்யத்‌ துணியாத பாவம்‌ ஒன்றுமில்லை. அகங்காரம்‌ பாவங்‌ 
களுக்குத்‌ தாய்‌. இவைகள்தான்‌ மனிதனை நரகத்தில்‌ தள்ளும்படி நாம்‌ 
பிரயோகிக்க வேண்டிய மூன்று படிகள்‌: பண ஆசை, பெருமையின்‌ 
ஆசை, அகங்காரம்‌. 


இப்படிப்‌ பேசினபின்பு, சாத்தான்‌ நரகத்தில்‌ உள்ள பசாசுகளை 
எல்லாம்‌ பூமி எங்கும்‌ அனுப்புகிறது. தேசங்கள்‌, ஊர்கள்‌, ஊர்களி 
லுள்ள குடிகள்‌, குடிகளிலுள்ள மனிதர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு 


பசாசைக்‌ குறித்து அவனையோ அவளையோ எப்படியாகிலும்‌ 


நரகத்தில்‌ சேர்ப்பதே அதன்‌ ஒரே வேலையாய்‌ நியமித்து கண்டிப்‌ 
பாய்ப்‌ பேசுகிறது. 


ஆ! என்ன பயங்கரமான செய்தி! நம்மில்‌ ஒவ்வொருவருடைய 
பக்கத்தில்‌ ஒரு பசாசு இரவும்‌ பகலும்‌ நம்மைக்‌ கெடுப்பதே வேலை 
யாய்க்‌ காத்துக்கொண்டிருக்கின்றதா? இந்த எதிரியை நாம்‌ கண்‌ ணால்‌ 
பாராமல்‌ போனாலும்‌, அது நமது சமீபத்தில்‌ இருக்கிறதென்று பல 
அடையாளங்களால்‌ நாம்‌ துக்கத்தோடு அறிந்துவருகிறோம்‌. 
யாதொரு நல்ல செயலைச்‌ செய்ய நாம்‌ துவக்கினாலும்‌, உடனே 
பசாசின்‌ வாடையும்‌ நாற்றமும்‌ அடிக்கிறதைப்‌ பார்க்கிறோம்‌. பசாசு 
எத்தனை பேரை பக்தி உள்ளவர்களைப்‌ போல்‌ துவக்கத்தில்‌ நடிக்கச்‌ 
செய்து, கடைசியில்‌ அவர்களை ஏமாற்றி மயக்கி பாவத்தில்‌ விழும்‌ 
படிச்‌ செய்து நரகத்தில்‌ தள்ளிவிட்டது. பண ஆசையால்‌ கெட்டுப்‌ 
போகிறவர்கள்‌ எத்தனை பேர்‌! பணத்தின்பேரில்‌ எப்போதும்‌ 
யோசனை யாயிருந்து அதைத்‌ தேடும்‌ வழிகளை நினைத்து வாடி 
மெலிந்து போகிறவர்கள்‌ கணக்கில்லாதவர்கள்‌. மகிமையும்‌ 
பெருமையும்‌, புகழும்‌, கீர்த்தியும்‌ தேடிக்‌ கெட்டுப்‌ போகிறவர்கள்‌ 
எத்தனை பேர்‌! அகங்காரம்‌ மனதில்‌ பொங்க அதிலிருந்து அசுத்த 


ன்‌ விழுந்து ஆத்துமத்தை இழந்து போகிறவர்கள்‌ எத்தனை 
பர்‌! 


ஒவ்வொருவரும்‌ தன்‌ நடத்தையை நன்றாய்‌ சோதித்து அதிலே 
பசாசின்‌ துர்நாற்றமாகிய பண ஆசை, பெருமையின்‌ ஆசை, 
அகங்காரம்‌ எதிலேயாவது இருக்கிறதா என்று கவனித்துப்‌ பார்ப்பது 
ஆத்தும இரட்சணியத்துக்கு அவசியம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சேசுநாதர்சுவாமியுடைய போர்க்‌ கொடி 

நமது அன்புள்ள இரட்சகர்‌ தமது பிள்கைளைத்‌ தமது கொடி 
யின்‌ கீழ்‌ சேர்க்கும்படி தெரிந்த இடத்தையும்‌ அதைச்‌ சேர்ந்த பல 
விஷயங்களையும்‌ கவனித்துப்‌ பார்ப்போம்‌. ஜெருசலேம்‌ பட்டணத்‌ 
தின்‌ சமீபத்தில்‌, சிறப்பும்‌ வனப்பும்‌ அமையப்பெற்ற பசுமையான 
மைதானத்தில்‌ ஒரு தாழ்ந்த இடக்தில்‌, மக்களின்‌ மத்தியில்‌, தகப்பன்‌ 
தன்‌ பிள்ளைகள்‌ நடுவில்‌ இருப்பதுபோல்‌, சேசுநாதர்‌ சுவாமி இருக்‌ 
கிறார்‌. அருளே அவதாரமானது போல்‌ தோன்றும்‌ அவருடைய முக 


இலட்சண வடிவும்‌, தயாள சிந்தை உள்ள நற்குணமும்‌, தேவ 
மகிமையின்‌ உருவமும்‌, காந்தம்போல்‌ எல்லாரையும்‌ அவர்‌ கிட்ட 
இழுக்கின்றது. இதற்கெல்லாம்‌ அர்த்தமென்ன? 


ஜெருசலேம்‌ நகர்‌ சமாதானத்தின்‌ இடம்‌, பரிசுத்தர்களின்‌ 
இல்லிடம்‌, பாவமில்லாத மனது, மோட்சத்தின்‌ பிரதிபிம்பம்‌. இந்த 
இடத்திலே நமது தேவ இரட்சகர்‌ கண்ணுக்குப்‌ பகட்டான ராஜர்க 
மேன்மை பெருமை சிலாக்கியமின்றி, தயையும்‌ அன்பும்‌ சாந்தமும்‌ 
தாழ்ச்சியும்‌ உள்ளவராய்‌ இருக்கிறார்‌. இவருக்குச்‌ சிம்மாசனமில்லை, 
செங்கோல்‌ இல்லை. இராஜ கிரீடமுமில்லை, நாலுபேரைப்‌ போல்‌ 
இவரும்‌ ஒருவராய்‌ நடுவிலிருக்கிறார்‌. 


இவர்‌ மனுமக்களில்‌ அதிக அற்புத அழகு வடிவுள்ளவர்‌ 
(உன்னத. 5:10). அன்பே அவதாரமானதுபோல்‌ தோன்றுபவர்‌. 
முறிந்த நாணலை ஓடிக்க மாட்டார்‌. எரியும்‌ சணலை அவிக்க 
மாட்டார்‌ (மத்‌. 12:20). அவர்‌ வார்த்தையில்‌ கசப்பு இல்லை. 
அவருடைய சகவாசத்தில்‌ சலிப்பு இல்லை. எவர்க்கும்‌ தகப்பன்‌, 


எந்தப்‌ பாவிகளுக்கும்‌ இரங்கும்‌ சிநேகிதன்‌. 


சேசுநாதர்சுவாமியைச்‌ சூழ்ந்து நிற்பவர்‌ யார்‌? 
அப்போஸ்தலர்கள்‌, சீஷர்கள்‌, மகாத்துமாக்கள்‌, வேத அறிஞர்கள்‌, 
வனவாசிகள்‌, மடாதிபதிகள்‌, சம்மனசுகளைப்‌ போல்‌ பரிசுத்த 
இளவயதுச்‌ சிறார்கள்‌, இன்னும்‌ பல பேர்‌, புண்ணியங்களால்‌ 
அலங்காரம்‌ பெற்று உலகத்தில்‌ எந்த அந்தஸ்திலும்‌ உள்ளவர்கள்‌ 
இவர்கள்‌ அனைவரும்‌ மலர்ந்த முகத்தோடும்‌ தேவ 
இஷ்டப்பிரசாதத்தின்‌ மாசற்ற உடையோடும்‌ சேசுநாதர்‌ சுவாமியைச்‌ 
சுற்றி நிற்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ அனைவரையும்‌ நமது தேவ ஆண்டவர்‌ அழைக்கக்‌ 
காரணமென்ன? எல்லாருக்கும்‌ மோட்சத்தில்‌ தம்மோடு நித்திய 
பாக்கியம்‌ அனுபவிக்க ஏதுவான ஓர்‌ தவறாத நேர்‌ வழியைக்‌ 
காண்பிப்பதே அவருடைய ஒரே நோக்கம்‌, ஒரே எண்ணம்‌, ஒரே 
ஆசை. இவர்‌ தமது பிள்ளைகளுக்குச்‌ சொல்லும்‌ அமிர்தமான 
புத்தியைக்‌ கேளுங்கள்‌: 

என்‌ பிள்ளைகளே! நான்‌ பாவிகளைத்‌ தேடி இந்தப்‌ பூமியில்‌ 
வந்தேன்‌. என்‌ பிதாவின்‌ இராச்சியத்தை ஏற்படுத்துவது என்‌ வேலை. 
சகல மனிதருக்கும்‌ நித்திய ஜீவன்‌ கொடுப்பது என்‌ ஆவல்‌. மனிதர்‌ 


இருதயத்தில்‌ சிநேக நெருப்பை வளர்த்து அது சுவாலித்‌ தெரிவதைப்‌ 
பார்ப்பது என்‌ தீராத ஆசை. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்வதை எல்லாம்‌ 
உலகம்‌ எத்திசையிலுமுள்ள சகல ஜாதி மக்களுக்கும்‌ சொல்லிக்‌ 
கொடுங்கள்‌. உங்களோடு துணையாய்‌ நான்‌ உலகமுடியும்‌ நாள்வரை 
இருப்பேன்‌. மக்களை என்‌ ஊழியத்திற்கும்‌ சிநேகத்திற்கும்‌ 
சேர்க்கும்படி நீங்கள்‌ பயன்படுத்தத்‌ தகும்‌ வழிகள்‌ எவை என்று நான்‌ 
சொல்கிறேன்‌. கவனமாய்க்‌ கேளுங்கள்‌: 


எல்லாவற்றிற்கும்‌ முதலில்‌ மனிதர்கள்‌ மனதில்‌ பண ஆசை 
இல்லா திருக்கும்படி செய்ய மனதரித்திரத்தை அவர்கள்‌ 
விரும்பும்படி வற்புறுத்துங்கள்‌. மகிமை பெருமையை அவர்கள்‌ 
தேடாமல்‌ நிந்தையும்‌ துன்பமும்‌ வரும்போது நல்ல மனதோடு 
அவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி படிப்பியுங்கள்‌. பண ஆசையின்‌ 
பற்று இல்லாமல்‌, நிந்தை அவமானங்களில்‌ 
சந்தோஷமாயிருப்பவர்கள்‌ தாழ்ச்சி உள்ளவர்களாவார்கள்‌. தாழ்ச்சி 
சகல புண்ணியங்களுக்கும்‌ தாய்‌. நான்‌ இருதயத்தில்‌ சாந்தமும்‌ 
தாழ்ச்சியும்‌ உள்ளவரென்று என்னிடத்தில்‌ நீங்கள்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌. அப்போது உங்கள்‌ மனதில்‌ சமாதானம்‌ 
உண்டாவதைக்‌ காண்பீர்கள்‌ (மத்‌. 11:29). 


சேசுநாதர்சுவாமி சொன்ன இந்த அமிர்த வார்த்தைகளைக்‌ 
கேட்ட அப்போஸ்தலரும்‌ சீஷர்களும்‌ பெரும்‌ வீரர்களாய்‌ உலக 
மெங்கும்‌ போய்‌ தங்கள்‌ ஆண்டவர்‌ வாயிலிருந்து படித்த புத்தியை 
சகல ஜனங்களுக்கும்‌ சொன்னார்கள்‌. துன்ப இடையூறுகள்‌ நடுவில்‌ 
சேசுநாதருடைய வார்த்தையில்‌ நம்பிக்கை வைத்து பயப்படாமலிருந் 
தார்கள்‌. பசாசின்‌ அடிமைகளாயிருந்தவர்களைச்‌ சேசுநாதருடைய 
பிள்ளைகளாக்கினார்கள்‌. இளவயது ஆண்களும்‌ பெண்களும்‌ சுத்தத்‌ 
தரித்திரத்தையும்‌ நிந்தை அவமானத்தையும்‌, தாழ்ச்சியையும்‌ தங்கள்‌ 
பங்காகத்‌ தெரிந்து சேசுநாதருடைய விருதுகொடியின்‌ கீழ்‌ வந்து 
அவரோடு தோளுடன்‌ தோளாய்‌ சமீபத்தில்‌ நின்று லூசிப்‌ 
பசாசோடும்‌ அதன்‌ கெட்ட தோழரோடும்‌ விடாத யுத்தம்‌ தொடுத்‌ 
தார்கள்‌. சேசுநாதருடைய இராச்சியத்தை எங்கும்‌ நிறுவும்படியாய்‌ 
வருந்தி உழைத்து கடைசியில்‌ வெற்றி பெற்று மரித்தார்கள்‌. 
இப்போது நீங்கள்‌ செய்ய வேண்டியது ஏதென்று கேளுங்கள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


நமது அன்புள்ள இரட்சகரின்‌ யுத்தக்‌ கொடி ஒரு பக்கத்திலும்‌, 
லூசிப்‌ பசாசின்‌ நரகக்கொடி வேறு பக்கத்திலும்‌ ஸ்தாபித்திருக்க, 
நீங்கள்‌ எந்தப்‌ பக்கம்‌ சேரப்‌ போகிறீர்கள்‌? இந்தக்‌ கேள்வியை உங்க 
ளிடம்‌ நாம்‌ இச்சமயத்தில்‌ கேட்பது தகாதென்று நீங்கள்‌ நினைக்‌ 
கிறீர்கள்‌! நாங்கள்‌ சேசுநாதருடைய அரசாட்சியை ஏற்றுக்‌ கொண்‌ 
டோம்‌. அவர்‌ கூப்பிட்டழைத்த குரல்‌ இன்னும்‌ எங்கள்‌ காதில்‌ 
ஒலிக்கிறது. அவரோடுகூடப்‌ போவதும்‌, அவர்‌ கிட்ட நெருங்கி 
சமீபத்திலிருப்பதும்‌, அவர்‌ செய்வது போல்‌ நாங்களும்‌ செய்வதும்‌ 
எங்களுடைய மாறாத தீர்மானம்‌ என்று அவருக்கு உறுதிமொழி 
கொடுத்தோம்‌. இவ்வளவு செய்தபின்பு, இப்போது சேசுநாதரின்‌ 
சேனையிலிருப்பது எங்கள்‌ சம்மதமா என்று கேட்பது தகுதி அல்ல 
என்று தியானம்‌ செய்யும்‌ நீங்கள்‌ எல்லாரும்‌ நினைக்கிறீர்கள்‌. 

மெய்தான்‌. சேசுநாதர்சுவாமி உங்களுக்காக எவ்வளவு 
செய்திருக்‌ கிறார்‌ என்று அவருடைய வாழ்வின்‌ நிகழ்ச்சிகளைத்‌ 
தியானத்தால்‌ உங்கள்‌ மனதில்‌ உணர்ந்த பின்பு, அவரோடுகூடப்‌ 
போவேனோ என்று இப்போது சந்தேகப்படுவதே உங்கள்‌ அன்புள்ள 
இரட்சக ருக்கு அவமானமாகும்‌. ஆகையால்‌ இந்தத்‌ தியானத்தில்‌ 
நீங்கள்‌ கவனிக்க வேண்டிய விஷயம்‌ ஏதென்றால்‌: பசாசு 
மனிதர்களைக்‌ கெடுக்கும்படி எவ்வகையான தந்திர வழிகளை 
உபயோகிக்கின்றது? அது கையாளும்‌ ஆயுதங்கள்‌ 
எப்பேர்ப்பட்டவை? அதன்‌ வலைக்‌ குள்‌ அகப்படாதபடி நான்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? சேசுநாதர்‌ என்‌ கையில்‌ என்ன வகையான 
ஆயுதங்களைக்‌ கொடுக்கிறார்‌? நான்‌ இதுவரை நடந்த முறையில்‌ 
என்ன தப்பிதமிருக்கிறது? என்று இவை களைப்‌ பற்றி யோசித்து 
இனிமேல்‌ நடக்கவேண்டிய விதத்துக்கு ஏற்ற தீர்மானங்கள்‌ 
செய்வதே இந்தத்‌ தியான முயற்சியின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. 


சாத்தான்‌ மனிதர்களைக்‌ கெடுக்கும்படி இவ்வளவு கடுமையாய்‌ 
உழைப்பதை நீ பார்த்து சும்மா நிற்பாயா? பண ஆசையை நீ தரித்‌ 
திரத்தின்‌ ஆசையாலும்‌, மகிமையின்‌ ஆசையை நீ நிந்தை அவமானத்‌ 
தின்‌ ஆசையாலும்‌, அகங்காரத்தைத்‌ தாழ்ச்சியாலும்‌ ஜெயித்து, 
சேசுநாதருடைய இராஜ விருதுக்‌ கொடியின்‌ நிழலில்‌ தங்கி நீயும்‌ 
உன்னோடு பலரும்‌ இருக்கும்படி, உன்‌ உடலில்‌ உயிர்‌ இருக்கும்‌ 
வரை நீ கஷ்டப்பட்டு உழைப்பாயென்று உறுதிமொழி உன்‌ 
ஆண்டவருக்கு இன்று சொல்‌. 


தியானம்‌ முடிந்தபின்‌ முதல்‌ ஜெபம்‌ உன்‌ தாயாரான தேவ 
ஆண்டவளுக்குச்‌ செய்‌. இரக்கம்‌ நிறைந்த தேவ ஆண்டவளே! உமது 
தேவ குமாரனும்‌ என்‌ ஆண்டவருமான சேசுநாதருடைய யுத்தக்‌ 
கொடியின்கீழ்‌ நான்‌ தங்கி இருந்து உத்தம மன தரித்திரத்‌ திலும்‌, தேவ 
மகத்துவத்துக்கு சித்தமானால்‌, மெய்யான தரித்திரத்‌ திலும்‌, 
எவருக்கும்‌ பாவம்‌ உண்டாகாத அளவில்‌, அவரை அதிக மாய்க்‌ 
கண்டுபாவிக்கும்படி நிந்தை அவமானத்திலும்‌ நான்‌ நடக்கும்‌ 
படியாய்‌ உம்முடைய திவ்விய குமாரனிடம்‌ வரம்‌ கேட்டருளும்‌. 
இதன்பின்‌ அருள்‌ நிறை மந்திரம்‌ சொல்‌. 


இரண்டாம்‌ ஜெபத்தில்‌ சேசுநாதர்சுவாமி தமது திவ்விய பிதா 
விடம்‌ முன்‌ குறித்த வரங்களை உனக்குக்‌ கேட்டுக்‌ கொடுக்கும்படி 
மன்றாடு. அதன்பின்‌ கிறீஸ்துவின்‌ ஆத்துமமானதே என்ற ஜெபம்‌ 
சொல்‌. 


மூன்றாம்‌ ஜெபத்தில்‌ தேவ பிதாவினிடத்தில்‌ அதே வரங்களைக்‌ 
கேள்‌. அதன்பின்‌ பரலோக மந்திரம்‌ சொல்‌. 


KKKKKKKKKKKKKKKKKE 


ஆறாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 2: சேசுநாதருடைய பகிரங்க வாழ்வு 

நமது தேவ இரட்சகரின்‌ அற்புத வாழ்வைச்‌ சார்ந்த பல விஷயங்‌ 
களைப்‌ பற்றி யோசித்து தியானிப்பது ஆத்துமத்துக்கு வெகு 
பயனுள்ளதென்று எல்லாருக்கும்‌ தோன்றும்‌. நேற்று செய்த 
தியானங்களில்‌ அவர்‌ மனிதாவதாரம்‌ எடுத்து உலகத்தில்‌ பிறந்ததும்‌, 
இடையரும்‌ மூன்று இராஜாக்களும்‌ அவரை ஆராதித்ததும்‌ ஆகிய 
இந்த நிகழ்ச்சிகளில்‌ நமக்கு எவ்விதம்‌ முன்‌ நடந்து மோட்ச 
பாதையைக்‌ காண்பிக்கிறார்‌ என்று பார்த்தீர்கள்‌. அதன்பின்‌ முப்பது 
வருஷமளவாய்‌ தாயார்‌ வீட்டில்‌, நாசரேத்‌ ஊரில்‌, உலகத்துக்கு 
மறைந்தவராய்‌ வாழ்ந்தபோது, நல்லொழுக்கத்துக்கும்‌ ஒழுக்க 
நிலைமைக்கும்‌ ஏதுவான அற்புத புத்தியைத்‌ தமது நடத்தையில்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. இதைப்பற்றித்‌ தியானிப்பது மிகுந்த பயனுள்‌ 
ளதாயினும்‌, தியான நாட்கள்‌ குறைவாயிருந்ததின்‌ காரணமாக, பல 
விஷயங்களை நீக்கி வைத்து, சேசுநாதர்‌ கடைசி மூன்று வருஷங்‌ 


களில்‌ வெளிப்படையாக எங்கும்‌ சுற்றித்‌ திரிந்து சத்திய வேதத்தைப்‌ 
பிரசங்கித்தபோது காண்பித்த தர்ம நடத்தையை இப்போது ஒரு 
பொதுவான தியானத்தில்‌ காண்பிக்கப்‌ போகிறோம்‌. 

உலகத்தார்‌ மத்தியிலிருந்து பல வேலைகளில்‌ கலந்து வாழும்‌ 
கிறீஸ்தவர்களுக்கு நமது தேவ ஆண்டவரின்‌ பொது வாழ்வு ஓர்‌ 
மேல்‌ வரிச்சட்டம்போல்‌ கண்‌ முன்‌ இருப்பது வெகு 
பிரயோசனமாகும்‌. 


நாம்‌ சொல்வது உங்களுக்குத்‌ தெளிவாயிருக்கும்படி, நமது 
ஆண்ட வரின்‌ பொது வாழ்வை மூன்று பாகங்களாக வகுத்து, முதல்‌ 
பாகத்தில்‌ சேசுநாதர்‌ தமது தேவ பிதாவின்மட்டில்‌ நடந்த முறை 
எதுவென்றும்‌, இரண்டாம்‌ பாகத்தில்‌ தமது மட்டில்‌ எப்படி 
நடந்தாரென்றும்‌, மூன்றாம்‌ பாகத்தில்‌ மற்ற மனிதர்‌ விஷயத்தில்‌ 
அவர்‌ நடந்த விதம்‌ ஏதென்றும்‌ விவரிப்போம்‌. இதைக்‌ கவனமாய்க்‌ 
கேட்டு யோசித்தால்‌, நீங்களும்‌ சர்வேசுரன்‌ மட்டிலும்‌, உங்கள்‌ 
மட்டிலும்‌ பிறர்மட்டிலும்‌ எவ்விதம்‌ நடப்பது உங்களுக்குத்‌ தகுதி 
என்றும்‌ கடமை என்றும்‌ படிப்பீர்கள்‌. 

தேவ குடும்பத்தின்‌ தாயான நமது ஆண்டவள்‌, சேசு நாதர்‌ 
சுவாமியை நன்றாய்‌ நாம்‌ எல்லோரும்‌ அறிந்து அவர்‌ காட்டின தர்ம 
வழியில்‌ நாமும்‌ நடக்க நமக்காக ஜெபிப்பார்களாக. 


முதல்‌ பாகம்‌ 


உலக இரட்சகரான நமது ஆண்டவர்‌ முப்பது வருஷம்‌ தாயா 
ரோடு கூட இருந்து சகல புண்ணியங்களின்‌ உத்தம தர்ம மாதிரி 
காட்டினபின்‌, கடைசி மூன்று வருஷங்களில்‌ மனிதர்‌ அனைவருக்‌ கும்‌ 
பொதுவான கடமைகள்‌ இவை என்றும்‌, எப்படி இவைகளைத்‌ தங்கள்‌ 
நடத்தையில்‌ தோன்ற காட்ட வேண்டும்‌ என்றும்‌ படிப்‌ 
பித்திருக்கிறார்‌. வீட்டுக்குள்‌ இருந்து இதுவரை பிரகாசித்த தீபம்‌ 
இப்போது மலையின்‌ உச்சியில்‌ ஏற்றிய வெளிச்சம்‌ போல்‌ நான்கு 
திசையிலும்‌ தன்‌ பிரகாசத்தை வீசுகின்றது. 

சேசுநாதர்சுவாமி தமது தேவ பிதாவின்‌ மட்டில்‌ காட்டின முதல்‌ 
கடமை ஏதென்றால்‌: தமது தேவபிதாவின்‌ சித்தத்துக்கு எப்போதும்‌ 
அவர்‌ அமைந்து பணிந்து நடந்தார்‌. உலகத்தில்‌ மனிதனாய்ப்‌ பிறந்த 


வுடனே தமது பிதாவைப்‌ பார்த்து: என்‌ பிதாவே! இதோ நான்‌ 
வருகிறேன்‌. பலிகளும்‌ நேர்ச்சையும்‌ உமக்கு வேண்டாம்‌ என்றீர்‌. 
எனக்கு ஒரு சரீரத்தைப்‌ பொருத்தினீர்‌. வேதாகமத்தில்‌ எழுதி 
இருக்கிறவாறு உமது சித்தப்படி நடக்க நான்‌ வருகிறேன்‌ என்று தமது 
இருதயத்திலுள்ள ஆசையை வெளியாக்கினார்‌ (எபி. 10:5-7). 
துவக்கினதுபோலவே அவர்‌ வளர வளர இந்த ஆசையும்‌ 
வளர்ந்தது. கடைசியில்‌ தமது பிதாவின்‌ சித்தப்படி நடப்பது தமக்கு 
உணவென்று அவரே சொல்வார்‌ (அரு. 4:34). மனுஷ சுபாவத்தில்‌ 
தமக்குப்‌ பிரியமானது ஏதென்று தேடாமல்‌, தமது தேவ பிதாவுக்குப்‌ 
பிரியமுள்ளது எதுவோ அதையே தேடுவார்‌. அவரே சகல கற்பனை, 
ஒழுங்கு, ஆசாரம்‌, முறைமைகளுக்கு  ஆதிகர்த்தராயிருந்த 
போதிலும்‌, அவைகளுக்கு உட்பட்டவர்‌ போல்‌ பிரமாணிக்கமாய்க்‌ 
கீழ்ப்படிந்து வருவார்‌. குறித்த காலங்களில்‌ ஜெருசலேம்‌ நகரிலுள்ள 
தேவாலயத்திற்குத்‌ தமது பிதாவை ஆராதிக்க எல்லாரும்‌ போவது 
போல்‌ இவரும்‌ போவார்‌. தாம்‌ படவேண்டிய கொடிய பாடுகளின்‌ 
கசப்பான பாத்திரத்தைக்‌ குடிப்பது மனுஷ சுபாவத்திற்கு மிகவும்‌ 
ய்‌ ய்து ல்‌ அந்தக்‌ கொடும்‌ நிர்ப்பந்தங்கள்‌ தம்மை 
விட்டு நீங்கும்படி ஜெபித்தாலும்‌, தமது பிதாவின்‌ சித்தத்துக்குப்‌ 
பூரணமாய்‌ அமைந்த மனதோடு: பிதாவே! என்‌ மனதின்படி அல்ல, 
உமது சித்தத்தின்படியே ஆகட்டும்‌ என்று ஜெபித்தார்‌ (மாற்கு 14:36). 


உங்கள்முன்‌ வழிகாட்டி நடந்துபோகும்‌ சேசுநாதர்‌ சுவாமி உங்க 
ளுக்குக்‌ கற்பிக்கும்‌ முதல்‌ பாடம்‌ இதுதான்‌. எப்போதும்‌ சர்வேசுர 
னுடைய சித்தம்‌ இன்னதென்று அறிந்து அவர்‌ சித்தத்தோடு உங்கள்‌ 
மனதை ஒன்றித்து நடப்பது கிறீஸ்தவர்களின்‌ முதல்‌ கடமை. 
சர்வேசுரனுடைய சித்தம்‌ மோட்ச இராச்சியத்தில்‌ எவ்விதம்‌ 
குறையின்றி பரிபூரணமாய்‌ நிறைவேறி வருகின்றதோ, அவ்விதமே 
பூமியிலும்‌ ஒவ்வொருவர்‌ தங்கள்‌ நடத்தையிலும்‌ அதை 
நிறைவேற்றுவது (மத்‌. 6:10), இதுதான்‌ முறை, இதுதான்‌ ஒழுங்கு, 
இதுதான்‌ கிறீஸ்தவர்களின்‌ முதல்‌ கடமை. 

சர்வேசுரன்‌ சித்தம்‌ உங்கள்‌ மட்டில்‌ இன்னதென்று தேவ 
கற்பனைகளாலும்‌, திருச்சபையின்‌ படிப்பினையாலும்‌ ஒவ்வொரு 
வருடைய மனதில்‌ சர்வேசுரனுடைய குரல்‌ ஒலிப்பதாலும்‌ அறிய 
லாம்‌. மேலும்‌ நமக்கு இயற்கையாய்‌ நடக்கும்‌ சகலவித சம்பவங்‌ 


களும்‌ தேவ சித்தத்தின்‌ நியமிப்பால்‌ நடக்கும்‌ விஷயங்களாகும்‌. 


ஆகையால்‌ சர்வேசுரன்‌ தமது சித்தத்தை நமக்கு எந்த வகையில்‌ 
அறிவித்தாலும்‌, அதை அமைந்த மனதோடு ஏற்றுக்‌ கொள்வது 
நமக்கு எப்போதும்‌ பிரயோசனமாகும்‌. வியாதியோ, துன்பமோ, 
தரித்திரமோ, நஷ்டமோ, நிந்தையோ, பழியோ, எதுவானாலும்‌, 
பாவம்‌ ஒன்று மாத்திரம்‌ நீங்கலாக, மற்றச்‌ சகலமும்‌ சர்வேசுரனின்‌ 
அதி உத்தம சித்தப்படி நடப்பவைகளாகும்‌. இந்தச்‌ சித்தத்துக்கு 
அமைந்து, பிதாவே! உமது சித்தம்‌ பரலோகத்தில்‌ செய்யப்படுவது 
போல பூமியிலும்‌ செய்யப்படுவதாக என்று நல்ல மனதோடு 


சொல்லப்‌ பழக வேண்டும்‌. 


சேசுநாதர்சுவாமி தமது பிதாவின்‌ சித்தத்துக்குப்‌ பணிந்துவந்தது 
மாத்திரமல்ல, அந்தத்‌ தேவ பிதாவின்‌ மகிமை ஸ்தோத்திரத்துக்காக 
வருந்தி உழைத்து வேலை செய்து தம்மைச்‌ செலவழித்தார்‌. நான்‌ 
ஏழை, இளம்‌ வயதுமுதல்‌ பலவாறாய்‌ உழைக்கிறேன்‌ என்ற வேத 
வாக்கியம்‌ சேசுநாதரைக்‌ குறிக்கின்றது. தமது பிதாவின்‌ இராச்‌ 
சியத்தை ஸ்தாபிக்க இராப்பகலாய்‌ எவ்வளவு முயற்சி செய்தா 
ரென்று யாரால்‌ சொல்ல முடியும்‌? தம்மோடு ஒத்துழைக்கும்படி 
படிப்பில்லாத மீனவர்களைச்‌ சீடர்களாகத்‌ தெரிந்து அவர்களுக்குத்‌ 
தமது தேவ ஞான போதனைகளை இராப்பகலாய்ப்‌ படிப்பித்து 
அவர்களை அதற்குத்‌ தகுதி உள்ளவர்களாக்கினார்‌. பாவிகளைத்‌ 
தேடிப்‌ போவார்‌. தயாளத்தோடும்‌ அன்போடும்‌ அவர்களுக்குப்‌ புத்தி 
சொல்வார்‌. சாதாரண மக்கள்‌ தாம்‌ சொல்வதை எளிதில்‌ கண்டு 
அறியும்படி அவர்கள்‌ புத்திக்கேற்ற உபமானங்களைச்‌ சொல்லி 
விவரிப்பார்‌. ஒருதடவை சொன்ன புத்தியைத்‌ திரும்பவும்‌ இரண்டாம்‌ 
தடவையும்‌ சொல்வார்‌. 


இந்தத்‌ தேவ அலுவலில்‌ வெற்றி பெறும்படி மக்கள்‌ மத்தியில்‌ 
பகல்‌ எல்லாம்‌ உழைத்தபின்பு, இராத்திரியில்‌ மலைகளுக்குத்‌ 
தனியாய்ப்‌ போய்‌ தமது பிதாவினிடம்‌ ஜெபிப்பார்‌. சாஷ்டாங்கமாக 
விழுந்து பிதாவை ஆராதிப்பார்‌. பெருமூச்சுவிட்டு அழுது 
ஜெபிப்பார்‌ (எபி. 5:7). தமது தேவபிதாவின்‌ மகிமை ஸ்துதிக்காகத்‌ 
தம்மை ஒரு பலியாய்‌ நேர்ந்து ஒப்புக்கொடுப்பார்‌. 


ஓ! சகோதரரே! உங்கள்‌ முன்‌ நடந்து, பிதாவின்‌ மகிமைக்காக 
உழைக்கும்‌ வகையைக்‌ காட்டும்‌ சேசுநாதரைப்‌ பாருங்கள்‌! உங்கள்‌ 
மோட்ச பிதாவாகிற சர்வேசுரனுடைய மகிமையை நீங்கள்‌ 
தேடுகிறீர்களா? ஆத்துமங்களைச்‌ சர்வேசுரனிடம்‌ சேர்க்க முயற்சி 


செய்கிறீர்களா? உங்கள்‌ வீட்டிலே உங்களோடுகூட இருப்பவர்‌ 
களுக்குச்‌ சர்வேசுரனுடைய இராச்சியத்தைப்பற்றிப்‌ பேசுகிறீர்களா? 
ஓ! கிறிஸ்தவர்கள்‌ சேசுநாதருடைய தேவ இராச்சியத்தை விருத்தி 
செய்வதில்‌ எவ்வளவு அஜாக்கிரதையும்‌ அசமந்தமும்‌ உள்ளவர்களா 
யிருக்கிறார்கள்‌! உங்களைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ இதர மதத்தார்‌ செய்‌ 
வதைப்‌ பார்த்தாவது உங்களுக்கு வேத அபிமானம்‌ வராதா? 
சர்வேசுரனுடைய தேவ ஆளுகையை வளர்த்து ஆத்துமங்களைச்‌ 
சேசுநாதருடைய பாதத்தில்‌ சேர்க்கும்படியாய்க்‌ குருக்கள்‌ செய்வது 
போல்‌ நீங்கள்‌ உங்கள்‌ ஊரையும்‌, தேசத்தையும்‌, உறவினர்களையும்‌ 
விட்டு பிற தேசம்‌ போகத்‌ தேவையில்லை. வீட்டிலிருந்து கொண்டே 
உங்கள்‌ அநுதின அலுவலைச்‌ செய்து கொண்டே ஆத்துமங்களை 
இரட்சிக்கலாம்‌. 


அஞ்ஞானத்திலும்‌, பதிதத்தனத்திலும்‌, பாவத்தின்‌ அடர்ந்த 
இருளிலும்‌ அமிழ்ந்தி மூழ்கியிருப்பவர்கள்‌ அறியாமை நீங்கி, 
ஞானப்பிரகாசமாகிற ஒளியுள்ள கத்தோலிக்க சபையில்‌ வந்து 
சேரும்படி அவர்களுக்காக ஜெபம்‌ செய்து உங்கள்‌ அநுதினச்‌ 
செயல்களை ஒப்புக்கொடுக்கலாம்‌. ஜெப அப்போஸ்தல சபை 
இதற்காகவே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதில்‌ சேர்ந்திருக்கும்‌ 
நீங்கள்‌ சேசுநாதருடைய பரிசுத்த இருதயத்தின்‌ கருத்துக்கள்‌ 
நிறைவேற வேண்டுமென்கிற நல்ல கருத்தோடு உங்கள்‌ கருத்தையும்‌ 
சேர்த்தால்‌, நீங்களும்‌ அப்போஸ்தலர்‌ செய்யும்‌ தேவ அலுவலைச்‌ 
செய்கிறீர்கள்‌. சேசுநாதர்‌ தமது பிதாவின்மட்டில்‌ எப்படி நடந்தா 
ரென்று கேட்டீர்கள்‌. இனி தமது மட்டில்‌ என்ன கடமைகள்‌ 


செலுத்தினாரென்று இரண்டாம்‌ பாகத்தில்‌ கேட்கப்போகிறீர்கள்‌. 
இரண்டாம்‌ பாகம்‌ 


நமது அன்புள்ள இரட்சகர்‌ ஒரு சாதாரண மனிதனைப்போல்‌ 
திரிந்தாலும்‌ சர்வ வல்லப சர்வேசுரனாய்‌, தேவ மகத்துவம்‌ நிறைந்‌ 
தவராய்‌, சகல தேவ இலட்சணங்களும்‌ பூரணமாய்‌ அமையப்‌ 
பெற்றவராயிருந்தார்‌. ஆனாலும்‌ தமது தெய்வத்துவ மகிமையை 
மறந்தவர்‌ போல்‌ தம்மைத்‌ தாழ்த்தி எல்லாருக்கும்‌ ஊழியனாய்‌ 
நடந்தார்‌. 

தபோர்‌ மலையில்‌ மறுரூபமாய்‌ தமது தெய்வத்துவ பிரகாச 
சோதியைக்‌ காண்பித்தபோது, அப்போஸ்தலர்‌ தாங்கள்‌ அன்று 


பார்த்த அதிசயத்தை ஒருவருக்கும்‌ சொல்லவேண்டாமென்று 
கற்பித்தார்‌ (மாற்கு 9:9). அவரிடம்‌ விளங்கிய அற்புத குணங்‌ 
களையும்‌ மக்களுக்கு அவர்‌ செய்த நன்மைகளையும்‌ பார்த்து, 
அவரைத்‌ தங்கள்‌ இராஜாவாக்க மக்கள்‌ பெருமுயற்சி செய்தபோது 
அவர்களை விட்டு அகன்று போனார்‌ (அரு. 6:15). கடைசி வியாழக்‌ 
கிழமையில்‌ தமது சீஷர்களை உட்காரச்‌ செய்து ஓர்‌ தாழ்ந்த 
ஊழியனைப்‌ போல்‌ அவர்களுடைய பாதங்களைக்‌ கழுவினார்‌ 
(அரு.13:5). 


இதுதான்‌ தாழ்ச்சியின்‌ உத்தம மாதிரி. சேசுநாதர்‌ சுவாமி வரு 
முன்னே மனிதர்களுக்குள்‌ தாழ்ச்சி என்பது தாழ்வைக்‌ குறிக்கும்‌ 
இழிவான குணமாகக்‌ கருதப்பட்டது. நமது ஆண்டவர்‌ தாழ்ச்சி 
உத்தமமான புண்ணியம்‌ என்று முதல்முறை உலகத்துக்குப்‌ படிப்‌ 
பித்தார்‌. நீங்களும்‌ சேசுநாதரிடம்‌ வந்து இந்த நல்ல பாடத்தைப்‌ 
படித்துக்‌ கொள்ளுங்கள்‌. தம்பி! நீ உன்னைப்‌ பெருமையாய்‌ 
எண்ணாதே (பழ.3:7). எல்லாரிலும்‌ நீதான்‌ உயர்ந்தவனென்று 
வீண்கர்வம்‌ கொள்ளாதே. சுய அன்பு கண்கட்டி வித்தையில்‌ 
கைதேர்ந்த திறமைசாலி. அது உன்‌ கண்களை மயக்கி உன்னிடம்‌ 
இயல்பில்‌ இல்லாத இலட்சணங்களும்‌ அற்புதங்களும்‌ இருப்பதாகத்‌ 
தோற்றுவிக்கும்‌. மற்றவர்களிடத்தில்‌ பிரகாசிக்கும்‌ நற்குணங்களை நீ 
பார்க்காதபடி உன்‌ கண்களைக்‌ கட்டும்‌. உன்னைப்‌ போல்‌ எவனும்‌ 
திறமைசாலி அல்லவென்று உனக்குச்‌ சொல்லும்‌. இதை நம்பி நீ 
மோசம்போகாதே. உனக்கிருப்பது மற்றவர்களுக்கும்‌ இருக்கும்‌, 
இன்னும்‌ அதிகமும்‌ இருக்கலாம்‌ என்று நீ எண்ணி எவனுக்கும்‌ 
மேலாய்‌ உன்னை உயர்த்தாதே. 

அன்றியும்‌ நமது ஆண்டவர்‌ பாவ மாசில்லாப்‌ பரிசுத்தராயிருந் 
தாலும்‌, உலகத்திலிருந்த காலத்தில்‌ ஒரு பாவியைப்போல்‌ தபசு செய்‌ 
தார்‌. நாற்பது நாள்‌ வனாந்தரத்திலிருந்து அன்னபான உணவின்றி 
உபவாசமாயிருந்தார்‌. இவர்‌ சர்வேசுரனானதால்‌ இவரிடத்தில்‌ 
பாவத்தின்‌ நிழலும்‌ கிட்ட அண்டாது. இப்படி இருந்தாலும்‌ 
பாவியைப்‌ போல்‌ கடின தபசு செய்தார்‌. இவ்விதமாய்‌ நமது மூன்‌ 
நடந்து தபசின்‌ வழியைக்‌ காட்டுகிறார்‌. 


உங்கள்முன்‌ நடந்துபோகும்‌ நித்தியரான இராஜாவை நன்றாய்க்‌ 
கவனித்துப்‌ பாருங்கள்‌. நான்‌ செய்வதுபோல்‌ நீங்களும்‌ செய்யுங்கள்‌. 
அதிகம்‌ செய்ய நான்‌ கேட்க மாட்டேனென்று அவர்‌ உங்களுக்குச்‌ 


சொன்னது இன்னும்‌ ஞாபகம்‌ இருக்கிறதா? அவர்‌ செய்ததுபோல்‌ 
நீங்களும்‌ தபசின்‌ பாதையில்‌ நடப்பது உங்கள்‌ கடமை. பாவத்தில்‌ 
பிறந்து பாவத்தில்‌ வளரும்‌ பாவியான மனிதனுக்குத்‌ தபசின்‌ 
பாதையன்றி வேறு பாதை இல்லை. நீங்கள்‌ தபசு செய்யாவிட்டால்‌ 
எல்லாரும்‌  கெட்டழிந்து போவீர்களென்று வேதவாக்கியம்‌ 
முறையிடுகின்றது (லூக்‌. 13:3). 


தபசு செய்ய வனாந்தரம்‌ போகவேண்டுமோ? அர்ச்‌. 
அந்தோனியார்‌, அர்ச்‌. சின்னப்பர்‌ முதலியவர்கள்‌ வனவாசிகளாய்‌ 
வனத்தில்‌ பல வருஷங்கள்‌ கடின தபசு செய்தார்கள்‌. நீங்கள்‌ 
அவ்வளவு தூரம்‌ போகத்‌ தேவையில்லை. இருக்கிற இடத்திலே நீ 
எப்படி தபம்‌ செய்யலாமென்று கேள்‌. உன்‌ புலன்கள்‌ போகிற 
வழியில்‌ விடாமல்‌ அவைகளை அடக்கு. கண்பார்வையை இஷ்டம்‌ 
போல்‌ எங்கும்‌ செல்ல விடாதே. வியாதியும்‌ துன்பமும்‌ நஷ்டமும்‌ 
தரித்திரமும்‌ உனக்கு வரும்போது உன்‌ பாவங்களுக்குத்‌ தபசாக 
அவைகளை நல்ல மனதோடு ஏற்றுக்‌ கொள்‌. இன்னமும்‌ எந்தச்‌ 
சமயத்தில்‌ சுயநேசம்‌, சிற்றின்ப ஆசை முதலிய ஆசாபாசங்களை 
அடக்கி, ஒடுக்கி வருகிறாய்‌ என்றால்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ நீ உத்தம 
மான தபசு செய்கிறாய்‌. 


இதுவுமன்றி நமது திவ்விய இரட்சகர்‌ மனிதர்‌ 
நடுவிலிருந்தபோது, அவருடைய மனதில்‌ உலக காரியங்களின்‌ 
மட்டில்‌ கவலையாவது, பற்றாவது, மிதமிஞ்சிய மதிப்பாவது 
இருந்ததில்லை. அவருடைய இருதயத்தில்‌ எவர்‌ பேரிலும்‌ 
ஒழுங்கீனமான சிநேகமில்லை. அவர்‌ பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
விபரீதமானதும்‌, உண்மையற்றதும்‌, முகத்தாட்சணியம்‌ உள்ளதுமான 
ஒன்றுமில்லை. இவ்வித சம நிலையும்‌ சமரசமும்‌ உள்ள சீரான 
நடத்தையைப்‌ பார்த்தவர்கள்‌ ஆச்சரியப்பட்டுப்‌ பிரமித்தார்கள்‌. 

சகோதரரே! இதோ நீங்கள்‌ உலகத்தில்‌ நடக்கத்தக்க விதம்‌. 
கிறிஸ்தவன்‌ உலகத்தின்‌ மத்தியிலிருந்தாலும்‌ உலகத்தோடு சாராம 
லிருப்பது அவனுக்குத்‌ தகுதியானது. இதனால்‌ ஆதிமுதலில்‌ உன்‌ 


இருதயத்திலிருந்து உற்பத்தியாகும்‌ பற்றுதல்களை எல்லாம்‌ நீ 
முறையான வழியில்‌ செலுத்துவது முக்கியம்‌. உலக சுக வாழ்விலே 


உன்‌ மனம்‌ சிக்கிக்‌ கொள்ளாதபடி நீ கவனிக்கவேண்டும்‌. எவன்‌ 
எவள்பேரிலும்‌ விசேஷ அன்பு வைக்காதே. உலகத்தாரிடம்‌ நீ பார்க்‌ 
கிறதைப்‌ பற்றியோ, கேட்கிறதைப்பற்றியோ மனதில்‌ கலங்கலாகாது. 


முள்ளின்மேலே ஒரு துணியைப்‌ போட்டால்‌ எப்படி அது மாட்டிக்‌ 
கொள்ளுமோ, அப்படியே சிநேகபாவனை தன்முன்‌ தோன்றும்‌ 
பொருட்கள்‌ மேலே எளிதில்‌ மாட்டி சிக்கிக்‌ கொள்ளும்‌. இருதயத்‌ 
திலிருந்தே எல்லாத்‌ துர்க்குணங்களும்‌ உற்பத்தியாகின்றதென்பது 
தேவ வாக்கு (மத்‌. 15:19). 


அன்றியும்‌ நீ எந்த வேலையில்‌ யாரோடு இருந்தாலும்‌ 
எவனுக்கும்‌ அடிமையாகாதே. உன்னைச்‌ சேர்ந்த விஷயங்களை 
வழியிலே போகும்‌ எவனுக்கும்‌ சொல்லி மோசம்‌ போகாதே. 
வெளிக்குப்‌ பகட்டாய்த்‌ திரிபவர்களும்‌ உண்டு. வேஷம்போட்டு 
ஏமாற்றுகிறவர்களும்‌ உண்டு. கண்ணை மூடி மண்ணைத்‌ தூற்று 
கிறவர்களுமிருக்கிறார்கள்‌. பாதத்தைத்‌ தொட்டு நமஸ்காரம்‌ செய்‌ 
வதுபோல்‌ வாரிப்‌ பிடித்து கீழே தள்ளுகிறவர்களுமிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ எச்சரிக்கையுடன்‌ முன்பின்‌ பார்த்துப்‌ போ. ஆழம்‌ 
அறியுமுன்‌ காலை விடாமல்‌ நடப்பது புத்திமான்‌ தொழில்‌. இப்படி 
நடப்பதால்‌ உன்‌ மரியாதையை நீ காப்பாற்றுவாய்‌. இதுவே உன்‌ 
மட்டில்‌ நீ செலுத்த வேண்டிய கடமை. இனி மற்றவர்கள்‌ விஷயத்தில்‌ 
எப்படி நடப்பது புத்திசாலித்தனம்‌ என்றறிய சேசுநாதர்‌ சுவாமி உன்‌ 
முன்‌ நடப்பதைக்‌ கவனித்துப்‌ பார்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


நமது தயையுள்ள ஆண்டவர்‌ மனிதர்‌ மத்தியிலிருக்கும்போது 
எல்லாருக்கும்‌ அன்பும்‌ தயையும்‌ இரக்கமும்‌ காட்டிவந்தார்‌. 
அவரிடத்தில்‌ பிரகாசித்த தர்ம குணங்களை எல்லாரும்‌ பார்த்து 
அவரிடத்தில்‌ எந்த நேரத்திலும்‌ பயமின்றி வருவார்கள்‌. துன்பப்‌ 
படுவோர்‌ விடும்‌ பெரு மூச்சும்‌, ஏழைகள்‌ சிந்தும்‌ கண்ணீரும்‌ அவர்‌ 
இருதயத்தை இளகச்‌ செய்யும்‌. சிறு பிள்ளைகளைத்‌ தமது சமீபம்‌ 
வரும்படி செய்து அன்போடு அவர்களை அணைத்து ஆசீர்வதிப்‌ 
பார்‌. மக்கள்‌ திரண்டுகூடி தங்கள்‌ வீட்டையும்‌ வேலையையும்‌ மறந்து 
சேசுநாதருடைய பிரசங்கத்தைக்‌ கேட்கவும்‌ அவரைப்‌ பார்க்கவும்‌ 
வெகு தூரம்‌ போவார்கள்‌. போனவர்கள்‌ களைத்துச்‌ சோர்ந்து 
இருந்தால்‌, இவர்கள்‌ எல்லாருக்கும்‌ திருப்தியான உணவு 
அற்புதமாகக்‌ கொடுப்பார்‌ (மாற்கு 8:1-8).. 

வியாதிக்காரர்‌, குஷ்டரோகிகள்‌, அங்க ஈனர்கள்‌, நொண்டி 
முடம்‌ எந்தெந்த பிணி நோயுள்ளவர்களும்‌ சேசுவைத்‌ தேடி 


வருவார்கள்‌. எல்லாருக்கும்‌ நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம்‌ 
செய்து பூரண செளக்கியத்தோடு பாவ மன்னிப்பும்‌ ஆத்துமத்தில்‌ 
சமாதானமும்‌ கொடுத்து வீட்டுக்குச்‌ சந்தோஷமாய்‌ அனுப்புவார்‌. 
உத்தம பிறர்சிநேகத்தின்‌ பாடமிதுதான்‌ (மத்‌. 8:16) 


ஆ! மனிதர்களுக்குள்ளே இவ்வித சிநேக உறவு 
இருக்குமானால்‌ பூமியே மோட்சமாக மாறிப்போகும்‌! மனிதர்‌ 
சமூகத்தில்‌ ஜீவித்து வருகிறவர்கள்‌ தங்களோடுகூட 
வாழ்பவர்களோடு சமாதானமா யிருந்து நன்மை செய்ய 
விரும்பினால்‌, சேசுநாதர்சுவாமியிடத்தில்‌ விளங்கும்‌ பிறர்சிநேகம்‌ 
அவர்களிடத்திலுமிருப்பது மகா அவசியம்‌. சிநேக உறவில்லாத 
மனிதர்‌ சமூகம்‌ காட்டுமிருகங்களின்‌ கூட்டம்‌ போலாகும்‌. 
அயலாரோடு சமாதானமாய்‌ வாழ வேண்டுமானால்‌, பல 
சமயங்களில்‌ நமது எண்ணத்தில்‌ பிடிவாதமாய்‌ ஊன்றி நிற்பதை 
விடவேண்டும்‌. மனிதர்‌ சபையில்‌ சண்டை வளர முக்கிய காரணம்‌ 
ஏதென்றால்‌, ஒவ்வொருவனும்‌ தன்‌ எண்ணத்தை குரங்குப்‌ பிடியாய்‌ 
பிடித்து நிலைநாட்டவும்‌, தன்‌ சுயநலத்தையே தேடவும்‌, எதிலும்‌ 
முன்னுக்கு வந்து வம்புபேசி வாதாடுவதுமேயன்றி வேறென்ன? 

பிறரை நடத்த அதிகாரம்‌ பெற்றவன்‌ அன்போடு கட்டளை 
கொடுத்தால்‌, அவனுக்குக்‌ கீழ்ப்பட்டவர்கள்‌ சந்தோஷத்தோடு 
அதைச்‌ செய்வார்கள்‌. அவனவன்‌ குணத்திற்கும்‌ அறிவுக்கும்‌ தகுந்த 
வகையில்‌ அவனவனை நடத்துவது புத்திசாலித்தனம்‌. எவனையும்‌ 
எந்தக்‌ காரணம்‌ நிமித்தமும்‌, நீயாவது அவனாவது மனதில்‌ கோபம்‌ 
பொங்கிக்‌ கொதிக்கும்‌ வேளையில்‌, சினந்து சீறுவது அல்லது 
தண்டிப்பது பிரயோசனமற்ற கொடும்‌ செய்கை. கோபந்‌ தணிந்து 
உன்‌ மனம்‌ சாந்தமாயிருக்கும்போது நீ கண்டித்தால்‌ அது 
இருவருக்கும்‌ பயனுள்ளதாகும்‌. 

நமது தேவ ஆண்டவர்‌ மனிதர்‌ மத்தியிலிருக்கும்போது, அவர்க 
ளுடைய தீய குணத்தையும்‌ தப்பிதமான செய்கைகளையும்‌ பார்த்தும்‌ 
பாராதவர்போல்‌ நடந்து வந்தார்‌. தம்முடைய மனதில்‌ கோபமின்றி, 
பகையின்றி, எல்லாரோடும்‌ சமரசமாய்க்‌ கலந்து, எல்லாருக்கும்‌ 
எல்லாமுமாயிருந்தார்‌. அப்படியே நீங்களும்‌ பிறர்‌ விஷயத்தில்‌ 
நடப்பது உங்கள்‌ கடமை. பிறரிடத்தில்‌ தோன்றும்‌ குறைகளைப்‌ 
பலசமயங்களில்‌ நாம்‌ பாராதவர்கள்‌ போல்‌ நடக்க வேண்டும்‌. பிறரை 
நல்வழியில்‌ நடத்தும்‌ பொறுப்பேற்றவர்‌ களானால்‌, அப்போது 


அவர்கள்‌ செய்யும்‌ தப்பிதங்களை அறிந்து விசாரித்து அவைகளைத்‌ 
திருத்துவது கடமையாகும்‌. மேல்‌ நோக்காய்‌ பாதிக்‌ கண்ணால்‌ 
மாத்திரம்‌ பார்ப்பது அவர்களைப்‌ பாவப்‌ பழக்கத்தில்‌ 
உறுதிப்படுத்துவது போலாகும்‌. பிறர்‌ நமக்குச்‌ செய்யும்‌ 
தப்பிதங்களை மன்னித்தால்தான்‌ பரலோகத்தில்‌ இருக்கிற உங்கள்‌ 


பிதா உங்கள்‌ பாவங்களை மன்னிப்பார்‌ (மத்‌.6:14). 


உன்னைச்‌ சூழ்ந்துள்ளவர்கள்‌ மனிதர்களேயன்றி சம்மனசுகள்‌ 
அல்லவே. மனிதர்களானால்‌ குறையும்‌ குற்றமும்‌ இல்லாமலிருப்‌ 
பார்களா? இதனால்‌ பிறரிடம்‌ நீ காணும்‌ குற்றங்குறைகளைப்பற்றி 
ஆச்சரியப்படுவது ஏன்‌? நீயே பல சமயங்களில்‌ தவறு செய்திருக்‌ 
கிறாய்‌. அதைப்‌ பிறர்‌ தயவாய்‌ மன்னித்திருக்கிறார்கள்‌. அப்படி 
இருக்க நீ ஏன்‌ மற்றவர்‌ செய்த தவறை மன்னிக்க மாட்டேனென்று 
பிடிவாதம்‌ செய்கிறாய்‌? எந்த அளவோடு பிறருக்கு நீ அளப்பாயோ 
அந்த அளவே உனக்கும்‌ கொடுப்பார்கள்‌. 


சகோதரரே! சேசுநாதர்சுவாமி நமக்குக்‌ காண்பிக்கும்‌ உன்னத 
தர்ம மாதிரியை எப்போதும்‌ நமது கண்முன்‌ வைத்து, ஒருவர்‌ 
ஒருவரை இயல்பான மனதோடு சிநேகித்து, எல்லாரோடும்‌ 
சமாதானமாய்‌, ஒரு குடும்‌ பத்துப்‌ பிள்ளைகளைப்போல்‌ வாழ்ந்தால்‌, 
மோட்சத்திலிருக்கும்‌ நமது தேவ பிதாவுக்கு தகுதியுள்ள பிள்ளை 
களாயிருப்போம்‌. பிறர்‌ சிநேகம்‌ சர்வேசுரனுடைய பிள்ளைகள்‌ 
யாரென்று காட்டும்‌ தப்பாத அடையாளம்‌. இந்த அடையாளத்தால்‌ 
நாம்‌ சேசுநாதருடைய சீஷர்களென்று உலகம்‌ அறியும்‌ (அரு. 13:15). 


சேசுநாதருடைய பரிசுத்த இருதயமே! உம்மைப்‌ போல்‌ 
நாங்களும்‌ சாந்தமும்‌ தாழ்ச்சியும்‌ சிநேகமும்‌ உள்ளவர்களாகும்படி 
கிருபை செய்யும்‌. 


ஆறாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 3: சேசுநாதருடைய கடைசி இராப்போஜனம்‌ 
நமது அன்புள்ள இரட்சகர்‌ மனிதரோடு முப்பத்து மூன்று 
வருஷங்கள்‌ இருந்து அவர்களுக்குப்‌ பல வகையான நன்மைகள்‌ 
செய்து, தேவ ஞானம்‌ நிறைந்த உன்னத போதனைகளைப்‌ படிப்‌ 


பித்தபின்பு, அவர்களை விட்டுத்‌ தமது பிதாவின்‌ சமூகத்திற்குப்‌ 


போக வேண்டிய காலம்‌ வந்தது. மனிதர்களை விட்டுப்‌ பிரியுமுன்‌ 
அவர்கள்மேல்‌ தமக்கு இருந்த அணை கடந்த சிநேகத்தை ஓர்‌ உத்தம 
அடையாளத்தால்‌ காட்ட மனதாயிருந்தார்‌. 


மனிதருக்காக தமது இரத்தத்தைச்‌ சிந்தி உயிரைக்‌ கொடுப்பதே 
அதி உன்னத அடையாளமாயினும்‌, அவருடைய சிநேகத்திற்கு இது 
போதுமானதாகத்‌ தோன்றவில்லை. தமது பிரிய பிள்ளைகளாக 
ஏற்றுக்‌ கொண்ட மனிதரை அநாதைப்‌ பிள்ளைகளாய்‌ இந்தப்‌ பரதேச 
பூமியில்‌ விட்டுப்‌ போக அவர்‌ மனதுக்குச்‌ சம்மதமில்லை. தமது 
பிதாவின்‌ சமீபத்திலிருக்க அவருக்கு ஆசையாயிருந்தாலும்‌, தமது 
பிள்ளைகளை விட்டுப்‌ பிரிவது அவருக்கு வருத்தமா யிருந்தது. 
இதனால்‌ மனிதர்‌ இரட்சணியத்துக்காக மரித்த பிற்பாடும்‌ 
மனிதரோடுகூட எப்போதும்‌ இருக்க உத்தேசித்தார்‌. 


தாம்‌ நினைத்ததை நினைத்ததுபோல்‌ செய்யும்‌ சர்வ வல்லமை 
யுள்ள சர்வேசுரனானதால்‌ அற்புத தேவநற்கருணையை உண்டாக்‌ 
கினார்‌. அதனால்‌, பரலோகத்தில்‌ மகிமைப்‌ பிரதாபமாய்ப்‌ பிதாவின்‌ 
வலது பக்கத்தில்‌ வீற்றிருக்கும்‌ அதே ஆண்டவர்‌, இப்பூமியில்‌ 
அப்பத்தின்‌ வெளித்‌ தோற்றங்களில்‌ நமது கண்களுக்கு மறைந்து 
நம்மோடும்‌ இருக்கிறார்‌. சேசுநாதர்‌ ஏற்படுத்திய தேவநற்கருணை 
சகல அற்புதங்களிலும்‌ மேலான அற்புதம்‌. சிங்காரத்தோப்பின்‌ 
மத்தியிலிருந்த வாழ்வு தரும்‌ மரம்‌. மோட்சத்திலிருந்து ஓயாமல்‌ 
இறங்கி வரும்‌ தேவாமிர்த உணவாகிய அற்புத மன்னா. நமது 
தேவாலயங்களின்‌ உன்னத ஆராதனைக்குரிய மகிமை. 
கிறீஸ்தவர்களின்‌ உயிர்நிலை. அவர்களுடைய பாக்கியம்‌. 
இரட்சணியத்தின்‌ அடைமானம்‌. 


தேவநற்கருணையிலிருக்கும்‌ சேசுநாதரை ஒருவன்‌ விசுவாசத்‌ 
தாலும்‌ சிநேகத்தாலும்‌ எவ்வளவு நெருங்கி நிற்கிறானோ அவ்வளவு 
அவன்‌ உயிர்‌ பெற்று வாழ்வான்‌. ஆகையால்‌ கிறீஸ்தவர்கள்‌ தேவ 
நற்கருணையில்‌ பூரண விசுவாசம்‌ வைத்து அதிலே நமக்காக 
இருக்கும்‌ சேசுநாதர்சுவாமி மட்டில்‌ செலுத்தவேண்டிய கடமைகள்‌ 
இன்ன தென்று நன்றாய்‌ அறிவது வெகு பயனுள்ளது. இந்தக்‌ 
கடமைகளை நாம்‌ இங்கே விவரிக்கப்‌ போவதால்‌, நீங்கள்‌ 
கவனமாய்க்‌ கேட்டு, உங்கள்‌ மனதில்‌ அவை ஆழமாய்ப்‌ பதியும்படி 
செய்யுங்கள்‌. இஷ்டப்பிரசாதத்தின்‌ மாதாவாகிய பரம தேவ 
ஆண்டவள்‌ நமக்குத்‌ துணை செய்வார்களாக! 


முதல்‌ பாகம்‌ 


தேவநற்கருணை மனிதர்‌ புத்திக்கு எட்டாத உன்னத பரம சத்திய 
இரகசியமாதலால்‌, அதை ஏற்படுத்துமுன்‌, மனிதர்‌ மனதை மெது 
வாய்‌ சமரசப்படுத்தி இணக்கும்படி, சேசுநாதர்‌ பலசமயங்களில்‌ இந்த 
அற்புத புதுமையைப்‌ பற்றிப்‌ பிரசங்கித்தார்‌. (அரு. 6ஆம்‌ அதிகாரம்‌). 
அப்படியே ஒருநாள்‌ வனாந்தரத்தில்‌ ஐயாயிரம்‌ மக்களுக்கு, ஐந்து 
அப்பங்களை ஆசீர்வதித்து, திருப்தியான உணவு கொடுத்தபின்பு 
அவர்கள்‌ அடுத்த நாளிலும்‌ பெருங்கூட்டமாய்த்‌ தம்மைத்தேடி 
வந்தார்களென்று கண்டு, அவர்களுக்குத்‌ தாம்‌ இனிமேல்‌ கொடுக்கும்‌ 
அற்புத உணவைப்பற்றிப்‌ பேசிச்‌ சொல்வார்‌: நாம்‌ ஜீவிய அப்பம்‌. 
உங்கள்‌ முன்னோர்கள்‌ வனாந்தரத்தில்‌ மன்னாவைச்‌ சாப்பிட்டார்கள்‌. 
பின்‌ இறந்தார்கள்‌. நாம்‌ கொடுக்கும்‌ அப்பத்தைச்‌ சாப்பிடுகிறவன்‌ 
சாகமாட்டான்‌. நாமே மோட்சத்திலிருந்து இறங்கிய அப்பம்‌. நான்‌ 
கொடுக்கும்‌ அப்பம்‌ உலகத்தின்‌ உயிராகிய என்‌ மாம்சம்‌ (அரு. 6:51). 


சேசுநாதர்‌ சொன்ன இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டவர்களில்‌ 
சிலர்‌ தங்களுக்குள்ளே வாக்குவாதம்‌ செய்து: எப்படி இவர்‌ தன்‌ 
மாம்சத்தைச்‌ சாப்பிடும்படி கொடுக்கக்கூடும்‌ என்று விவாதிக்கும்‌ 
போது, நமது தேவ இரட்சகர்‌ முன்னிலும்‌ அதிக அழுத்தமாய்ப்‌ பேசி: 
சத்தியமாய்‌ உங்களுக்கு நாம்‌ சொல்கிறோம்‌. மனுமகனின்‌ 
மாம்சத்தைச்‌ சாப்பிட்டு அவர்‌ இரத்தத்தை நீங்கள்‌ குடியாவிட்டால்‌ 
உங்களிடத்தில்‌ உயிரைக்‌ கொண்டிருக்கமாட்டீர்கள்‌. ஏனெனில்‌ என்‌ 
மாம்சமே மெய்யாகவே உணவும்‌ என்‌ இரத்தமே மெய்யாகவே 
பானமுமாயிருக்கிறது என்று திருத்தமாயும்‌ தெளிவாயும்‌ சொன்னார்‌ 
(அரு. 6:53,55). 


கடைசியில்‌ தாம்‌ சாகிறதற்கு முந்தின நாள்‌ வியாழக்கிழமை 
மாலையில்‌ தமது சீஷர்களோடு கடைசிமுறை பந்தியிலிருந்தபோது, 
நித்திய காலமாய்த்‌ தாம்‌ கருதியிருந்த அற்புத பரம தேவ இரகசியங்‌ 
களில்‌ அதி உன்னத இரகசியத்தை நிறைவேற்றும்‌ நேரம்‌ சமீபத்‌ 
திலிருப்பதாகக்‌ கண்டார்‌. தாம்‌ செய்யப்போவது இன்னதென்று தமது 
மனதில்‌ பூரண அறிவோடு அறிந்தார்‌. இதைச்‌ செய்வதற்கு 
வரம்பெல்லாம்‌ கடந்த தமது ஞானத்தையும்‌, அளவுக்கெல்லாம்‌ 
மேலிட்ட திருவுளத்தையும்‌, சர்வ வல்லபத்தையும்‌ பிரயோகிப்பது 
அவசியமென்று கண்டார்‌. தாம்‌ இதுமட்டும்‌ செய்த அதிசய 
அற்புதங்களிலும்‌ அதிக மேலான ஆச்சரிய அற்புதத்தைச்‌ செய்யப்‌ 


போவதாக உணர்ந்தார்‌. அப்போது அவருடைய முகம்‌ தேவப்‌ 
பிரகாச ஒளி வீசினது. இருதயம்‌ பதைத்தது. கண்கள்‌ கலங்கினது. 
தமது திவ்ய நற்கருணை உலக முடியும்‌ நாள்வரை தமது பிள்ளை 
களோடு இருந்து வாழ்வில்‌ அவர்களுக்கு ஆறுதலும்‌ பாக்கியமும்‌ 
தந்து தாம்‌ செய்யும்‌ நன்மைகளை எல்லாம்‌ ஒரே பார்வையில்‌ தமது 
அளவற்ற ஞானப்‌ பார்வையால்‌ பார்த்தார்‌. அதே பார்வையில்‌, 
நன்றியில்லா மனிதரும்‌ தமது சொந்தப்‌ பிள்ளைகளில்‌ அநேகரும்‌, 
தேவநற்கருணையின்‌ திரைக்குள்‌ மறைந்திருக்கும்‌ தமக்குச்‌ 
செய்யும்‌ நிந்தை அவமான துரோகங்களை எல்லாம்‌ தமது கண்முன்‌ 
நடப்பது போல்‌ உணர்ந்தார்‌. இந்தக்‌ காட்சிமுன்‌ அவருடைய தேவ 
இருதயம்‌ பதைத்துத்‌ துடித்து கண்கள்‌ கலங்கி இருந்தது 
ஆச்சரியமோ? 

அப்போஸ்தலர்கள்‌ இந்தக்‌ காட்சிமுன்‌ பிரமித்து கண்‌ 
இமையாம லும்‌ வாய்‌ பேசாமலும்‌ அச்ச அதிசயமுற்றிருந்தார்கள்‌. 
சேசுநாதர்‌ அப்பத்தைத்‌ தமது கையில்‌ எடுத்து பரலோகத்தில்‌ தமது 
சர்வ வல்லப பிதாவை நோக்கிக்‌ கண்களை உயர்த்தி, நன்றி 
அறிதலான ஸ்தோத்திரம்‌ செய்து, அப்பத்தை ஆசீர்வதித்து, தமது 
சீஷர்களுக்குக்‌ கொடுத்து சொல்வார்‌: நீங்கள்‌ இதை வாங்கிச்‌ 
சாப்பிடுங்கள்‌. இது என்‌ சரீரம்‌. அதன்பின்பு பாத்திரததையும்‌ 
கையிலெடுத்து ஸ்தோத்திரம்‌ செய்தபின்‌ சீஷர்களுக்குக்‌ கொடுத்து 
சொல்வார்‌: நீங்கள்‌ இதை வாங்கிக்‌ குடியுங்கள்‌. ஏனெனில்‌ இது என்‌ 
இரத்தம்‌. நீங்கள்‌ இதை என்‌ ஞாபகமாகச்‌ செய்யுங்கள்‌ (லூக்‌ 22:19). 


இவ்விதமாய்‌ அற்புத தேவநற்கருணையை  சேசுநாதர்‌ 
ஏற்படுத்தி னார்‌. தாம்‌ முன்‌ சொல்லியிருந்ததுபோலே உயிர்‌ தரும்‌ 
மோட்ச இனிமை நிறைந்த அப்பமாக தமது சரீரத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ மனிதர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. சகோதரரே! நீங்களும்‌ 
நல்ல பிள்ளை களைப்போல்‌ சேசுநாதருடைய வார்த்தையில்‌ பூரண 
விசுவாசம்‌ வைத்து தேவநற்கருணையில்‌ மறைந்திருக்கும்‌ அவருக்கு 
வணக்கமும்‌ ஆராதனையும்‌ செய்வது உங்களுடைய முதல்‌ முக்கிய 
கடமை. 


சேசுநாதர்‌ எப்படி அப்பத்தின்‌ வெளித்தோற்றத்தில்‌ கண்ணுக்குத்‌ 
தோன்றாதவிதமாய்‌ இருக்கிறார்‌ என்று மனிதன்‌ தன்‌ அற்பப்‌ புத்தி 
யால்‌ கண்டறிய சக்தி அற்றவன்‌. இந்த உலகத்தில்‌ தன்‌ கண்முன்‌ 
நடக்கும்‌ பல காரியங்களின்‌ காரணத்தைச்‌ சரியாய்‌ தெரிந்து 


கொள்ளக்‌ கூடாத மனிதன்‌, ஆச்சரிய அற்புதங்களுக்குள்‌ அதி 
உன்னத ஆச்சரியமாகிற தேவ நற்கருணையை எப்படித்‌ தன்‌ அற்பப்‌ 
புத்தியால்‌ அறிந்து அர்த்தம்‌ பண்ணுவான்‌? நெல்லை வயலிலே நீ 
விதைக்கிறாய்‌. ஒரு நெல்லிலிருந்து பல தாளடிகளுண்டாகி, 
ஒவ்வொரு தாளடியிலும்‌ பல கதிர்களும்‌, ஒவ்வொரு கதிர்களில்‌ பல 
நெல்மணிகளும்‌ உற்பத்தியாகின்றன. ஒரே நெல்லிலிருந்து இத்தனை 
கதிர்களும்‌ மணிகளும்‌ உற்பத்தியாகின்றன. ஒரே நெல்‌ லிலிருந்து 
இத்தனை கதிர்களும்‌ மணிகளும்‌ உண்டாகும்‌ காரணத்‌ தைத்‌ தான்‌ 
அறிவதாக எந்த அறிஞனும்‌ சொல்லமாட்டான்‌. இதுநிற்க, நெல்லை 
அரிசியாக்கி சமைத்து நீ சாப்பிட்டால்‌ அது உன்‌ மாம்சமாகவும்‌ 
இரத்தமாகவும்‌ மாறுகின்றது. வெண்மையான சாதம்‌ எப்படி சிவந்த 
இரத்தமாக மாறுதென்று உனக்குத்‌ தெரியுமா? உனக்கும்‌ தெரியாது 
எனக்கும்‌ தெரியாது எவனுக்கும்‌ தெரியாது. 


ஆகிலும்‌ அது எப்படி மாறுகிறதென்று நாம்‌ அறியாவிட்டாலும்‌ 
இந்த மாற்றத்தைப்‌ பற்றி நாம்‌ சந்தேகப்படுவதில்லை. அப்படியே 
சேசுநாதருடைய தவறாத வாக்கில்‌ நாம்‌ நம்பிக்கை வைத்து, 
தேவநற்கருணையில்‌ அற்புத மாற்றம்‌ எப்படி உண்டாகின்றதென்று 
நாம்‌ கண்ணாலே பார்க்காமல்‌ போனாலும்‌, அவர்‌ மெய்யாகவே 
இருக்கிறார்‌ என்று உறுதியாக விசுவசிப்பது நமது முதல்‌ கடமை. 
இந்த விசுவாசம்‌ உயிருள்ளதாயிருந்தால்‌, தேவாலயத்தில்‌ நீங்கள்‌ 
போனவுடனே, அதோ சேசுநாதர்‌ அங்கே இருக்கிறார்‌, இந்த சன்னிதி 
தீபம்‌ அவர்‌ அங்கே இருக்கிறார்‌ என்று காட்டும்‌ அடையாளம்‌ என்று 
விசுவசித்து, வணக்கத்தோடு முழங்காலைத்‌ தரையில்‌ ஊன்றி 
அவரை நமஸ்கரித்து ஆராதிப்பீர்கள்‌. அந்தத்‌ தேவ சன்னிதியைச்‌ 
சுற்றிலும்‌ தேவதூதர்கள்‌ சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து சேசு நாதரை 
இராப்பகலாய்‌  ஆராதிக்கும்போது, அற்ப மனிதன்‌ தேவ 
மகத்துவத்தின்‌ முன்‌ வணக்கமின்றி, மரியாதையின்றி இருப்பது 
சரியா? பேசுவதும்‌, சிரிப்பதும்‌, பல குறும்புகள்‌ செய்வதும்‌ சரியா? 
சகோதரரே! இனிமேல்‌ நீங்கள்‌ கோவிலுக்குள்‌ நுழைந்தவுடன்‌ 
சேசுநாதர்‌ சுவாமி தேவ நற்கருணையில்‌ இருக்கிறாரென்று உறுதி 
யாய்‌ விசுவசித்து முழங்காலிலிருந்து அவரை ஆராதியுங்கள்‌. 
மற்றவர்‌ களும்‌ அப்படிச்‌ செய்யும்படி சொல்லிக்‌ கொடுங்கள்‌. 
விசேஷமாய்‌ கோவிலில்‌ வேலை பார்க்கும்‌ உத்தியோகம்‌ 
பெற்றவர்கள்‌, இதன்‌ விஷயத்தில்‌ முக்கிய கவனம்‌ செலுத்தி, 


கோவில்‌ பூனை தேவர்களுக்கு அஞ்சாது என்ற முதுமொழி தங்கள்‌ 
மட்டில்‌ செல்லாதபடி ஜாக்கிரதையாயிருப்பார்களாக. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


நமது ஆண்டவர்‌ மனிதரோடு எப்போதும்‌ இருக்கும்படி சித்த 
மான போது, மற்ற பொருட்களைவிட்டு கோதுமை அப்பத்தைத்‌ 
தெரிந்து கொண்டதன்‌ காரணமென்ன? அப்பம்‌ சரீரத்துக்கு உயிரும்‌ 
பலமும்‌ தர அவசியமான உணவு. அப்படியே ஆத்துமத்துக்கும்‌ 
உயிரும்‌ பலமும்‌ தரும்‌ அற்புத உணவாக தேவ நற்கருணையை 
ஏற்படுத்த அப்பத்தைத்‌ தெரிந்து கொண்டார்‌. அதன்‌ நிமித்தம்‌ தமது 
மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ மனிதன்‌ சாப்பிட்டால்‌ மாத்திரம்‌ 
அவனுக்கு நித்திய வாழ்வு வரும்‌ என்று பல இடங்களில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. இதுதான்‌ அன்றன்றுள்ள எங்கள்‌ அப்பம்‌. நாம்‌ 
எல்லாரும்‌ நாள்தோறும்‌ சாப்பிட வேண்டிய தேவ உணவு. 


நல்ல உணவு எல்லாருக்கும்‌ அவசியமென்றாலும்‌ 
பலவீனமுள்ள வர்களுக்கும்‌, முயற்சியுள்ள கடின வேலை 
செய்பவர்களுக்கும்‌, உடம்பு மெலிந்தவர்களுக்கும்‌, 


குழந்தைகளுக்கும்‌ விசேஷ வகையில்‌ அவசியம்‌. அதுபோலவே 
தேவநற்கருணையாகிய ஆத்தும உணவு முக்கியமாய்‌, 
புண்ணியத்தில்‌ பலக்குறைவுள்ளவர்களுக்கும்‌, சோதனை 
தந்திரங்களாகிய ஆபத்தில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌, உலக கவலையில்‌ 
துன்பப்பட்டு வருந்துகிறவர்களுக்கும்‌, வாலிபருக்கும்‌, சிறு 
பிள்ளைகளுக்கும்‌ மகா அவசியம்‌. இவர்கள்‌ இந்தத்‌ தேவ உணவை 
அடிக்கடி சாப்பிடுவதால்‌ பக்தியிலும்‌ விசுவாசத்திலும்‌ உறுதி பெற்று 
பாவசோதனைகளை எளிதில்‌ ஜெயித்து, இளவயதி லேயே 
சர்வேசுரனுக்குப்‌ பிரமாணிக்கமாய்‌ ஊழியம்‌ செய்வார்கள்‌. 
சேசுநாதரின்‌ இடத்திலிருந்து திருச்சபையை ஆளும்‌ பாப்பரசர்கள்‌ 
பல மடல்களில்‌, இக்காலத்துக்‌ கிறீஸ்தவர்கள்‌ ஆதிகாலத்துக்‌ 
கிறீஸ்தவர்களைப்போல்‌ அடிக்கடி, முடிந்தால்‌ நாள்தோறும்‌ தேவ 
நன்மை வாங்கும்படி அவர்களைத்‌ தூண்டியிருக்கிறார்கள்‌. 
கத்தோலிக்க சபையை  சேசுநாதருடைய ஸ்தானத்திலிருந்து 
ஆண்டுவந்த பத்தாம்‌ பத்திநாதர்‌ இதன்‌. விஷயத்தில்‌ முக்கிய கவனம்‌ 
செலுத்தி, பல மடல்கள்‌ எழுதிக்‌ கிறீஸ்தவ மக்களைத்‌ தூண்டி 


உற்சாகப்படுத்தி, தினமும்‌ தேவநன்மை வாங்குவதை வழக்கத்துக்குக்‌ 


கொண்டு வரும்படி, கற்பித்தார்‌. சிறு பாலகரும்‌ புத்தி விவரம்‌ 
அறிந்து சாதாரண அப்பத்துக்கும்‌ தேவநற்கருணையாகிய தேவ 
அப்பத்திற்குமுள்ள வித்தியாசத்தை தங்கள்‌ குழந்தைகளுக்குரிய 
அறிவில்‌ உரிய அளவில்‌ அறியும்படியான வயதுக்கு அவர்கள்‌ வந்த 
வுடன்‌, காலதாமதமின்றி அவர்களுக்குத்‌ தேவநற்கருணையாகிய 
சம்மனசுக்களின்‌ உணவைக்‌ கொடுத்து, அவர்களை மாசற்றதனத்தில்‌ 
பலப்படுத்திக்‌ காப்பாற்ற வேண்டுமென்று நமது பரிசுத்த பிதா 
கற்பித்தார்‌.மீ 

தேவ நன்மையை வாங்குவதற்கு அவசியமான ஆயத்தம்‌ 
ஏதென்‌ றால்‌: ஆத்துமத்தில்‌ எவ்வித சாவான பாவமும்‌ 
இல்லாதிருப்பது முதல்‌ முக்கிய சாதனம்‌. சாவான பாவம்‌ 
ஆத்துமத்தின்‌ ஞான உயிராகிய இஷ்டப்பிரசாதத்தை அழிப்பதால்‌, 
அந்த நிலையில்‌ சேசுநாதரை நற்கருணையில்‌ உட்கொள்ளுதல்‌, 
யூதாஸ்‌ நமது அன்புள்ள ஆண்டவரை யூதர்களுக்கு விற்ற 
சதிதுரோகத்துக்குச்‌ சமமாகும்‌. ஆகையால்‌ நீ. சாவான 
பாவத்தோடிருந்தால்‌ முந்தி நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்‌. இனிமேல்‌ 
செய்வேன்‌, இப்போது நேர மில்லை என்று உன்‌ மனதைத்‌ 
திடப்படுத்தி சாவான பாவத்தோடு நன்மை வாங்காதே. அது 
அக்கிரமம்‌. தேவ துரோகம்‌. இந்த தேவ உணவை தகுதியில்லாமல்‌ 
சாப்பிடுகிறவன்‌ தானே தன்னைச்‌ சபிக்கிறான்‌ என்பது வேத 
வாக்கியம்‌. (1 கொரி. 11:29). 


தேவ நன்மை வாங்குவதற்கு அவசியமான இரண்டாம்‌ குணம்‌ 
ஏதென்றால்‌: சேசுநாதர்சுவாமிக்கு அதிகமதிகமாய்‌ பிரியப்பட்டு 
அவரைச்‌ சிநேகிக்க வேண்டுமென்கிற நல்ல எண்ணத்தோடு தேவ 
பந்திக்கு நீ போகவேண்டுமேயன்றி மனிதருடைய முகத்தாட்‌ 
சணியம்‌, வழக்கம்‌, பெருமை முதலிய உலகத்தன்மையான இவ்வித 
எண்ணத்தோடு நீ போகக்‌ கூடாது. 


தியானம்‌ செய்ய வந்திருக்கும்‌ நீங்கள்‌ எல்லோரும்‌ இன்று ஒரு 
நல்ல தீர்மானம்‌ செய்து இனிமேலாக நான்‌ முடிந்தால்‌ நாள்தோறும்‌ 


பரிசுத்த மனதோடும்‌ நல்ல கருத்தோடும்‌ நன்மை வாங்குவேன்‌ என்று 


தீர்மானம்‌ செய்யுங்கள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


தேவநற்கருணையில்‌ சேசுநாதர்சுவாமி, தாம்‌ சிலுவையில்‌ ஒரு 
முறை செய்து முடித்த உன்னத பலியைப்‌ பீடத்தில்‌ நாள்தோறும்‌ 
நிறைவேற்ற மனிதர்களுக்காக பலியாய்‌ வருகிறார்‌. 
கல்வாரிமலையில்‌ சிலுவைமேல்‌ சேசுநாதர்‌ ஒப்புக்கொடுத்த பலி 
இரத்தப்‌ பலி. பீடத்தில்‌ நாள்தோறும்‌ கொடுக்கும்‌ பலியோ இரத்தம்‌ 
சிந்தாத பலி. இந்த வித்தியாசமன்றி வேறு வித்தியாசம்‌ இவ்விரண்டு 
வகை பலிகளுக்கும்‌ இல்லை. இந்தத்‌ தேவ பலி, எந்த நாளிலும்‌ அந்த 
நாளின்‌ எந்த மணி நேரத்திலும்‌, பூமியின்‌ ஏதோ ஒரு பாகத்திலாவது 
எப்போதும்‌ நடப்பதால்‌ தேவபிதா எந்த நேரத்திலும்‌ தமது குமார 
னுடைய இரத்தம்‌ அபயமிட்டுக்‌ கூப்பிடும்‌ சப்தத்தைக்‌ கேட்கிறார்‌ 
(எபி. 12:25). பீடத்தின்‌ மேல்‌ சேசுநாதர்‌ பலியாயிருந்து மனிதர்கள்‌ 
பெயரால்‌ பிதாவை ஆராதிக்கிறார்‌. மனிதர்‌ பாவங்களுக்காக 
பிதாவிடம்‌ மன்னிப்பு கேட்கிறார்‌. மனிதர்கள்‌ நிமித்தம்‌ பிதாவுக்கு 
நன்றியறிதலான ஸ்தோத்திரம்‌ செய்கிறார்‌. மனிதர்களுக்கு தேவை 
யான நன்மை வரங்களை இரந்து மன்றாடுகிறார்‌. 


இவ்வித உன்னத பலி உனக்காக உன்‌ ஊரிலுள்ள கோவிலின்‌ 
பீடத்தில்‌ நடக்கும்போது நீ போகாமலிருப்பது நியாயமா? இன்று 
கடன்பூசை அல்லவென்று நியாயம்‌ பேசுவது நியாயமா? கடனை 
கழிக்க மட்டும்தானா நீ தேவ பலி பூசைக்குப்‌ போவாய்‌? சேசுநாதர்‌ 
சுவாமி பேரில்‌ உன்னிடமிருக்க வேண்டிய சிநேகம்‌ எங்கே? 
அவருக்கு நீ காட்டவேண்டிய நன்றியறிதல்‌ எங்கே? சேசுநாதர்‌ 
சுவாமி மட்டில்‌ தாராளகுணம்‌ காட்டுவது உனக்கு தகுதி அல்லவா? 
எவ்வளவு நீ தாராளமாய்‌ நடக்கிறாயோ அவ்வளவு சேசுநாதர்‌ 
சுவாமியும்‌ உனக்குத்‌ தேவையான நன்மைகளைத்‌ தாராளமாய்க்‌ 
கொடுப்பார்‌. முன்கை நீண்டால்‌ முழங்கை நீளும்‌ என்பது உனக்குத்‌ 
தெரியாதா? 


அன்றியும்‌ நமது தேவ இரட்சகர்‌ பூசையில்‌ பலியாய்‌ வந்தபின்பு 
மறைந்துபோவதில்லை. தன்‌ பிள்ளைகள்‌ மத்தியில்‌ இருக்கும்‌ தகப்‌ 
பனைப்போல்‌ சேசுநாதரும்‌ மனிதரோடுகூட எப்போதும்‌ இருக்கிறார்‌. 
மனிதருக்கு ஆறுதலும்‌ உதவியும்‌ தந்து அவர்கள்‌ சிந்தும்‌ கண்ணீரைத்‌ 
துடைத்து அவர்களைத்‌ தேற்றும்படியாய்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
இந்த பூமி துன்பம்‌ நிறைந்த இடமென்று அவருக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. அவர்‌ உலகத்தில்‌ இருந்த காலத்தில்‌, வருந்தி உழைத்து பார 


சுமையைச்‌ சுமந்து நடக்கிறவர்கள்‌ எல்லாரும்‌ தம்மிடம்‌ வரும்படி 


கூப்பிட்டது போல்‌ (மத்‌. 11:28) இப்போதும்‌ 
தேவநற்கருணையிலிருந்து எல்லாரையும்‌ தம்மிடம்‌ வரும்படி 
அழைக்கிறார்‌. 


ஓ! கேளுங்கள்‌ சகோதரரே! உங்களுக்கு ஏதாவது நஷ்டமோ, 
குறையோ, சிறுமையோ, வறுமையோ, ஏதோ வந்தால்‌, உங்கள்‌ 
மனது கலங்கி, இருதயம்‌ பொங்கி, உடல்‌ மெலிந்து, 
உயிரோடிருப்பதே பெரும்‌ பாரம்போல்‌ உங்களுக்குத்‌ தோன்றினால்‌, 
தேவ நற்கருணையில்‌ இருக்கும்‌ சேசுவைத்‌ தேடி வாருங்கள்‌. உங்கள்‌ 
மனதில்‌ ஆறுதல்‌ உண்டாகும்‌. சேசுநாதர்‌ உறுதியும்‌ திடனும்‌ 
கொடுப்பார்‌. துக்கக்‌ கண்ணீர்‌ ஆனந்தக்‌ கண்ணீராய்‌ மாறும்‌. மனிதர்‌ 
உங்களைப்‌ பழித்து நிந்தித்து பகைத்தால்‌, உற்றார்‌ உறவினர்‌ 
உங்களை அலட்சியம்‌ செய்தால்‌ சேசுநாதருடைய பாதத்தில்‌ 
வாருங்கள்‌. அவர்‌ உங்களுக்குத்‌ தகப்பனாயிருந்து உங்களை 
அணைத்துத்‌ தேற்றி ஆறுதலாயிருப்பார்‌. பாவ சோதனையால்‌ மனந்‌ 
தடுமாறி, ஆசாபாசத்தால்‌ நீங்கள்‌ கலங்கி வருந்தும்போது சேசுநாத 
ரிடம்‌ நம்பிக்கையுடன்‌ வாருங்கள்‌. அவர்‌ தமது இருதயத்தைக்‌ 
காண்பிப்பார்‌. உங்கள்‌ மனதிலுள்ள சோதனைகள்‌ எல்லாம்‌ சூரியப்‌ 
பிரகாசத்தைக்‌ கண்ட இருள்போல்‌ பறந்து ஓடிப்போகும்‌. நீ உன்‌ 
அஜாக்கிரதையால்‌ பாவத்தைச்‌ செய்தபோதிலும்‌, சேசுநாதருடைய 
பாதத்தில்‌ வந்து ஊதாரிப்பிள்ளையைப்‌ போல்‌ விழுந்து, தகப்பனே! 
நான்‌ பரலோகமும்‌ பூலோகமும்‌ அறிய பாவத்தைச்‌ செய்தேன்‌. 
தயவாய்ப்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌ என்று சொல்‌. அவர்‌ பொறுத்‌ 
துக்கொள்வார்‌. உன்‌ மனதில்‌ சமாதானம்‌ உண்டாகும்‌. 


தேவநற்கருணையில்‌ நமக்காகக்‌ காத்திருக்கும்‌ தகப்பனிடம்‌, 
எப்போதும்‌ உயிருள்ள விசுவாசத்தோடு போகப்‌ பழகவேண்டும்‌. 
ஒரு நாளில்‌ பல முறை அவரைச்‌ சந்திக்கப்‌ போய்‌ மனதிலுள்ள 
வருத்தத்தை அவரிடத்தில்‌ சொல்ல அறியவேண்டும்‌. இவ்வித 
விசுவாசமும்‌ அதன்‌ பலனும்‌ இன்னதென்று உங்கள்‌ மனதில்‌ 
ஆழமாய்‌ அறிய ஒரு நிகழ்ச்சியைக்‌ கேளுங்கள்‌. 


ஓர்‌ ஊரிலிருந்த குருவானவர்‌ சிறு பிள்ளைகளுக்கு ஞான 
உபதேசம்‌ செய்து தேவநற்கருணையில்‌ சேசுநாதர்‌ சுவாமி 
இருக்கிறார்‌ என்றும்‌, சிறு பிள்ளைகள்பேரில்‌ எப்போதும்‌ அன்பா 
யிருக்கிறார்‌ என்றும்‌, ஆதலால்‌ சிறு பிள்ளைகள்‌ அவரிடம்‌ கேட்கும்‌ 
மன்றாட்டைத்‌ தயவாய்க்‌ கொடுப்பாரென்றும்‌ விவரித்தார்‌. 


அங்கேயிருந்த பிள்ளைகளுள்‌ ஏழு வயதுள்ள ஒருவன்‌ எல்லாரும்‌ 
கோவிலை விட்டுப்‌ போன சமயம்‌ பார்த்து உள்ளே பீடத்தின்‌ கிட்டப்‌ 
போய்‌, சமீபத்திலிருந்து ஓர்‌ படியைத்‌ தூக்கிவந்து அதன்‌ மேலேறி 
தேவ நற்கருணைப்பெட்டியின்‌ கதவைத்‌ தன்‌ சிறு கையால்‌ 
தட்டினான்‌. உள்ளேயிருந்து சத்தம்‌ வரவில்லை. இரண்டாம்‌ 
முறையும்‌ மூன்றாம்‌ முறையும்‌ தட்டிச்‌ சொல்வான்‌: நல்ல சேசுவே! 
இங்கே இருக்கிறீர்‌, இது எனக்குத்‌ தெரியும்‌. சுவாமியார்‌, எனக்கு 
இப்போது படித்துக்‌ கொடுத்தார்‌! சிறுபிள்ளைகள்பேரில்‌ நீர்‌ 
அன்பாயிருப்பதாகச்‌ சொன்னார்‌. நான்‌ உம்மைப்‌ பார்க்க வந்தேன்‌. 
ஒரு காரியம்‌ சொல்ல வேண்டும்‌. தயவுசெய்து கதவைத்‌ 
கிறந்தருளும்‌. இவன்‌ சொல்லி முடிந்ததும்‌ கதவு தன்னால்‌ திறந்தது. 
நம்‌ தேவ இரட்சகர்‌ நேசத்தோடு அவன்‌ கண்ணுக்குத்‌ தோன்றினார்‌: 
மகனே! என்ன சொல்ல வந்தாய்‌ என்று கேட்க, சிறுவன்‌ கண்ணில்‌ 
தண்ணீர்த்‌ ததும்ப: சேசுவே! உம்‌ மைப்‌ பார்ப்பது எனக்குச்‌ 
சந்தோஷம்‌. ஒரு உதவி செய்ய வேண்டும்‌. அப்பா ஜெபம்‌ 
செய்வதில்லை,கோவிலுக்கு வருவதில்லை. அம்மாவை அடிக்கிறார்‌. 
அம்மா அழுகிறார்கள்‌. நானும்‌ அழுகிறேன்‌. நல்ல சேசுவே! 
அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும்‌ என்று தன்‌ மழலைச்‌ 
சொல்லில்‌ பேசினான்‌. சேசுநாதர்‌ சிறுவனைத்‌ தேற்றி: மகனே! 
நல்லது, சந்தோஷமாய்‌ வீட்டுக்குப்‌ போ, நீ கேட்டது போல்‌ நடக்கும்‌ 
என்று ஆசீர்வதித்து பையனை அனுப்பினார்‌. சேசுநாதர்‌ 
சொன்னதுபோல்‌ அவன்‌ தகப்பன்‌ மனந்திரும்பி நல்ல 
கிறீஸ்தவனானான்‌. வீட்டிலே அது முதல்‌ சமாதானம்‌ இருந்தது. 


இவ்வித  விசுவாசம்தான்‌ உங்கள்‌ மனதிலிருக்கும்படி 
நாள்தோறும்‌ கோவிலுக்குப்‌ போகும்போது சேசுநாதரைப்‌ பார்த்துக்‌ 
கேளுங்கள்‌. 


ஓ! சிநேகம்‌ நிறைந்த சேசுவே! எங்களுக்காக தேவ 
நற்கருணையில்‌ மறைந்திருக்கும்‌ தேவனே! உம்மை நான்‌ பக்தி 
விநயத்தோடு ஆராதிக்கிறேன்‌. இங்கே மெய்யாகவே அப்பத்தின்‌ 
வெளித்தோற்றத்‌ தில்‌ பிரசன்னமாய்‌ இருக்கிறீர்‌ என்று நான்‌ 
உறுதியாக விசுவசிக்‌ கிறேன்‌. இந்த சரீரம்தான்‌ தேவமாதாவின்‌ 
உதரத்தில்‌ அற்புதமாய்‌ உருவாகிப்‌ பிறந்தது. இந்த சரீரம்தான்‌ 
சிலுவையில்‌ எங்களுக்காக பலியாக கொடுக்கப்பட்டது. உம்மை 


ஆராதித்து உமக்கு ஸ்தோத்‌ திரம்‌ சொல்ல இனிமேல்‌ நான்‌ அடிக்கடி 


உம்மைச்‌ சந்திக்க வருவேன்‌. நீர்‌ கொடுக்கும்‌ தேவ உணவை 
முடிந்தால்‌ நாள்தோறும்‌ உட்கொள்‌ வேன்‌. கோவிலில்‌ தேவபலி 
பூசை நடக்கும்போது நானும்கூட வருவேன்‌. உமக்காக வாழ்ந்து 
உம்மிடம்‌ மரிப்பதே என்‌ பாக்கியம்‌. என்‌ நல்ல சேசுவே! என்‌ 
விசுவாசத்தை உறுதியாக்கி வளரச்‌ செய்யும்‌. 


KKKKKKKKKKKKKKKKKE 


ஆறாம்‌ நாள்‌ 
ஞானபோதகம்‌: தன்‌ ஜீவிய அந்தஸ்தில்‌ தேவசித்தம்‌ 
இதுவென்று அறிந்து தன்‌ நடத்தையைச்‌ சீர்ப்படுத்தல்‌ 


நாம்‌ முன்‌ சொன்னதுபோல்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ எழுதிய ஞான 
முயற்சிகளின்‌ ஒரு முக்கிய நோக்கம்‌ ஏதென்றால்‌: ஒவ்வொருவனும்‌ 
தன்‌ நடத்தையைச்‌ சீர்ப்படுத்தி, சர்வேசுரன்‌ தனக்குக்‌ குறித்த வழி இது 
என்று அறிந்து, அவ்வழி நடந்து தன்‌ ஆத்தும இரட்சணியம்‌ 
அடைவதாகும்‌. இந்த ஞான முயற்சிகளை எவன்‌ ஒழுங்காயும்‌ 
பிரமாணிக்கத்துடனும்‌ செய்கிறானோ அவன்‌ நாளடைவில்‌ 
சர்வேசுரனுடைய சித்தம்‌ தன்மட்டில்‌ இதுவென்று அறிவான்‌. 
தேவப்பிரகாசம்‌ அவன்‌ மனதில்‌ உதிக்கும்‌. முக்கியமாய்‌ சேசுநாதர்‌ 
சுவாமியின்‌ பரிசுத்த வாழ்வைக்‌ கண்முன்‌ வைத்துத்‌ தியானிக்கும்‌ 
போதும்‌ இரு யுத்தக்‌ கொடிகளைப்‌ பற்றி யோசிக்கையிலும்‌, எந்த 
வழியில்‌, எந்த வகையில்‌ சேசுநாதருக்கு எவ்வளவு சமீபத்தில்‌ நீங்கள்‌ 
நடப்பது உகந்ததென்றும்‌ அவசியமென்றும்‌ உங்கள்‌ புத்தியில்‌ 
தோன்றியிருக்க வேண்டும்‌. 

இதன்‌ விஷயத்தில்‌ உங்களுக்கு இன்னும்‌ அதிக தெளிவும்‌ 
பிரகாசமும்‌ உண்டாகும்படி சில யோசனைகளையும்‌ புத்திகளையும்‌ 
அர்ச்‌. இஞ்ஞாசியாருடைய ஞான முயற்சிகளில்‌ இருப்பதுபோல்‌ 
இங்கே உங்களுக்கு விவரிக்கப்போகிறோம்‌. 


முதல்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ வரம்பெல்லாம்‌ கடந்த ஞானமுள்ளவராதலால்‌, 


மனிதர்‌ அனைவரும்‌ தங்கள்‌ ஆத்துமத்தை இரட்சித்துக்‌ 


கொள்ளுவதற்காக அவர்களைச்‌ சிருஷ்டித்தபின்பு, ஒவ்வொரு 
மனிதனும்‌ தன்னை இரட்சித்துக்‌ கொள்ள அவனுக்கு ஒரு விசேஷ 
பாதையைக்‌ குறித்திருக்கிறார்‌. இதன்‌ காரணமேதெனில்‌: மனிதரில்‌ 
ஒவ்வொருவனுடைய குணமும்‌, அறிவும்‌, பழக்க வழக்கங்களும்‌ 
நோக்கமும்‌ ஆசையும்‌, பல பேதங்களால்‌ வித்தியாசப்பட்டிருப்‌ 
பதால்‌, அவனவன்‌ சுபாவத்துக்குத்‌ தகுந்ததுபோல்‌ வித்தியாசமான 
ஒழுக்க வழியும்‌ இருக்கவேண்டும்‌. இதுதான்‌ சர்வேசுரன்‌ அவ 
னுடைய இரட்சணியத்துக்குக்‌ குறித்த விசேஷ பாதை. இதை 
அறிவதும்‌, அறிந்தபின்‌ இதில்‌ சேர்வதும்‌ சேர்ந்தபின்‌ இதில்‌ தன்னைச்‌ 
சீர்ப்படுத்துவதும்‌ ஆகிய இவைகள்‌ ஞான முயற்சிகளின்‌ 


முதன்மையான நோக்கம்‌. 


உலகத்தில்‌ இருவகையான நிலை உள்ள ஜீவிய அந்தஸ்து 
இருக்‌ கிறது. குடும்ப சகிதமான திருமண அந்தஸ்து ஒன்று, 
உலகத்தைத்‌ துறந்த சந்நியாச அந்தஸ்து ஒன்று. இவ்விரண்டும்‌ 
மாற்றமின்றி நிலையாயிருப்பவைகளாதலால்‌, ஒன்றிலிருந்து 
எவனும்‌ தன்‌ விருப்பம்‌ போல்‌ வேறொன்றுக்குப்‌ போக முடியாது. 
எனவே நிலையான ஒரு ஜீவிய அந்தஸ்தில்‌ நீ பிரவேசிக்குமுன்‌, 
சர்வேசுரன்‌ உனக்குக்‌ குறித்த அந்தஸ்து எதுவென்று தீர யோசித்து 
விசாரிப்பது அத்தியாவசியம்‌. 


ஒவ்வொருவனும்‌ ஒழுங்காய்‌ இவ்விஷயத்தில்‌ யோசிப்பதற்கு 
பின்‌ வரும்‌ புத்திகளைக்‌ கவனிப்பது உத்தமம்‌. சிலரை சர்வேசுரன்‌ 
விசேஷ ஏவுதலால்‌ யாதோர்‌ சந்தேகமுமின்றித்‌ தெளிவான வகையில்‌ 
தாம்‌ குறித்த அந்தஸ்துக்கு அழைக்கிறார்‌. அப்போஸ்தலரான அர்ச்‌. 
சின்னப்பர்‌ கிறீஸ்துவர்களைத்‌ துன்பப்படுத்த வேண்டுமென்கிற துர்‌ 
எண்ணத்தோடு போகும்போது, சேசுநாதர்‌ அவரை வழியில்‌ தடுத்து, 
மனதை மாற்றி, அவர்‌ தமது தேவ நாமத்தை சகல ஜனங்களுக்கும்‌ 
பிரசங்கிக்கும்‌ அப்போஸ்தலராக அவரைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
அர்ச்‌. ஸ்தனிஸ்லாஸ்‌ தமது வீட்டில்‌ வியாதியாயிருந்தபோது 
தேவதாய்‌ தரிசனமாகி அவர்‌ சேசுசபையில்‌ பிரவேசிக்க 
வேண்டுமென்று சொல்ல, அவரும்‌ தாமதமின்றி உடனே 
சேசுசபையில்‌ சேரப்‌ புறப்பட்டார்‌. சர்வேசுரன்‌ இப்படி நேரே 
அழைப்பது அற்புத வகை. ஆனால்‌ இது சாதாரணமல்ல, 
சர்வேசுரனே இவர்கள்‌ கையைப்‌ பிடித்து தாம்‌ குறித்த இடத்துக்குக்‌ 


கூட்டிப்‌ போவது போலாகும்‌. எல்லார்‌ மட்டிலும்‌ இப்படிச்‌ செய்ய 
மாட்டார்‌. 


இந்த முதல்‌ வகையில்‌ சர்வேசுரன்‌ அழைக்காத போது, நிலை 
யான ஜீவிய அந்தஸ்தைத்‌ தெரிந்துகொள்ள மனதாயிருக்கிறவன்‌ 
பின்வரும்‌ ஒழுங்குப்படி யோசிக்கலாம்‌. உன்‌ மனது கலக்கமின்றி 
சீர்தூக்கும்‌ தராசுபோல்‌ எந்தப்‌ பக்கமும்‌ சாயாமல்‌ நடுநிலைமை 
உள்ளதாயிருக்கச்‌ செய்‌. தேவப்‌ பிரகாச உதவியை ஜெபம்‌ செய்து 
கேள்‌. அதன்பின்‌ நீ சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்து உன்‌ 
ஆத்துமத்தை இரட்சிப்பதே உன்‌ முக்கிய நோக்கமாக உன்‌ புத்தி 
சமுகமுன்‌ வைத்து, திருமண அந்தஸ்திலோ சந்நியாச அந்தஸ்திலோ 
இதை அநுகூலமாய்‌ நீ முடிக்கக்‌ கூடுமென்று சீர்தூக்கிப்பார்‌. 
இருவகை அந்தஸ்திலும்‌ அநுகூலமான சாதக அம்சங்களும்‌ அல்லது 
விரோதமான பாதக தடைகளும்‌ எவ்வளவு இருக்கின்றதென்று 
வகுத்துக்‌ குறிப்பிட்டுப்‌ பார்‌. ஒவ்வொருவனுக்கும்‌ தன்‌ சுபாவ 
குணமும்‌, பழக்க வழக்கங்களும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌ என்பதால்‌ 
இப்படி யோசிக்கும்போது தன்‌ ஆத்துமத்தை மோட்சத்தில்‌ சேர்க்க 
அநுகூலமான அந்தஸ்து இதுவென்று அவன்‌ புத்தியில்‌ தோன்றும்‌. 


அப்படி ஒரு நிலையான ஜீவிய அந்தஸ்தை நீ தெரிந்து 
கொண்டால்‌ கோவிலுக்குப்‌ போய்‌ நீ தெரிந்துகொண்ட அந்தஸ்தைச்‌ 
சர்வேசுரன்‌ ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்தித்து 
மன்றாடு. 


நிலையான ஜீவிய அந்தஸ்தை தெரிந்துகொள்ள இன்னும்‌ ஒரு 
வழியைக்‌ கேள்‌. முகமறியாத ஓர்‌ அந்நியன்‌ உன்னிடம்‌ வந்து: நான்‌ 
சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்து எப்படியாவது என்‌ ஆத்துமத்தை 
இரட்சிக்க மனதாயிருக்கிறேன்‌. நீ என்னை அறியாதவனாதலால்‌ உன்‌ 
புத்திக்கு எது உகந்தது என்று தோன்றுகிறதோ அதைப்‌ பயமின்றி 
சொல்‌ என்று உன்னைக்‌ கேட்டால்‌ நீ அவனுக்கு என்ன ஆலோசனை 


கொடுப்பாய்‌? அதுவே உனக்குத்‌ தகுந்த புத்தியென்று ஏற்றுக்கொள்‌. 


இன்னும்‌ ஒரு புத்தியைக்‌ கேள்‌. நீ அவஸ்தையாய்‌ சாகும்‌ 
தருணத்‌ திலிருக்கும்போது, அந்தக்‌ கடைசி நிமிஷத்தில்‌, எந்த 
வகையான நிலையான அந்தஸ்தில்‌ நீ வாழ்ந்திருந்தால்‌, அப்போது 
உனக்குத்‌ திருப்தியும்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ இருக்குமோ 
அதுவே இப்போது உனக்குத்‌ தகுந்ததாக எண்ணிக்‌ கொள்‌. 


அல்லது நீ இறந்தபின்பு தேவநீதிமுன்‌ உன்‌ வாழ்நாட்களின்‌ 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டிவருமே, அந்தச்‌ சமயத்தில்‌, நீ எந்த 
வாழ்வின்‌ அந்தஸ்தில்‌ இருந்திருந்தால்‌, உனக்கு மனதில்‌ கவலையும்‌ 
பயமும்‌ இருக்காதென்று இப்போது தோன்றுகிறதோ அதுவே நீ 
தெரிந்து கொள்ளத்தகும்‌ அந்தஸ்தாகும்‌. 

எந்த வகையில்‌ நீ ஒரு நிலையான வாழ்வின்‌ அந்தஸ்தைத்‌ 
தெரிந்‌ தாலும்‌, அப்படித்‌ தெரிந்துகொள்வதில்‌ சர்வேசுரனுக்கு 
ஊழியம்‌ செய்து உன்‌ ஆத்துமத்தை மோட்சத்தில்‌ 
சேர்க்கவேண்டுமென்பதே உன்‌ ஒரே நோக்கமாயிருக்க வேண்டுமே 
தவிர, வேறு எந்தக்‌ காரணத்திற்காகவும்‌ நீ ஒரு நிலையான 
அந்தஸ்தைத்‌ தெரிந்தால்‌, அது கடைசியில்‌ உனக்குக்‌ கேடாய்‌ 
முடியும்‌ என்பதை உன்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


நிலையான ஜீவிய அந்தஸ்தில்‌ ஏற்கெனவே இருப்பவர்களுக்கு 
ஓர்‌ அந்தஸ்தை தெரிந்துகொள்ள வேண்டுமென்கிற கவலை இல்லாத 
தால்‌, இவர்கள்‌ தங்கள்‌ அந்தஸ்திலேயே தங்களைச்‌ சீர்திருத்தி 
அதற்கு ஏற்ற தீர்மானங்களைச்‌ செய்வது ஞானத்‌ தியான முயற்சி 
களால்‌ இவர்களுக்கு வர வேண்டிய பிரயோசனம்‌. இங்கே நாம்‌ 
சொல்லும்‌ விஷயங்கள்‌ தன்‌ நடத்தையை ஒரு திருத்தமான 
நல்லொழுக்கத்திற்கு கொண்டுவரும்படி உதவியாயிருக்கும்‌. 

கிறீஸ்தவர்கள்‌ எல்லாரும்‌ பல கடமைகளை  அநுசரிக்க 
கட்டுப்பட்‌ டிருக்கிறார்கள்‌. ஜன சமூகத்தில்‌ வாழும்‌ எவனுக்கும்‌ 
பலவகையான கடமைகள்‌ பலர்‌ மட்டில்‌ அவசியம்‌ இருக்க 
வேண்டும்‌. இந்தக்‌ கடமைகள்‌ எல்லாம்‌ மூன்று வகுப்பில்‌ அடங்கும்‌. 
முதல்‌ வகுப்பில்‌ நமது சிருஷ்டிகரும்‌ ஆண்டவருமான சர்வேசுரனைச்‌ 
சார்ந்த கடமைகளும்‌, இரண்டாம்‌ வகுப்பில்‌ நமது அயலாரைச்‌ சார்ந்த 
கடமைகளும்‌, மூன்றாம்‌ வகுப்பில்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ தன்னையே 
அடுத்த கடமைகளும்‌ ஆகிய இவ்வித கடமைகளை எவன்‌ ஒருவன்‌ 
குறையின்றி சரியாய்‌ அநுசரிக்கிறானோ அவன்‌ நடத்தை சீரான 
நடத்தை என்று சந்தேகமின்றி சொல்லலாம்‌. 

ஆதலால்‌ தியானத்திலிருக்கும்‌ நீங்கள்‌ இங்கே சொன்ன மூவித 


கடமைகளை எப்படி இதுவரை அநுசரித்தீர்கள்‌, அதில்‌ என்ன குறை 
என்ன தப்பிதமிருந்தது, இனி எப்படி நடக்க வேண்டும்‌ என்று 


இதுவரை நீங்கள்‌ செய்த தியான யோசனைகளால்‌ அறிந்திருக்‌ 
கிறீர்கள்‌. இனி நீங்கள்‌ நடக்கவேண்டிய வழியும்‌ இன்னதென்று 
அப்போது பார்த்திருக்கிறீர்கள்‌. இன்று அவைகளை எல்லாம்‌ திரட்டிக்‌ 
கூட்டி ஞாபகத்தில்‌ வைத்து இதுதான்‌ இனி நான்‌ நடக்க வேண்டிய 
வழி என்று நிச்சயமாய்‌ தனக்குள்‌ சொல்ல வேண்டும்‌. 

சர்வேசுரனைச்‌ சார்ந்த கடமைகளில்‌ முக்கியமானவை 
ஏதெனில்‌: காலை மாலை ஜெபம்செய்தல்‌, பூசை காண முடிகிறபோது 
பக்தியோடு பூசைக்குப்‌ போதல்‌, பாவசங்கீர்த்தனம்‌ மாதத்தில்‌ 
அல்லது வாரத்தில்‌ ஒரு முறை செய்து அடிக்கடி, முடிந்தால்‌ 
நாள்தோறும்‌ தேவ நற்கருணை வாங்குதல்‌, சர்வேசுரனுடைய 
அதிமிக ஸ்தோத்‌ திரத்துக்காக தன்னால்‌ கூடிய அளவில்‌ 
உழைத்தலாகும்‌. 

உன்‌ அயலாரைச்‌ சார்ந்த கடமைகளில்‌ முதன்மையானவை 
எவை என்றால்‌: எல்லாரோடும்‌ சமாதானமாய்‌ வாழ்தல்‌, பிறர்‌ 
செய்யும்‌ குற்றங்களை மன்னித்தல்‌, அவதூறு பேசாமலிருத்தல்‌, 
எவர்க்கும்‌ பாவத்துக்குக்‌ காரணமாயிராமல்‌ எல்லாருக்கும்‌ நன்மாதிரி 
காட்டல்‌, பெரியோ ருக்குப்‌ பணிந்து நடத்தல்‌, குடும்ப 
வாழ்க்கையாயிருந்தால்‌ தன்‌ மனைவி பிள்ளைகளை முறையாயும்‌ 
நல்லவர்களாயும்‌ நடப்பித்தல்‌ ஆகிய இவை முக்கியம்‌. 


உன்மட்டில்‌ நீயே அநுசரிக்கவேண்டிய கடமைகள்‌ பல உண்டு. 
உன்‌ சுய நற்பெயரையும்‌, மரியாதையையும்‌, உன்‌ பெயரையும்‌ 
காப்பாற்‌ றுதல்‌; உன்‌ வீட்டிலும்‌ வெளியிலும்‌ பிறர்‌ கண்ணுக்கும்‌ உன்‌ 
கண்ணுக்கும்‌ விபர்கமும்‌ பாரபட்சமுமின்றி உண்மையாயும்‌ 
ஒழுங்காயும்‌ வேஷம்‌ போட்டு நடிக்கும்‌ கபடநாடக தந்திரமின்றியும்‌ 


நடப்பது, இதுவெல்லாம்‌ உன்னைச்‌ சார்ந்த கடமைகள்‌. 


உன்‌ நடத்தையைத்‌ திருத்த நீ செய்யும்‌ தீர்மானங்களை ஒரு சிறு 
புத்தகத்தில்‌ சுருக்கமாயும்‌ தெளிவாயும்‌ எழுதி உன்‌ ஆத்தும 
குருவுக்கு அதை வாசித்துக்‌ காட்டி அவர்‌ சம்மதம்‌ பெறுவது 
உத்தமம்‌. மாதத்தில்‌ ஒருமுறை இந்தப்‌ தீர்மானங்களை நீ வாசித்து 
இவை களை நீ எப்படி அந்த மாதத்தில்‌ அநுசரித்தாய்‌ என்று 
சோதிப்பது தியானத்தின்‌ பலனை என்றும்‌ காப்பாற்ற அநுகூலமான 
வழி 


தங்கள்‌ நடத்தையைச்‌ சீர்திருத்த ஏற்ற தீர்மானம்‌ செய்ய மனதா 
யிருப்பவர்களுக்கு எப்போதும்‌ கண்‌ முன்‌ இருக்க வேண்டிய தாழ்ச்சி 
யின்‌ மூன்று வகைகளை அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ காண்பிக்கிறார்‌. 


தாழ்ச்சியின்‌ மூன்று வகைகள்‌ 

தாழ்ச்சியின்‌ முதல்‌ வகை: உன்‌ ஆத்துமம்‌ இரட்சணியம்‌ 
அடைய அவசியமான இன்றியமையாத குணம்‌. சர்வேசுரனுடைய 
கற்பனை களுக்கு உன்னை முழுதும்‌ தாழ்த்தி, எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌ ஒரு போதும்‌ சாவான பாவத்தைச்‌ செய்ய 
மாட்டேனென்று தீர்மானித்து உறுதியாயிருப்பது தாழ்ச்சியின்‌ முதல்‌ 
வகையாகும்‌. இந்தத்‌ தீர்மானத்தால்‌ தான்‌ வேதசாட்சிகள்‌ 
சர்வேசுரனுக்குத்‌ துரோகமாய்‌ சாவான பாவத்தைச்‌ செய்வதிலும்‌ 
சாவது உத்தமம்‌ என்று தங்கள்‌ உயிரைக்‌ கொடுத்தார்கள்‌. 

தாழ்ச்சியின்‌ இரண்டாம்‌ வகை இதிலும்‌ உத்தமம்‌. சகல வகை 
சிருஷ்டிகள்மட்டிலும்‌ நடுநிலைமையோடிருந்து, செல்வமோ, தரித்‌ 
திரமோ, மகிமையோ, நிந்தையோ, நீண்ட வாழ்வோ, குறைந்த 
வாழ்வோ இவை சர்வேசுரனுடைய மகிமைக்கும்‌ உன்‌ ஆத்தும 
இரட்சணியத்துக்கும்‌ சமமாய்‌ உதவுமானால்‌, இவைகளை ஒரே 
சீராய்‌ மதிக்கும்‌ குணமுடையவனாதல்‌. இந்தச்‌ சமநிலையான மனது 
உள்ளவன்‌ தனக்கு இன்பமானாலும்‌ துன்பமானாலும்‌ எவ்வளவுதான்‌ 
வந்தபோதிலும்‌ தன்‌ மனது அறிய ஓர்‌ அற்ப விஷயத்திலும்‌ 
சர்வேசுரனுடைய கட்டளையை மீற மாட்டேனென்று தீர்மானித்து 
இருப்பான்‌. தன்‌ ஆத்துமத்தை இரட்சிக்க நேர்மையான 
மனதுள்ளவன்‌ எவனும்‌ இந்த இரண்டாம்‌ வகை தாழ்ச்சியில்‌ ஊன்றி 
இருந்து, மனதறிந்த அற்ப பாவத்துக்கும்‌ பயந்திருந்தால்‌, அவன்‌ 


எளிதில்‌ சாவான பாவத்தைச்‌ செய்ய மாட்டான்‌. 


தாழ்ச்சியின்‌ மூன்றாம்‌ வகை மகா உத்தமம்‌. இதுதான்‌ மேலான 
உத்தமதனத்தின்‌ சிகரம்‌. சேசுநாதர்சுவாமியே £டு கூட சமீபத்திலிருந்து 
அவரைப்‌ பார்த்து, அவரைப்‌ போல்‌, அவர்‌ நிமித்தம்‌ எல்லாம்‌ 
செய்யும்‌ அரிய குணம்‌. வறுமையும்‌, நிந்தையும்‌, அவமானமும்‌, 
சர்வேசுரனுடைய ஸ்தோத்திர மகிமைக்குச்‌ சமமாய்‌ உதவுமானாலும்‌, 
சேசுநாதருடைய சுத்த சாயல்‌ உன்னிடம்‌ இருக்க வேண்டுமென்ற 
ஆசையால்‌, வறுமை, நிந்தை, அவமானம்‌, எல்லாவற்றையும்‌ உன்‌ 
பங்காகத்‌ தெரிந்து கொள்வாயானால்‌ தாழ்ச்சியின்‌ மூன்றாம்‌ வகைமீ 
உன்னிடத்தில்‌ பிரகாசிக்கும்‌. திருச்சபையில்‌ அர்ச்சியசிஷ்டவர்‌ 
களாய்‌ வணங்கப்படுகிறவர்கள்‌ எல்லாரிடத்திலும்‌ இந்த உத்தம 
தாழ்ச்சி பூரணமாயிருந்தது. இதை யார்‌ தெரிந்து கொள்கிறார்‌ களோ 


அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 


மூன்று வியாதிக்காரரின்‌ உவமை 
உன்‌ நடத்தையைத்‌ திருத்த நீ இப்போது பலவகையான 
யோசனை களும்‌ தீர்மானங்களும்‌ செய்திருக்கிறாய்‌. இந்தப்‌ 
தீர்மானங்‌ களின்படி பிரமாணிக்கமாய்‌ நடக்க உனக்கு உறுதியான 
மனது உண்டா இல்லையா என்று நீ நிச்சயமாய்‌ அறிய 
ஆசையாயிருக்‌ கிறாயா? அப்படி இருந்தால்‌ பின்வரும்‌ மூன்று 


உவமையைக்‌ கவனமாய்க்‌ கேள்‌. 


மூன்றுபேர்‌ கடின வியாதியால்‌ அவஸ்தைப்படுகிறார்கள்‌. 
வைத்தியன்‌ வந்து பார்க்கிறான்‌. ஒவ்வொருவனுக்கும்‌ வியாதிக்குத்‌ 
தகுந்த மருந்து கொடுக்கிறான்‌. ஒருவன்‌: ஐயா! நான்‌ மருந்து சாப்பிட 
மாட்டேன்‌. கசப்பு என்‌ உடம்புக்குச்‌ சேராது. மருந்‌ தில்லாமல்‌ என்‌ 
வியாதியைக்‌ குணப்படுத்தினால்‌ மிக உதவியா யிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறான்‌. வேறொருவன்‌: ஐயா! நீங்கள்‌ கொடுக்கும்‌ மருந்து 
என்‌ நாவுக்கு ருசியாயிருக்கும்படி செய்யுங்கள்‌. அருவருப்பான 
மருந்து எதுவும்‌ கிட்ட கொண்டுவர வேண்டாம்‌ என்று கற்பிக்கிறான்‌. 
மூன்றாம்‌ வியாதியஸ்தனோ: ஐயா! நான்‌ எவ்விதத்திலும்‌ 
செளக்கியம்‌ அடைய வேண்டும்‌. அதனால்‌ என்ன மருந்து நீங்கள்‌ 
கொடுத்தாலும்‌ நான்‌ சாப்பிடுவேன்‌. என்‌ பிரியத்தைத்‌ தேடாமல்‌ என்‌ 
வியாதியைக்‌ கவனித்து அதற்குத்‌ தகுந்த மருந்து எதுவோ, அதைப்‌ 
பயமின்றிக்‌ கொடுங்கள்‌. நான்‌ சாப்பிடுவேன்‌ என்று அமர்ந்து 
பேசுகிறான்‌. 


சகோதரா! நீ உன்‌ ஆத்தும இரட்சணியத்தின்‌ வெற்றிக்காக பல 
வழிகளைப்‌ பயன்படுத்த வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறாயே. 
அவைகளை நீ உண்மையில்‌ உபயோகிப்பாயோ, அல்லது முதல்‌ 
வியாதியஸ்தனைப்போல்‌: நான்‌ சும்மா இருப்பேன்‌, வருவது 
வரட்டும்‌, தீர்மானத்தால்‌ பிரயோசனமில்லை. எப்படியாகிலும்‌ நான்‌ 
மோட்சம்‌ சேர்வேன்‌ என்று சொல்கிறாயோ? அல்லது இவ்வளவு 
மூடத்தனமாய்ப்‌ பேசாவிட்டாலும்‌, நான்‌ ஒன்றிரண்டு எனக்கு 
இஷ்டமானதும்‌ இசைந்ததுமான வழிகளை மாத்திரம்‌ பிரயோகிப்‌ 
பேன்‌, இன்பசுகத்துக்கு விரோதமான யோசனைகள்‌ எனக்கு 
வேண்டாம்‌. என்‌ சுயநேசத்துக்குக்‌ கஷ்டமானதைக்‌ கற்பித்தால்‌ அது 
சாத்தியப்படாது என்று இரண்டாவது வியாதியஸ்தனைப்‌ போல்‌ 
சொல்வாயோ? உன்‌ மனதை நன்றாய்த்‌ தூண்டி எழுப்பிக்‌ கேள்‌. 


இவ்விதக்‌ கோழை மனதால்‌ தேவசாபத்துக்கு உட்பட்டு எத்தனை 
பேர்கள்‌ இப்போது நரகத்தில்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌! 


சேசுநாதர்சுவாமியோடு அடுத்து நெருங்கி இருப்பேனென்று 
உறுதிமொழி கொடுத்த நீ மூன்றாம்‌ வியாதியஸ்தனைப்போல்‌ சொல்‌ 
வதே உனக்கு அழகு. என்‌ சேசுவே! உமக்கு ஊழியம்செய்து என்‌ 
ஆத்துமத்தை இரட்சிப்பது என்‌ ஒரே ஆசை. இதன்‌ வெற்றிக்காக நான்‌ 
எப்படி நடக்கவேண்டுமென்று எனக்கு நீர்‌ இந்தத்‌ தியான நாட்களில்‌ 
தெளிவாய்‌ காட்டினபடியே நான்‌ நடப்பேனென்பது என்‌ மாறாத்‌ 
தீர்மானம்‌, என்‌ தீர்மானத்தை ஆசீர்வதித்தருளும்‌. உமது தேவ 
வரத்தால்‌ என்‌ மனதை உறுதிப்படுத்தும்‌. நான்‌ இருந்தாலும்‌ 
இறந்தாலும்‌ உமது சித்தப்படி நடப்பேன்‌. ஆண்டவரே! நான்‌ உமது 
ஊழியன்‌. சொல்லியருளும்‌, உமது சொல்லைக்‌ கேட்க நான்‌ 
தயாராயிருக்கிறேன்‌. 

ஓ! மரியாயே! என்‌ தாயே! உமது தேவகுமாரன்‌ சேசுநாதரை 
நான்‌ நன்றாய்‌ அறிந்து உருக்கமாய்ச்‌ சிநேகித்து, அவர்‌ சித்தப்படி 
அவர்‌ குறித்த பாதையில்‌ நான்‌ பிரமாணிக்கத்துடன்‌ நடக்க எனக்காக 
மன்றாடும்‌. ஆமென்சேசு. 


மூன்றாம்‌ வாரம்‌ 
சேசுநாதர்‌ பட்ட பாடுகளைத்‌ தியானித்து நாம்‌ செய்த 
தீர்மானங்களை உறுதிப்படுத்தத்‌ தேவையான தியானங்கள்‌. 
இவ்வழி நடந்துபோகிறவர்களே! நீங்கள்‌ அனைவரும்‌ சற்று 
நின்று என்‌ துயரத்துக்குச்‌ சமமான துயரம்‌ உண்டோவென்று 
கவனித்துப்‌ பாருங்கள்‌ (திரேனி. 1:12). 


KKKKKKKKKKKKKKKKKE 


நாங்கள்‌ அவரைப்‌ பார்த்தோம்‌. அவரிடத்தில்‌ 
முகலட்சணமில்லை.  நிந்திக்கப்பட்டவரும்‌, மனிதர்களுக்குள்‌ 
கடைசியும்‌, துன்பங்களின்‌ மனிதனும்‌, பலவீனங்களை 


அறிந்தவருமாக அவர்‌ தோன்றினார்‌ (இசை. 53:2,3). 


KKKKKKKKKKKKKKKKKE 


யாதொருவன்‌ என்‌ பிறகே வர மனதாயிருந்தால்‌, தன்னைத்‌ 
தானே பரித்தியாகம்‌ செய்து, தன்‌ சிலுவையை எடுத்துக்கொண்டு 
என்னைப்‌ பின்செல்லக்கடவான்‌. (மத்‌. 16:24). 


KKKKKKKKKKKKKKKKKE 


சேசுநாதரையன்றி, இன்னும்‌ சிலுவையில்‌ அறையுண்ட 
அவரையன்றி, வேறெதுவும்‌ எனக்குத்‌ தெரிவதாக நான்‌ 
எண்ணினதில்லை (2 கொரி. 2:2). 


KKKKKKKKKKKKKKKKKE 


அவர்‌ என்னைச்‌ சிநேகித்து எனக்காகத்‌ தம்மையே கையளித்தார்‌. 
(கொலோசியர்‌, 2:20). 


KKKKKKKKKKKKKKKKKE 


சிலுவையிலே இரட்சணியம்‌, சிலுவையிலே ஜீவன்‌, சிலுவை 
யிலே சத்துருக்களிடம்‌ நின்று பாதுகாப்பு. (கி. அ. 2:12ஆ2). 


KKKKKKKKKKKKKKKKKE 


மூன்றாம்‌ வாரம்‌ 


சேசுநாதர்சுவாமி பட்ட பாடுகளைத்‌ தியானித்து நாம்‌ செய்த 


தீர்மானங்களை உறுதிப்படுத்த ஏதுவான தியானங்கள்‌ 


விவரங்கள்‌ 
1. நமது ஆண்டவரான சேசுநாதர்சுவாமி தமது ஜீவியத்தில்‌ 
நமக்குக்‌ காண்பித்துப்‌ படிப்பித்த புண்ணிய தர்மப்‌ போதனைகளை 
எல்லாம்‌, தம்முடைய பாடுகளின்‌ காலத்தில்‌ தொகுப்பாயும்‌ 
தெளிவாயும்‌ மனிதர்‌ மனதில்‌ அழுத்தமாய்ப்‌ பதிந்து அவர்களைத்‌ 
தூண்ட ஏதுவுள்ளதாயும்‌ செய்திருக்கிறார்‌. 


2 கிறிஸ்தவர்கள்‌ சேசுநாதருடைய பாடுகளை அடிக்கடி 
தியானித்து யோசித்தால்‌ பாவத்தின்பேரில்‌ பகையும்‌, துன்ப 
வருத்தங்களைப்‌ பொறுமையோடு ஏற்றுக்‌ கொள்ள மனத்‌ துணிவும்‌, 
சேசுநாதர்சுவாமிபேரில்‌ உருக்கமான சிநேகமும்‌ உண்டாகும்‌. 
அர்ச்சியசிஷ்டவர்கள்‌ சேசுநாத ருடைய பாடுகளைப்பற்றி அநுதினம்‌ 
நினைப்டார்கள்‌. 

3. இந்த மூன்றாம்‌ வாரத்தில்‌ வாசிக்கத்‌ தகுந்த புத்தகங்களாவன: 
சுவிசேஷ விளக்கம்‌, காவீது இராஜாவின்‌ மனஸ்தாப சங்கீதங்கள்‌, 
சேசுநாதர்சுவாமி பாடுகளின்‌ பேரிலிருக்கும்‌ பிரசங்கங்கள்‌. 


4. தியான நாட்களில்‌ ஓய்வு நேரத்திலும்‌ மற்ற நாட்களில்‌ 
வாரத்தின்‌ வெள்ளிக்கிழமைகளிலும்‌ சிலுவைப்‌ பாதையை அமர்ந்து 
மெதுவாய்‌ பக்தி உருக்கத்தோடு செய்வது வெகு பிரயோசனமாகும்‌. 
அப்படிச்‌ செய்யும்‌ போது சேசுநாதருடைய பாடுகளுக்குக்‌ 
காரணமான நமது பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்படுவது நல்லது. 


5. சேசுநாதர்சுவாமி பாடுகளைத்‌ தியானிப்பது 
எளிதாகும்படியாய்‌, தியானிக்கும்‌ பாகத்தில்‌ காணப்படும்‌ ஆட்கள்‌ 
யாரென்றும்‌, அவர்கள்‌ சொல்வதும்‌ செய்வதும்‌ இன்னதென்றும்‌, 
யோசிப்பதோடுகூட, சேசுநாதர்சுவாமி தமது இருதயத்திலே படும்‌ 
வருத்தம்‌ துன்பம்‌ எவ்வளவென்றும்‌, அவர்‌ பாடுபடும்காலத்தில்‌ 
அவருடைய தெய்வத்துவம்‌ எப்படி மறைந்திருந்ததென்றும்‌, 
இவ்வளவு துன்பப்பாடுகளும்‌ என்‌ பாவத்துக்காக அல்லவா 
சேசுநாதர்‌ படுகிறார்‌ என்றும்‌ நினைப்பதால்‌ தியான யோசனை 
வருத்தமின்றிச்‌ செய்யலாம்‌. இப்படி யோசிப்பதால்‌ ஆத்துமத்துக்கு 
வரும்‌ பிரயோசனமும்‌ நன்மையும்‌ அளவற்றதாகும்‌. 


ஏழாம்‌ நாள்‌ 

தியானம்‌ 1: சேசுநாதர்‌ ஜெத்சேமனி தோட்டத்தில்‌ 

அவஸ்தைப்பட்ட நிகழ்ச்சி 
முதல்‌ பாகம்‌ 

கடைசி வியாழக்கிழமையில்‌ சேசுநாதர்‌ தமது சிநேகத்தின்‌ 
பெருக்கத்தைக்‌ காட்டும்‌ அடையாளமான தேவநற்கருணையை 
உண்டாக்கி மனிதர்களுக்குக்‌ கொடுத்த பின்பு, தமது அப்போஸ்‌ 
தலர்களைக்‌ கூட்டிக்கொண்டு, இராவின்‌ இருள்‌ அடர்ந்துவரும்‌ 


சமயத்தில்‌, ஜெத்சேமனி என்ற ஒலிவ மரங்களின்‌ தோட்டத்துக்குப்‌ 
போனார்‌. தோட்டத்தின்‌ வாசலருகில்‌ தமது சீஷர்களை நிறுத்தி 
அவர்களில்‌ மூன்று பேரை மாத்திரம்‌ உள்ளே அழைத்துச்‌ சென்றார்‌. 
இவர்களையும்‌ ஓரிடத்தில்‌ இருக்கச்செய்து, சேசுநாதர்‌ மாத்திரம்‌ 
தனியே சற்று அப்பால்‌ போய்‌ இரவின்‌ இருளிலே முழங்காலிலிருந்து 
சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து பெருமூச்சுவிட்டு ஜெபம்‌ செய்தார்‌. 


சகோதரரே! கிட்ட நெருங்கி இங்கே தோன்றும்‌ பரிதாபத்துக்‌ 
குரிய காட்சியைப்‌ பார்க்க வாருங்கள்‌. இவரது கண்கள்‌ கலங்கி 
இருக்கின்றன. மூகம்‌ இரத்தப்பசை இல்லாமல்‌ வெளுத்துப்‌ 
போயிருக்கிறது. உடல்‌ நடுங்குகிறது. இருதயம்‌ பதைத்துத்‌ 
துடிக்கிறது. கைகால்‌ தளர்ந்து பலமற்று சோர்ந்துபோனது. நேற்றும்‌ 
அதற்கு முந்தியும்‌ இந்த இடத்திலே நமது அன்புள்ள இரட்சகர்‌ 
ஜெபம்‌ செய்ய வந்தபோது இவ்வளவு பரிதாப அடையாளங்கள்‌ 
ஒன்றும்‌ இல்லையே. இன்று என்ன விசேஷம்‌? சுவிசேஷத்தில்‌ 
சொல்லி இருப்பதென்ன? 


ஜெத்சேமனி தோட்டத்தில்‌ சேசுநாதர்‌ பயப்படத்‌ துவக்கினார்‌ 
என்று சுவிசேஷகர்‌ சொல்கிறார்‌ (மாற்கு 14:33). பயமா? சேசுநாதர்‌ 
பயப்படுகிறாரா? யாருக்கு அவர்‌ பயப்படுகிறார்‌? சர்வலோக 
ஆண்டவர்‌, சர்வாதி கர்த்தன்‌, சர்வ வல்லபரான சர்வேசுரன்‌, 
பயப்படுகிறாரா? இவருக்குப்‌ பயமுறுத்தத்‌ துணிவுள்ளவர்‌ யார்‌? 
இவருக்குப்‌ பயம்‌ உண்டாக்கத்‌ தகுந்தது எது? 

ஓ! கிறீஸ்தவனே! கேள்‌. இவருடைய மோட்ச பிதா இவரை 
இன்று இவருடைய ஜன்ம விரோதிகளின்‌ கையில்‌ ஒப்புவித்தார்‌. 
சேசுநாதர்‌ தமது தேவஞான தரிசனத்தால்‌ இவர்கள்‌ தமக்குச்‌ செய்ய 
நினைத்திருக்கும்‌ துன்பவாதைகள்‌, நிந்தை அவமானங்கள்‌, 
படுகொலை எல்லாம்‌ தெளிவாய்த்‌ தமது கண்முன்‌ இருப்பதைப்‌ 
பார்த்தார்‌. பெரிய பாதகனைப்‌ போல்‌ தம்மைக்‌ கயிறுகளாலும்‌ 
சங்கிலியாலும்‌ கட்டி பட்டணத்தின்‌ வீதிகள்‌ வழியாய்‌ இழுத்துப்‌ 
போகிறதையும்‌, நீதிபதி முன்‌ நிறுத்தித்‌ தமதுமேல்‌ அபாண்டமான 
பழிபாதகங்களைச்‌ சுமத்‌ தம்மைச்‌ சிலுவையில்‌ அறைந்து 
கொல்லும்படி ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கூக்குரலிட்டு கத்திக்‌ கேட்‌ 
பதையும்‌, தம்மைத்‌ தூணோடு சேர்த்துக்‌ கசைகளால்‌ இரத்தம்‌ கீழே 
சிந்தி ஓட இரக்கமின்றி அடிப்பதையும்‌, முகத்தில்‌ உமிழ்ந்து துப்பி 
அவமானப்படுத்துவதையும்‌, எல்லாம்‌ தமது அளவற்ற ஞானப்‌ 


பார்வையால்‌ பார்க்கிறார்‌. கடைசியில்‌ ஓர்‌ கழுமரத்தில்‌ அவமானப்‌ 
பட்டு, அவஸ்தைப்பட்டு, எல்லாராலும்‌ கைவிடப்பட்டு சாவதை யும்‌ 
பார்க்கிறார்‌. இவைகள்‌ எல்லாம்‌ அவருக்கு அப்போதே நடப்பதாகத்‌ 
தோன்றுகிறது. 

இவ்வளவான துன்ப அவமானங்களை எல்லாம்‌ ஒரு 
பார்வையில்‌ பார்த்ததும்‌, அதுமட்டும்‌ கலங்காமலிருந்த அவருடைய 
இருதயம்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ கலங்கி மயங்கித்‌ தவிக்கின்றது. 
நிர்ப்பாக்கியனான மனிதனை  இரட்சிக்கிறதற்காக நித்திய 
கடவுளாகிய தேவசுதன்‌ மனிதனாய்‌ அவதரித்தார்‌. தேவசுபாவத்தைச்‌ 
சிறிதும்‌ தீண்ட முடியாத பயம்‌ வேதனை துன்ப துரிதமெல்லாம்‌, 
மனிதன்‌ நிமித்தம்‌ தாம்‌ எடுத்த மெய்யான மனுஷ சுபாவத்தில்‌ 
மெய்யாகவே பட்டு அனுபவிக்கத்‌ திருவுளமானார்‌ மனுக்குல 
இரட்சகர்‌! இத்தனை கொடிய விரோதிகள்‌ தம்மைச்‌ சூழ்ந்து 
இருப்பதாக அவர்‌ உணர்ந்‌ ததும்‌ அவர்‌ மனம்‌ தடுமாறுகின்றது. 
கொடிய புலிகளின்‌ மத்தியில்‌ திடீரென்று அகப்பட்ட ஆட்டுக்குட்டி 
பயந்து கதறுவதுபோல்‌ நம்‌ அன்புள்ள ஆண்டவரும்‌ பயப்படத்‌ 
துவக்கினார்‌. பயந்த பிள்ளை தன்‌ தகப்பனைத்‌ துணையாய்க்‌ 
கூப்பிடுவது போல்‌ நமது தயை நிறைந்த சுவாமியும்‌ தமது மோட்ச 
பிதாவைப்‌ பார்த்து: அப்பா, தந்தாய்‌! இவ்வளவு துன்ப அவமானம்‌ 
நான்‌ படவோ? இவைகளை நான்‌ பட்டு அநுபவியாதபடி 
தடுக்கமாட்டீரா? ஆ! இந்தக்‌ கசப்பான பாடுகளின்‌ பாத்திரம்‌ 
என்னைவிட்டு நீங்கலாகாதா! என்று ஜெபித்தார்‌ (மாற்கு 14:36). 


நமது ஆண்டவர்‌ இப்படியாய்ப்‌ பிதாவைப்‌ பார்த்து ஜெபித்தும்‌, 
பிதா இவருக்குத்‌ துணையாய்‌ வரவில்லை. மனிதர்‌ கையில்‌ தமது 
மகனைப்‌ பலியாய்‌ விட்டுவிட்டதால்‌, மகன்‌ கேட்ட மன்றாட்டுக்குப்‌ 
பதில்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. தமது பிதாவும்‌ தம்மை இரக்கமின்றி 
யூதர்கள்‌ கையில்‌ ஒப்புவித்தாரே என்று அவர்‌ சிந்தையில்‌ 
தோன்றவே, மயங்கி சோர்ந்து, மூர்ச்சையாய்க்‌ கீழே விழுந்தார்‌. 


ஓ! சேசுவே! ஓ! ஆண்டவரே! ஓ! இரட்கரே! இவ்வளவு 
சீக்கிரத்தில்‌ சாகவோ போகிறீர்‌! உமது  துன்பப்பாடுகள்‌ 
இப்போதுதான்‌ துவங்குகின்றன. நீர்‌ பட்டுத்‌ தீரவேண்டிய கொடிய 
வேதனைகள்‌ பெரும்‌ சமுத்திரம்போல்‌ உமக்கு முன்‌ பெருகி இருக்‌ 


கின்றனவே! இவைகளைப்‌ படுமுன்‌ சாகவோ சுவாமி? 


அதோ பாருங்கள்‌, சகோதரரே! சேசுநாதர்சுவாமி மூர்ச்சை 
தெளிந்து எழுந்திருக்கிறார்‌. முழங்காலிலிருந்து தமது பிதாவை 
நோக்கி: பிதாவே! அப்படியானால்‌, நல்லது, என்‌ மனதின்‌ படியல்ல, 
உமது சித்தம்‌ போலாகட்டும்‌ என்று ஜெபித்தார்‌ (லூக்கா 22:41-42). 


ஆனால்‌ நமது தேவ இரட்சகர்‌ தமது இருதயத்தில்‌ பட்டுத்‌ தீர 
வேண்டிய அவஸ்தை இவ்வளவோடு முடிந்ததா? அல்ல அல்ல. 
மோட்ச பிதா தமது மகன்‌ மனிதர்‌ பாவத்துக்கு ஓர்‌ பலியாய்த்‌ தன்னை 
நேர்ந்ததின்‌ நிமித்தம்‌, இன்னும்‌ அதிகமான அவஸ்தைப்‌ பட்டு, 
செக்கில்‌ அரைபடும்‌ எள்ளுப்போல்‌ அவர்‌ இருதயம்‌ வெடித்துப்‌ 
பிளந்து பொடித்துத்‌ துடிக்கும்படி விட்டுவிடப்‌ போகிறார்‌. இன்னும்‌ 
கிட்ட நெருங்கிவந்து, உங்கள்‌ அன்புள்ள இரட்சகரின்‌ இருதயம்‌ 
படப்போகும்‌ அவஸ்தையைக்‌ கண்ணில்‌ நீர்‌ ததும்ப வணக்கத்துடன்‌ 
நின்று பாருங்கள்‌. 

இரண்டாம்‌ பாகம்‌ 

தேவபிதா தமது பிரிய மகனைத்‌ துஷ்ட யூதர்கள்‌ கையில்‌ 
முழுவதும்‌ கையளித்தது போதாதென்று இன்னும்‌ அவருடைய 
இருதயம்‌ அதிகமான துக்கமும்‌ அவஸ்தையும்‌ படும்படி, அவர்மேல்‌ 
மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம்‌ சுமத்தினார்‌. உலகம்‌ 
உண்டான நாள்முதல்‌ இதுமட்டுமுள்ள மனிதர்கள்‌ செய்த அக்கிர 
மங்களும்‌, இனி உலக முடியும்‌ கடைசிநாள்வரை இருக்கும்‌ 
மனிதர்கள்‌ செய்யும்‌ சகல வகைப்‌ பாவங்களும்‌ இவைகளை எல்லாம்‌ 
ஒரு பெரும்‌ சுமையாய்‌ சேர்ந்து இந்த அபாரமான பாரத்தை சேசு 
நாதர்‌ தலைமேல்‌ சுமத்தினார்‌. இப்படி சுமத்தினபின்‌ பிதா சொல்‌ வார்‌: 
மகனே! கேளும்‌, மனிதர்‌ செய்த பாவங்களுக்கு உத்தரித்துப்‌ பரிகாரம்‌ 
செய்யும்படி, நீர்‌ உம்‌ மனப்பூர்வமாய்‌ ஒரு பலியாய்‌ ஏற்பட்டீர்‌. 
இதோ அந்தப்‌ பெரும்‌ பாவச்‌ சுமை. உம்‌ தலைமேல்‌ அந்தப்‌ பாரம்‌ 
விழுகிறது. நீரே இவைகளைச்‌ செய்தது போல்‌ பரிகாரம்‌ செய்ய 
வேண்டும்‌. தேவநீதிக்கு நீரே உத்தரிப்பீர்‌. 


ஆ! எத்தனை பாவங்கள்‌! எவ்வளவு அக்கிரமங்கள்‌! கிட்ட 
வந்து உற்றுப்பார்‌. உன்னுடைய பாவங்களும்‌ அங்கே இருக்கின்றன. 
அசுத்த பாவங்கள்‌, அவலட்சணங்கள்‌, அக்கிரம துரோகங்கள்‌, 
இரவின்‌ இருளைத்தேடி ஒருவருக்கும்‌ தெரியாதென்று செய்த நீசச்‌ 
செய்கைகள்‌, எல்லாம்‌ அங்கே சேசுநாதர்‌ மேலே விழுந்து கிடக்‌ 


கின்றன. இத்தனை பாவங்களும்‌ விஷத்தில்‌ நனைத்த ஒரு போர்வை 
யைப்‌ போல்‌, சேசுநாதர்‌ சரீரத்தின்மேலே ஒட்டிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருக்கின்றன. பாவத்தின்‌ கடும்‌ விஷம்‌, இவர்‌ இருதயத்திலும்‌ 
அவயவங்களிலும்‌ சார்ந்து பரவுகின்றது. சரீரம்‌ குஷ்டரோகியின்‌ 
சரீரம்போல்‌ மாறுகின்றது. பாவத்தின்‌ விஷம்‌ அவருடைய தெய்‌ 
வீகத்தின்‌ மங்காத ஒளியைத்‌ தொட முடியாது. ஆனால்‌ அவர்‌ 
உத்தரவுப்படி அந்த விஷம்‌ அவருடைய மனுபகத்தைத்‌ தீண்டியது. 
தீண்டியதும்‌ நமது அன்புள்ள இரட்சகரின்‌ மாசற்ற பரிசுத்த சரீரம்‌ 
உருவழிந்து, நிறமாறி, குஷ்டமானது போல்‌ காணப்பட்டது. நமது 
அன்புள்ள ஆண்டவர்‌ தம்மை சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. தாம்தான்‌ 
என்று தமக்கே தோன்றவில்லை. பாவ விஷத்தால்‌ தீண்டப்பட்ட 
பெரும்‌ பாதகனைப்போல்‌ தாம்‌ உருமாறி இருப்பது போல்‌ உணர்ந்‌ 
தார்‌. பாவங்களின்‌ துர்நாற்றம்‌ தமது தலை முதல்‌ உடல்‌ முழுவதும்‌ 
வழிந்து வடிந்து விழுவதைப்‌ பார்த்தார்‌. 

ஆ! இந்தக்‌ கைகள்‌, இந்தக்‌ கால்கள்‌, இந்த நெஞ்சு, இந்தக்‌ 
கண்கள்‌, இந்த வாய்‌, சர்வ பரிசுத்த சர்வேசுரனுடையதா அல்லது 
பாவியின்‌ உறுப்புகளா? அந்தக்‌ கைகள்‌ போன இடமெல்லாம்‌ 
நன்மை செய்தவரின்‌ கைகளைப்‌ போல்‌ அல்ல, கொடூரச்‌ செய்கைகள்‌ 
செய்த பெரும்‌ பாவியின்‌ கைகளைப்போல்‌ இரத்தக்கறை 
பிடித்திருக்கின்றனவே! தமது பிதாவை ஸ்துதித்து மன்றாடிவந்த 
அவருடைய தேவ வாயின்‌ இதழ்கள்‌ இப்பொழுது தேவதூஷணம்‌ 
கக்கும்‌ துரோகியின்‌ வாய்போல்‌ தோன்றுகின்றதே! புனிதம்‌ ஒளிரும்‌ 
அந்தக்‌ கண்கள்‌, இப்பொழுது ஒரு பாவ அக்கிரமியின்‌ கண்கள்‌ 
போல்‌ மாறி மங்கி ஒளி இழந்தது போல்‌ தோன்றுகின்றனவே! 
இவருடைய பரிசுத்த இருதயம்‌ மனிதனுடைய பொருளாசை, 
அவிசுவாசம்‌, துர்‌ இச்சை முதலிய பாவங்களால்‌ அசுத்தப்பட்டது 
போல்‌ பதைத்துத்‌ துடிக்கின்றதே. 

ஓ! சேசுவே! உமது விரோதிகள்‌ பலங்கொண்டு பெரும்‌ படை 
யாய்த்‌ திரண்டு எழும்பி, உமதுமேல்‌ விழுந்து உம்மைத்‌ துன்பப்‌ 
படுத்துகிறார்கள்‌. மனிதர்கள்‌ செய்த பாவங்கள்‌ எல்லாம்‌ உமதுமேல்‌ 
பொறுத்து நிற்கின்றதா? உமது மக்களின்‌ பாவம்‌, உமது விரோதி 
களின்‌ பாவம்‌, உமது பிரிய பிள்ளைகளின்‌ பாவம்‌, எவரெவர்‌ செய்த 
பாவங்களும்‌ அவர்மேல்‌ சுமத்தப்பட்டிருக்கின்றனவே! எல்லா மனித 
ஜென்மமும்‌ உமதுமேல்‌ பெரும்பழி சுமத்துகிறார்களே! ஆனால்‌ நீர்‌ 


சிருஷ்டித்த மனித ஜென்மத்தின்‌ ஒரே ஒரு சிருஷ்டி மாத்திரம்‌ இந்தப்‌ 
பெருங்கூட்டத்தில்‌ இல்லை. உம்மைப்‌ பெற்று வளர்த்த தாய்‌ 
மாத்திரம்‌ பாவதோஷ விஷமில்லாத பாக்கியவதி. ஆனதால்‌ இந்தத்‌ 
துஷ்டரின்‌ கூட்டத்தில்‌ உமது தாய்‌ இல்லை. ஆனால்‌ நீர்‌ சிலுவையின்‌ 
பீடத்தில்‌ உம்மைப்‌ பலியாய்‌ ஒப்புக்‌ கொடுக்கும்‌ போது தாயும்கூட 
இருந்து தன்‌ மகனை மனிதர்‌ பாவங்களுக்கு பலியாய்‌ நேர்ந்து 
கொடுப்பார்கள்‌. 

நமது தேவ இரட்சகர்‌ மனிதர்‌ செய்த பாவங்களின்‌ தோஷ 
விஷத்தால்‌ உடல்‌ முழுவதும்‌ குஷ்டம்‌ பிடித்த பெரும்‌ பாவியைப்‌ 
போல்‌ தமது தேவபிதாவின்முன்‌ நிற்பதைப்‌ பார்த்தவுடனே மனதில்‌ 
கொண்ட துக்கத்தாலும்‌ வெட்கத்தாலும்‌ இருதயம்‌ கலங்கி, சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டு: பிதாவே! ஓ! அப்பா! உமது மகன்‌ தலைமேல்‌ இப்படி 
பாவத்தைச்‌ சுமத்துவது சரியா? ஆ! கூடுமானால்‌ இந்தப்‌ பாடுகளின்‌ 
பாத்திரம்‌ என்னை விட்டு நீங்கும்படி செய்வீராக! என்று ஜெபித்தார்‌. 
மறுமொழி இன்னமும்‌ வராததால்‌ சேசுநாதர்‌ சுவாமி மயங்கி சோர்ந்து 
இரண்டாம்‌ முறையும்‌ கீழே விழுந்தார்‌. 

ஆ! சேசுவே! எங்களை இரட்சிக்க வந்த ஆண்டவரே! சுவாமி! 
துக்கமிகுதியால்‌ சாகவோ போகிறீர்‌? மரணம்‌ வரை உமது ஆத்துமம்‌ 
துக்கமாயிருக்கின்றதோ? சாகவேண்டாம்‌, சுவாமி! மனிதர்களுக்காக 
இன்னும்‌ அதிகம்‌ பாடுபட வேண்டும்‌. சிலுவைதான்‌ நீர்‌ அவஸ்தைப்‌ 
பட்டு சாக வேண்டிய இடம்‌. உம்முடைய இரத்தத்தை எல்லாம்‌ 
சிலுவையிலே சிந்தி சிலுவையிலே உயிர்கொடுக்க வேண்டும்‌. உமது 
மோட்ச பிதா நீர்‌ சாகும்படி குறித்த இடம்‌ இந்தத்‌ தோட்டம்‌ 
அல்லவே. சிலுவையை அல்லவா நீரும்‌ தெரிந்து அதைத்‌ தேடி 
உலகத்துக்கு வந்தீர்‌. 

அதோ! பாருங்கள்‌, நமது இரட்சகர்‌ மூர்ச்சை தெளிந்து 
எழுந்திருக்கிறார்‌. இரண்டாம்‌ முறையும்‌ முழங்காலிலிருந்து, 
கலங்கிய கண்களோடு பிதாவைப்‌ பார்த்து: பிதாவே, என்‌ மனதின்படி 
அல்ல, உமது சித்தமே ஆகட்டும்‌ என்று ஜெபம்‌ செய்கிறார்‌ (மத்தேயு 
14:39). 


மூன்றாம்‌ பாகம்‌ 


நமது தேவ ஆண்டவருடைய பரிசுத்த இருதயம்‌ இவ்வளவு 
அவஸ்தை துன்பப்பட்டது போதுமோ? போதாது. அவருடைய பிதா 


தமது மகனைக்‌ கொடிய யூதர்கள்‌ கையில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
இஷ்டம்போல்‌ நடத்தும்படி விட்டு விட்டார்‌. இதுவும்‌ போதாதென்று 
உலக இரட்சகராய்‌ வந்தவர்‌ தலைமேலே சகல மனிதருடைய 
பாவங்களை எல்லாம்‌ சுமத்தி, அவரே அவைகளைச்‌ செய்ததுபோல்‌ 
தமது இருதயத்தில்‌ பட்டு உணர்ந்து அவஸ்தைப்‌ படும்படி 

ட்டுவிட்டார்‌. இவ்வளவு அக்கிரம பாவங்களின்‌ கடும்‌ விஷம்‌ 
அவருடைய மாசற்ற சரீரத்தைப்‌ புண்படுத்திக்‌ குஷ்ட ரோகியின்‌ 
தேகம்போல்‌, மனித லட்சணமும்‌ சாயலுமின்றி உரு மாறும்படி 
சம்மதித்தார்‌. ஆகிலும்‌ இத்தனை வகை நிந்தை அவமான வேதனை 
துன்பங்கள்‌ எல்லாம்‌ மனிதர்‌ இரட்சணியத்துக்கு அநுகூல மாய்‌ 
முடிந்து, தமது மோட்ச பிதாவின்‌ மகிமையும்‌ ஸ்துதியும்‌ பூமி எங்கும்‌ 
உறுதியாய்ப்‌ பரம்பி வளர்ச்சியடைந்தால்‌, நமது ஆண்டவருக்கு இது 
ஒரு ஆறுதலாகும்‌. குடியானவன்‌ தன்‌ வயலிலே வெகு பாடுபட்டு 
நெற்றி வியர்வை நிலத்தில்‌ ஓட இராப்பகலாய்‌ உழைத்து, 
மெய்வருந்தி, நிலத்தைப்‌ பண்படுத்திப்‌ பயிர்செய்கிறான்‌. அவன்‌ 
உழைத்ததற்குத்‌ தகுந்தது போல வயலும்‌ ஒன்றுக்கு நூறு பலன்‌ 
கொடுக்கும்‌ என்ற நம்பிக்கையால்‌ கடின உழைப்புக்குப்‌ 
பின்வாங்காமல்‌ பின்வரும்‌ லாபத்திற்காக சந்தோஷமாய்‌ வேலை 
செய்கிறான்‌. 


நம்முடைய இரட்சகரோ தாம்‌ சிந்தும்‌ இரத்தமும்‌ படும்‌ கொடிய 
பாடுகளும்‌ மனிதர்களில்‌ அநேகருக்குப்‌ பயன்படாமல்‌ அர்த்தமின்றி 
முடியும்‌ என்று தமது தேவ திருஷ்டி காட்சியால்‌ அறிந்தார்‌. நான்‌ 
சிந்தும்‌ இரத்தத்தால்‌ வரும்‌ பயனென்ன? மனிதர்கள்‌ என்னைப்‌ 
பழித்து நிந்திப்பார்களே. இந்த இரத்தப்‌ பலன்‌ அளவில்லாததா 
யிருந்தாலும்‌ மனிதர்கள்‌ இந்தப்‌ பலனைப்‌ பெறமாட்டார்களே. என்‌ 
இரத்தத்தின்‌ பலன்‌ மனிதர்களுக்குத்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்படி 
நான்‌ ஏற்படுத்தும்‌ தேவதிரவிய அநுமானங்களை மனிதர்கள்‌ பெற 
மனதில்லாமலும்‌ அல்லது பெற்றால்‌ தகுதியில்லாமலும்‌ பெற்று 
அதைத்‌ தங்களுக்கு நஞ்சாக மாற்றுவார்களே. பாவம்‌ முன்போல்‌ 
காட்டில்‌ பிடித்த நெருப்புப்போல்‌ எங்கும்‌ பரம்பி ஆத்துமங்களைக்‌ 
கெடுத்து அவலட்சணமாக்குமே. மனித ஜென்ம விரோதியான 
பசாசை முன்போல்‌ மனிதர்கள்‌ கை எடுத்துக்‌ கும்பிட்டு அதற்கு 
ஊழியம்செய்வார்களே. அஞ்ஞானமும்‌ அவிசுவாசமும்‌ எங்கும்‌ 
அரசு செய்யுமே. நான்‌ சிந்தும்‌ இரத்தத்தை மதியாமல்‌ மனிதர்கள்‌ 


செல்வ சுகத்தை ஆவலோடு தேடுவார்களே. நான்‌ சிந்தும்‌ இரத்தத்‌ 
தால்‌ வரும்‌ பலன்‌ என்ன? 

என்‌ இரத்தப்‌ பலனை இழந்துபோகிறவர்கள்‌ என்‌ பெயரைக்‌ 
கேளாத அந்நியரானால்‌ போகட்டும்‌ என்று சொல்வேன்‌. ஆனால்‌ 
ஐயோ! இப்படிச்‌ செய்கிறவர்கள்‌ என்‌ பிள்ளைகள்‌. நான்‌ வளர்த்த என்‌ 
சொந்தப்‌ பிள்ளைகள்‌. கிறீஸ்தவர்கள்‌! இவர்கள்‌ என்னோடு கூட ஒரே 
பந்தியிலிருந்தவர்கள்‌. ஒருமனமாய்‌ என்னோடு பழகினவர்கள்‌. 
இவர்கள்‌ நான்‌ செய்த நன்மைக்குத்‌ தீமை செய்வார்கள்‌. என்‌ 
தயையைப்‌ பழிப்பார்கள்‌. என்‌ இரத்தம்‌ தங்க ளுக்குச்‌ சாபமாய்‌ 
மாறும்படி செய்வார்கள்‌. என்‌ விரோதி என்னை நகைத்து வசை 
பேசுவான்‌. பார்‌! உன்‌ பிள்ளைகளாய்‌ அன்போடு நீ வளர்த்த 
இவர்கள்‌ என்னைத்‌ தேடி வருகிறார்கள்‌. நீ இவர்களுக்காக உன்‌ 
இரத்தத்தை வெள்ளமாய்ச்‌ சிந்தினாய்‌. நானோ ஒரு துளி 
வியர்வையும்‌ சிந்தினதில்லை என்று இப்படியாய்‌ என்‌ முகத்துக்கு 
முன்‌ பழித்துச்‌ சொல்வான்‌. 

இவ்வித துக்ககரமான யோசனைகள்‌ சேசுநாதர்‌ இருதயத்தில்‌ 
பெரும்‌ வெள்ளம்போல்‌ விழுந்தது. மூன்றாம்‌ முறையும்‌ தமது 
பிதாவைக்‌ கூப்பிட்டு: அப்பா பிதாவே! இவ்வளவு வீணும்‌ 
பிரயோசனம்‌ இல்லாததுமான கொடிய மரணம்‌ எனக்கு வராதபடி 
தடுக்க மாட்டீரா! ஓ! தந்தாய்‌! கூடுமானால்‌ இந்தப்‌ பாத்திரம்‌ என்னை 
விட்டகன்று போகக்கடவது என்று ஜெபித்தார்‌. (மத்தேயு 26:44) 
பிதாவிடத்தினின்று இன்னமும்‌ மறுமொழி வரவில்லை. பிதாவே! 
பிதாவே! என்று மூன்று முறை கூப்பிட்டும்‌ அந்தப்‌ பிதா தமது 
குமாரனுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையும்‌ சொல்லவில்லை. 


நமது அன்புள்ள இரட்சகரின்‌ இருதயத்தில்‌ த்‌ துக்கமும்‌ 
சலிப்பும்‌ களைப்பும்‌ மிகுந்து பெருகுகின்றன. ஏரியில்‌ நீர்‌ பல 
கால்வாய்கள்‌ வழியாய்‌ வந்து விழும்போது நீர்‌ பெருகி கரைகளை 
மோதி அணையை உடைத்து நாலாபக்கமும்‌ சிந்தி வடிவதுபோல்‌, 
சேசுநாதர்‌ இருதயத்தில்‌ பயமும்‌ துக்கமும்‌ சலிப்பும்‌ நிறைந்து 
பெருகவே, அவர்‌ இருதயத்திலிருந்து இரத்தம்‌ பொங்கிக்‌ கொதித்து 
ரோமத்‌ துவாரங்கள்‌ வழியாய்‌ வெளிப்பட்டு அவர்‌ அணிந்திருந்த 
சட்டையை நனைத்து தரையில்‌ வடிந்து விழுந்தது (லூக்‌. 22:44). 
அவர்‌ இருந்த இடமெல்லாம்‌ இரத்தத்தில்‌ தோய்ந்தது. சேசுநாதர்‌ 


முழங்காலிலிருக்க சக்தியின்றி, சோர்ந்து மயங்கி தாமே தமது இரத்‌ 
தத்தில்‌ விழுந்தார்‌. விழுந்தவர்‌ அவஸ்தையாய்‌ பதைத்துத்‌ துடித்தார்‌. 
சிநேகம்‌ நிறைந்த அவர்‌ இருதயத்தில்‌ அப்போது யுத்த 
போராட்டம்‌ துவங்கினது. ஒரு பக்கத்தில்‌ பயமும்‌ துக்கமும்‌ சலிப்பும்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்ந்து அவமானமுள்ள கொடிய சாவுக்கு உட்படாதபடி 
அவரைத்‌ தடுக்க முயன்றன. வேறே பக்கத்தில்‌ தமது மோட்ச 
பிதாவின்பேரிலும்‌ மனிதர்‌ பேரிலும்‌ அவருக்கிருந்த சிநேகம்‌ அவர்‌ 
சிலுவையில்‌ சாவது அவசியமென்று அவரைத்‌ தூண்டினது. சலிப்பும்‌ 
சிநேகமும்‌ செய்யும்‌ யுத்தத்தில்‌ எது ஜெயிக்கும்‌? பூமியும்‌ 
மோட்சமும்‌ கவலையோடும்‌ கருத்தோடும்‌ இந்த யுத்தத்தின்‌ முடிவை 
எதிர்பார்த்து அதிசயித்து நிற்கின்றன. நமது தேவ இரட்சகர்‌ 
சிலுவையில்‌ சாவேன்‌ என்று சொன்னால்‌ மோட்சம்‌ திறக்கப்படும்‌, 
சர்வேசுரனுக்கு மகிமையும்‌ மனிதருக்கு இரட்சணிய பாக்கியமும்‌ 
உண்டாகும்‌. அப்படியின்றி இந்தச்‌ சிலுவையின்‌ அவமானம்‌ எனக்கு 
வேண்டாம்‌ என்று சேசுநாதர்‌ சொன்னால்‌ மனித ஜென்மத்துக்கு 
மோட்சமில்லை, மனிதர்கள்‌ சபிக்கப்பட்டவர்களாய்‌ உலகத்தில்‌ 
மிருகங்களைப்போல்‌ ஜீவித்து மிருகங்களைப்‌ போல்‌ சாவார்கள்‌. 


ஓ! சேசுவே! ஓ! இரக்கம்‌ நிறைந்த தேவனே இன்னும்‌ 
யோசிப்பது ஏன்‌? சுவாமி! மோட்சத்திலிருந்து எங்களை இரட்சிக்க 
அல்லவா உலகத்தில்‌ பிறந்தீர்‌! சிலுவை, நீர்‌ பிறந்தநாள்‌ முதல்‌ உமது 
கண்கள்முன்‌ இருக்கவில்லையா? இதை நீர்‌ ஆவலோடு தேடி இதில்‌ 
மரித்தாலன்றி உமது சிநேகம்‌ திருப்தி அடையாதென்று பலமுறை 
சொல்லவில்லையா? இரத்தத்தில்‌ குளிக்கக்‌ காத்திருக்கிறேன்‌; அந்த 
நாள்‌ வரும்‌ வரை என்‌ மனம்‌ பதைத்து அவஸ்தைப்பட்டுத்‌ 
துடிக்கின்றதே (லூக்‌.12:50) என்று நீர்‌ சொல்லவில்லையா? 
ஆவலோடு தேடிய அந்த நாள்‌ இப்போது வந்திருக்கும்போது, 
சுவாமி! மலைத்‌ துப்போய்‌ மனம்‌ சோர்வதேன்‌? பாடுகளின்‌ கசப்பான 
பாத்திரத்தைக்‌ குடிக்க எனக்குச்‌ சம்மதமில்லை என்று நீர்‌ சொன்னால்‌ 
யார்‌ எங்களை இரட்சிக்கத்‌ தகுந்தவர்‌? நீர்‌ சிந்தும்‌ இரத்தத்தால்‌ 
எங்கள்‌ பாவத்தின்‌ அசுத்தத்தைக்‌ கழுவாவிட்டால்‌, யாரால்‌ இது 
செய்யக்‌ கூடும்‌? தேவ பிதாவின்‌ கோபத்தைத்‌ தணிக்க அவருக்குச்‌ 
சமமான தேவசுதனால்‌ மாத்திரம்‌ கூடுமென்று உமக்குத்‌ தெரியாதா? 


ஓ! சகோதரரே! பயமோ சிநேகமோ எது ஜெயிக்கும்‌? 


என்பதைப்‌ பற்றி நீங்கள்‌ சந்தேகப்பட வேண்டாம்‌. உங்கள்‌ 


பாவங்கள்‌ எவ்வளவு மிகுந்து அபரிமிதமாய்‌ இருந்தாலும்‌, 
சேசுநாதர்சுவாமி படும்‌ துன்ப வேதனைகள்‌ எவ்வளவு 
கொடுமையாயினும்‌, உங்கள்‌ கல்நெஞ்சம்‌ நன்றிகெட்ட தனமும்‌ 
எவ்வளவு கொடூரமுள்ளதாயினும்‌, நமது தேவ இரட்சகரின்‌ சிநேகம்‌ 
இவை எல்லாவற்றிலும்‌ ஆயிரம்‌ பத்தாயிரம்‌ மடங்கு பெரிது பெரிது. 
ஆதலால்‌ சிநேகம்தான்‌ ஜெயிக்கும்‌. அதோ பாருங்கள்‌. 

சேசுநாதர்‌ சுவாமி எழுந்திருக்கிறார்‌. கசைகளால்‌ அடிபடு 
முன்னும்‌, கைகால்களில்‌ ஆணிகள்‌ பாய்ந்து துளைக்குமுன்னும்‌, 
இரத்தம்‌ ஏராளமாய்‌ சிந்தி இருக்கிறார்‌. தமக்கு இன்னும்‌ 
மீதியாயிருக்கும்‌ சக்தியை எல்லாம்‌ கூட்டி, அமைந்த மனதோடு தமது 
மோட்ச பிதாவைப்‌ பார்த்து: அப்பா! தந்தாய்‌! உமது மனம்‌ 
போலாகட்டும்‌. இதோ நான்‌ வருகிறேன்‌. இதுமட்டும்‌ உமக்கு நேர்ந்த 
பலிகள்‌ உமக்குப்‌ பிரியப்படவில்லை. என்‌ சரீரம்தான்‌ உமக்குத்‌ 
தகுதியான பலி, இதோ நான்‌ வருகிறேன்‌ என்று சொல்லிக்‌ கால்‌ 
ஊன்றி நின்று தம்மைப்‌ பிடிக்க வரும்‌ எதிரிகளுக்கு நேரே நடந்து 
அவர்கள்‌ கையில்‌ தம்மை மனப்பூர்வமாய்‌ ஒப்புக்கொடுக்க விரைந்து 
போகிறார்‌. 


கிறீஸ்தவனே! சேசுநாதர்சுவாமி தமது இருதயத்தில்‌ உனக்காக 
அநுபவித்த மரண அவஸ்தையின்‌ கொடுமையை யோசித்துப்பார்‌. நீ 
செய்த பாவங்கள்‌ எல்லாம்‌ அன்று அவருடைய மாசற்ற இருத 
யத்தில்‌ பெரும்‌ பாரமாய்‌ சுமத்தப்பட்டது. உன்‌ பாவங்களுக்காக 
அவர்‌ பட்ட துக்கத்தாலும்‌ வெட்கத்தாலும்‌ அவருடைய சரரத்‌ 
திலிருந்து இரத்தம்‌ பொங்கித்‌ துளித்துளியாய்த்‌ தரையில்‌ விழுந்தது. 

பாவம்‌ எவ்வளவு கொடியதென்று இப்போது உணருகிறாயா? 
இனிமேல்‌, பாவம்‌ அற்ப செய்கைதானே, இதனால்‌ யாருக்கு மோசம்‌ 
வரும்‌ துணிந்துசெய்வாயோ? பாவத்தை இனி செய்யமாட்டே 


னென்று முதல்‌ வாரத்தில்‌ நீ செய்த தீர்மானங்களை இன்று 
சேசுநாதர்சுவாமி முன்பாகத்‌ திரும்பவும்‌ சொல்‌. 


அன்றியும்‌ உன்‌ பாவங்களுக்காக நீ எப்படி துக்கப்பட வேண்டு 
மென்று உன்‌ இரட்சகரிடத்தில்‌ படித்துக்கொள்‌. சேசுநாதர்‌ உன்‌ 
பாவங்களுக்காக இரத்தக்‌ கண்ணீர்‌ சிந்தி இருக்க, நீ உன்‌ 
பாவங்களுக்கு மன்னிப்பு பெற பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்போது 
உன்‌ மனதில்‌ துக்கமின்றி கண்‌ கலங்காமல்‌ உன்‌ பாவங்களைச்‌ 


சொல்வாயா? இன்னொருவனுடைய குற்றத்தைச்‌ சொல்வதுபோல்‌ 
சற்றும்‌ கவலையின்றி நீ பாவசங்கீர்த்தனம்‌ செய்வாயா? 


என்‌ சர்வேசுரா! என்‌ பாவங்கள்‌ எப்போதும்‌ என்‌ கண்‌ முன்‌ 
இருக்கின்றன. என்‌ பாவம்‌ இன்னதென்று எனக்குத்‌ தெரியும்‌. 
ஆண்டவரே! உமக்கே நான்‌ துரோகம்‌ செய்தேன்‌. என்‌ பாவங்களைப்‌ 
பார்க்காதபடி உமது முகத்தைத்‌ திருப்பிக்கொள்ளும்‌. என்‌ 
அக்கிரமங்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌. எனக்குச்‌ சுத்தமான 
இருதயத்தைச்‌ சிருஷ்டியும்‌. உமது இரட்சணியத்தின்‌ பூரிப்பை 
எனக்குக்‌ கொடுப்பீராக. உமக்கு நான்‌ இனிமேல்‌ சுத்த மனதோடு 
ஊழியம்‌ செய்வேன்‌ என்று இப்படியாய்‌ தாவீது இராஜாவோடு, 
சர்வேசுரனுடைய பாதத்தில்‌ விழுந்து மனஸ்தாபத்தோடு சொல்‌. 


தியான முடிவில்‌ கிறீஸ்துவின்‌ ஆத்துமமானதே என்ற ஜெபம்‌ 
சொல்‌. 


ஏழாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 3: நீதிமன்றத்தில்‌ சேசுநாதருக்கு நடந்த விசாரணை 
மனிதன்‌ இருதயத்திலிருந்து சகல வகைப்‌ பாவங்களும்‌ 


உற்பத்தியாவதால்‌, மனிதர்‌ பாவங்களுக்குப்‌ பலியாய்‌ வந்த நமது 
தேவ இரட்சகர்‌, தமது இருதயத்தில்‌ தான்‌ முதன்முதலில்‌ துன்ப 
அவஸ்தைப்படத்‌ துவக்கினார்‌. ஜெத்சமெனி தோட்டத்தில்‌ அவர்‌ 
தமது பரிசுத்த இருதயத்தில்‌ எவ்வளவு துக்கமும்‌ அவஸ்தையும்‌ 
பட்டாரென்று காலையில்‌ தியானித்தீர்கள்‌. இப்போது அவர்‌ தமது 
ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌ பட்ட நிந்தை அவமானம்‌ துன்ப 
வேதனை உபத்திரவத்தைத்‌ தியானிக்கப்‌ போகிறீர்கள்‌. 

நாம்‌ சொல்லப்போகும்‌ துயரமான சரித்திரத்தை நீங்கள்‌ 
துக்கமுள்ள மனதோடும்‌ கலங்கின கண்களோடும்‌ கவனமாயிருந்து 
கேளுங்கள்‌. உங்கள்மேல்‌ வைத்த அளவெல்லாம்‌ கடந்த சிநேகத்‌ 
தால்‌ சேசுநாதர்‌ சுவாமி எவ்வளவு அவமானமும்‌ வேதனையும்‌ 
மனப்பூர்வமாய்‌ அநுபவித்தாரென்று நீங்கள்‌ உங்கள்‌ மனதில்‌ 
பதியும்படி உணர்ந்தால்‌, அவரைச்‌ சிநேகித்து அவருக்கு ஊழியம்‌ 
செய்து அவருக்காக எதுவும்‌ செய்யத்‌ துணிந்து முன்னுக்கு 
வருவீர்கள்‌. 


தாயே! வியாகுல மரியாயே! உமது தேவகுமாரனின்‌ பாடுகளை 
நாங்கள்‌ எங்கள்‌ மனதில்‌ நன்றாய்‌ உணரும்படி எங்களுக்காக 
உம்முடைய மகன்‌ சேசுநாதரை மன்றாடும்‌. 


முதல்‌ பாகம்‌ 


நமது அன்புள்ள ஆண்டவர்‌ தோட்டத்திலிருந்து வெளியே 
வந்தபோது, சேவகர்களும்‌ யூத ஜனங்களும்‌ பெருங்கூட்டமாய்‌, கத்தி 
ஈட்டி முதலிய ஆயுதங்களோடு, கயிறும்‌ சங்கிலியும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு எதிரே தோன்றினார்கள்‌. யூதாஸ்‌ என்னும்‌ துரோகியான 
சீஷன்‌ முன்நடந்து சேசுநாதர்‌ சமீபம்‌ வந்ததும்‌ அவருக்கு முத்தம்‌ 
கொடுப்பவன்போல்‌ நடித்து அவரைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌. யூதர்கள்‌ 
நமது இரட்சகர்மேல்‌ பாய்ந்து விழுந்து ன்ப அவரைக்‌ கட்டி 
பெரும்‌ பாதகனைப்போல்‌ பட்டணத்தின்‌ வீதிகள்‌ வழியாய்‌ அடித்து 
மிதித்து நிந்தித்து இழுத்துப்‌ போனார்கள்‌. ஜெருசலேம்‌ பட்டணத்தில்‌ 
ருந்த ஜனங்கள்‌ எல்லோரும்‌ இந்த வேடிக்கையைப்‌ பார்க்க 
கூட்டமாய்‌ வந்து வழியில்‌ நின்றார்கள்‌. 


சேசுநாதரை இழுத்துப்‌ போகும்‌ வழியில்‌ அன்னாஸ்‌ என்பவன்‌ 
வீடு இருந்தது. இவன்‌ கைப்பாஸின்‌ மாமன்‌ என்பதால்‌ நமது இரட்‌ 
சகரை அவன்‌ வீட்டுக்கு முதலில்‌ கூட்டிப்போனார்கள்‌. இங்கே 
விசாரணை ஒன்றும்‌ நடக்கவில்லை. அதிலிருந்து கைப்பாஸ்‌ என்னும்‌ 
அதிகாரி வீட்டுக்கு அவரை நடத்திச்‌ சென்றார்கள்‌. இவன்முன்‌ நமது 
தேவ ஆண்டவர்‌ குற்றவாளியைப்போல்‌ நிற்கையில்‌, துஷ்ட 
சேவகன்‌ ஒருவன்‌ சேசுநாதரைக்‌ கன்னத்தில்‌ பலமாய்‌ கையை ஓங்கி 
அடித்தான்‌. நமது இரட்சகர்‌ அடித்தவனுக்குச்‌ சாந்தமாய்‌ மறுமொழி 
சொன்னார்‌ (அரு.18:19-22). 


இதற்குள்‌ இராவிருள்‌ அடர்ந்து நெருங்கியதால்‌ நமது தேவ 
இரட்சகரை ஓர்‌ வீட்டுக்குள்‌ இழுத்துப்போய்‌ அந்த இராத்திரி முழு 
வதும்‌ அவரைக்‌ கொடுமையாயும்‌ அவமானமாயும்‌ நடத்தினார்கள்‌. 
அங்கே தயை நிறைந்த நமது இரட்சகரை ஓரிடத்தில்‌ நிறுத்தி 
யூதர்களும்‌ சேவகர்களும்‌ அவரைச்‌ சுற்றி நின்று அவரை நிந்தித்து 
வசை பேசி பழிக்கிறார்கள்‌. அவர்‌ செய்த பிரசங்கங்களையும்‌ 
அற்புதங்‌ களையும்‌ பரிகாசமாய்‌ நகைத்துப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவருடைய தேவ இலட்சணங்களைக்‌ கேலி பண்ணி சிரிக்கிறார்கள்‌. 


அவருடைய முகத்தை மறைத்து அடிக்கிறார்கள்‌. அடித்தபின்பு 
அடித்தவன்‌ யார்‌ என்று அவரைக்‌ கேட்கிறார்கள்‌. இன்னும்‌ 
பலவிதமாய்‌ அவரைத்‌ தூ த்து நிந்திக்கிறார்கள்‌. அவர்‌ முகத்தில்‌ காறி 
உமிழ்ந்து துப்பு கிறார்கள்‌. தங்கள்‌ கைகளை மடித்து அவரைக்‌ 
குத்துகிறார்கள்‌. அவர்‌ கன்னத்தில்‌ அறைகிறார்கள்‌. முகத்தில்‌ 
இடிக்கிறார்கள்‌. இசையாஸ்‌ தீர்க்கதரிசியின்‌ வாக்கியம்‌ பூரணமாய்‌ 
நிறைவேறுகின்றது: என்னை அடித்தவர்களுக்கு என்‌ சரீரத்தை 
விட்டுவிட்டேன்‌. என்‌ தாடியின்‌ ரோமத்தைப்‌ பிடித்து 
இழுத்தவர்களுக்கு என்‌ தாடையைக்‌ காண்‌ பித்தேன்‌. என்னை 
அவமானமாய்‌ துப்பினவர்களுக்கு என்‌ முகத்தை நான்‌ 
திருப்பவில்லை (இசை. 50:6). மனதில்‌ பலநாள்‌ பகையும்‌ பழியும்‌ 
வளர்த்து வைத்திருந்த யூதர்கள்‌, அந்த இராத்திரியிலே தங்கள்‌ 
பழியைத்‌ தீர்க்கும்படியாய்‌ சேசுநாதருக்கு செய்த நிந்தை 
அவமானங்கள்‌ எவ்வளவென்று உலகத்தின்‌  கடைசிநாளில்‌ 
மட்டும்தான்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 
மறுநாள்‌ வெள்ளிக்கிழமை அதிகாலையில்‌ பிலாத்து என்ற தேச 
அதிகாரி வீட்டுக்குச்‌ சேசுநாதரைக்‌ கூட்டிப்‌ போனார்கள்‌. சர்வலோக 
சிருஷ்டிகரான சேசுநாதர்‌, உலகத்துக்குச்‌ சமாதானமாய்‌ வந்தவர்‌, 
தேசத்தில்‌ கலகமும்‌ குழப்பமும்‌ உண்டாக்குகிறார்‌ என்றும்‌, இன்னும்‌ 


பல பொய்களைச்‌ சொல்லிக்‌ குற்றம்‌ சாட்டினார்கள்‌. 


பிலாத்து சேசுநாதர்மேலே யூதர்கள்‌ சொன்ன குற்றங்கள்‌ 
எல்லாம்‌ விரோதத்தாலும்‌ பகையாலும்‌ சொன்ன அபாண்டப்‌ 
பொய்கள்‌ என்று நன்றாய்‌ அறிந்து கொண்டான்‌. ஆகிலும்‌ 
மனக்கோழையால்‌ தான்‌ நினைத்ததைச்‌ சொல்லத்‌ துணியாமலும்‌ ஏது 
செய்வதென்று அறியாமலும்‌, சேசுநாதரை ஏரோது வீட்டுக்கு 
அனுப்பினான்‌. 


ஏரோது பெரும்‌ துன்மார்க்கன்‌. நமது இரட்சகர்‌ இவனுக்கு ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லவில்லை. இவர்‌ மெளனமாயிருப்பதை ஏரோது 
பார்த்து தேவ ஞானம்‌ நிறைந்த சேசுநாதரை ஓர்‌ பைத்தியக்‌ காரனாக 
எண்ணி, எல்லாரும்‌ கூடிய அந்த சபையிலே அவரைப்‌ பழித்து 
நகைத்து பரிகாசம்‌ பண்ணி ஊரெல்லாம்‌ சிரிக்கத்‌ தெருவீதி வழியாய்‌ 
அவரை இழுத்துப்‌ போகக்‌ கற்பித்தான்‌ (லூக்‌. 23:11). 


கொடிய யூதர்கள்‌ தாங்கள்‌ நினைத்ததுபோல்‌ இன்னும்‌ 
முடியவில்‌ லையே என்று பார்த்து அவரைத்‌ திரும்பவும்‌ பிலாத்து 
வீட்டுக்குக்‌ கூட்டிவந்தார்கள்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ சிறையில்‌ பரபாஸ்‌ 
என்ற ஓர்‌ பெரிய திருடன்‌ கொலை பாதகத்துக்காக சாவுக்குத்‌ தீர்ப்பு 
பெற்‌ றநிருந்தான்‌. இந்தப்‌ பஞ்சமா பாதகனையும்‌ மாசற்ற 
சேசுநாதரையும்‌ ஓரிடத்தில்‌ நிறுத்தி, பிலாத்து தன்முன்‌ கூடி இருந்த 
பெரும்‌ ஜனக்‌ கும்பலைப்‌ பார்த்து: ஜனங்களே! உங்கள்‌ மத 
ஆசாரப்படி வருஷத்தில்‌ ஒருமுறை சிறையிலிருக்கிறவர்களில்‌ 
உங்களுக்கு இஷ்டமான ஒருவனை விடுதலை செய்வது 
வழக்கமல்லவா? இதோ நிற்கும்‌ இருவரில்‌ எவனை நான்‌ மன்னித்து 
விடலாம்‌? என்று கேட்டபோது கூடி நின்ற ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
இரைந்து கூவி பெருஞ்சத்தமாய்‌: இவனை அல்ல, பரபாசை 
விடுதலைசெய்யும்‌ என்று சொன்னார்கள்‌. அதிகாரி மக்களின்‌ பகை 
இவ்வளவு முற்றிப்‌ பலம்‌ கொண்டிருப்‌ பதைக்‌ கண்டு பிரமித்து, 
மக்களை நோக்கி: அப்படியானால்‌ சேசுவுக்கு நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று கேட்க, மக்கள்‌ முன்னிலும்‌ அதிக 
இரைச்சலோடு பேரிடி முழக்கம்போல்‌ ஆர்ப்பரித்து: சேசுவை 
சிலுவையில்‌ அறைந்து கொல்‌, கொல்‌ என்று கூவினார்கள்‌. 


சகோதரரே! சற்று நேரம்‌ இங்கே நின்று நடந்த 
விஷயத்தைப்பற்றி கொஞ்சம்‌ யோசிப்போம்‌. நமதாண்டவரைக்‌ 
கொல்லும்படி கூவிக்‌ கேட்ட இந்த ஜனங்கள்‌ யார்‌? அந்நியரா? 
அஞ்ஞான இருளில்‌ மூழ்கிய கண்‌ குருடரா? அல்ல. இவர்கள்‌ 
சர்வேசுரனுடைய மக்கள்‌, பல கோடி ஜாதிகளிலிருந்து சர்வேசுரனே 
தெரிந்தெடுத்த தேவப்‌ பிரஜைகள்‌. இவர்களைத்‌ 
துன்பங்களிலிருந்தும்‌ ஆபத்திலிருந்தும்‌ அற்புத வகையில்‌ பல 
சமயங்களில்‌ காப்பாற்றி இரட்சித்தார்‌. இவர்கள்‌ செங்கடலைக்‌ கால்‌ 
நனையாமல்‌ கடந்து அக்கரை செல்‌ லும்படி தண்ணீர்‌ இருபக்கமும்‌ 
மதில்போல்‌ உயர்ந்து எழுந்து நிற்கச்‌ செய்தவர்‌ இவர்தான்‌. யூத 
ஜனங்கள்‌ பாலைவனத்தின்‌ வழியில்‌ போஜன பானமின்றி 
தவித்தபோது, மன்னா என்ற தேவாமிர்தமான உணவைத்‌ 
திருப்தியாய்‌ இவர்களுக்கு நாற்பது வருஷம்‌ இவர்தான்‌ கொடுத்தார்‌. 
உலகத்தை இரட்சிக்க வந்த தேவசுதன்‌ தாம்‌ உலகத்தில்‌ இருந்த 
வருஷங்களை எல்லாம்‌ இந்த மக்களின்‌ மத்தியில்‌ செலவழித்தார்‌. 
இவர்‌ போன இடங்கள்‌ எங்கும்‌ எல்லாருக்கும்‌ நன்மை செய்து 


போனார்‌. இவரைக்‌ கொல்லும்படி இப்போது கூவிக்‌ கேட்கும்‌ இந்தக்‌ 


கூட்டத்தில்‌ உள்ளவர்களில்‌ அதோ அங்கே நிற்கும்‌ அந்த மனிதன்‌ 
முப்பது வருஷம்‌ கைகால்‌ வழங்காமல்‌ திமிர்‌ வாதம்‌ கொண்டு கிடந்த 
கிடையில்‌ கிடந்த வியாதியஸ்தன்‌. சேசுநாதர்‌ அவன்‌ கையைப்‌ 
பிடித்துத்‌ தூக்கி செளக்கியம்‌ கொடுத்‌ தார்‌. இப்போது அவன்‌ கால்‌ 
ஊன்றி நின்று சேசுவைச்‌ சிலுவையில்‌ அறையும்படி ஒருவேளை 
கூவுகிறான்‌. இதோ இங்கே நிற்பவன்‌ பிறக்கும்போதே குருடனாய்ப்‌ 
பிறந்தவன்‌. அங்கே நிற்பவன்‌ சில நாளுக்குமுன்‌ செவிடன்‌. 
இவனோ ஊமையாயிருந்தவன்‌. இவர்‌ களுக்குச்‌ சேசுநாதர்‌ தயவாய்‌ 
பார்வையும்‌ கேள்வியும்‌ சொல்லும்‌ கொடுத்தார்‌. இவர்களும்‌ 
ஒருவேளை இப்போது சேசுவைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொல்‌ 
என்று ஆர்ப்பரித்துக்‌ கதறுகிறார்கள்‌. அதோ அங்கே நிற்கும்‌ 
அவர்கள்‌ பெருங்‌ குஷ்டம்‌ பிடித்தவர்களாய்‌ காட்டில்‌ அலைந்து 
திரிந்தவர்கள்‌. இங்கே நிற்கும்‌ இவர்கள்‌ பசாசின்‌ வெறி கொண்டு 
பைத்தியக்காரராய்ப்‌ புலம்பி ஓடின வர்கள்‌. இவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ நமது தேவ இரட்சகர்‌ உயிரும்‌, குணமும்‌, பூரண 
செளக்கியமும்‌ தந்தார்‌. இன்றோ இவர்களும்‌ ஒருவேளை 
மற்றவர்களோடு சேர்ந்து சேசுநாதரைக்‌ கொல்லும்படி கூவிக்‌ 
கேட்கிறார்கள்‌. 


நன்றியற்ற இந்த ஜனங்கள்‌ கூவிச்‌ சொன்னதை நமது ஆண்டவர்‌ 
கேட்கும்போது, அவருடைய மனது துக்க மிகுதியால்‌ பதைத்துத்‌ 
துடிக்கத்‌ தமது சொந்த ஜனங்களை நோக்கி, அவர்‌ இருதயம்‌ சொன்ன 
துயரம்‌ நிறைந்த வார்த்தைகளைத்‌ திருச்சபை பெரிய 
வெள்ளிக்கிழமை பூசையின்‌ சடங்கில்‌ எடுத்துக்‌ காட்டுகிறது. 


என்‌ ஜனங்களே! நான்‌ உங்களுக்கு என்ன செய்தேன்‌? எதிலே 
நான்‌ உங்களுக்கு மனவருத்தம்‌ கொடுத்தேன்‌? பதில்‌ எனக்குச்‌ 
சொல்லுங்கள்‌. 

எகிப்து நாட்டிலிருந்து உங்களை மீட்டேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 


இரட்சகருக்குச்‌ சிலுவையைத்‌ தயார்‌ செய்திருக்கிறீர்கள்‌. 


நாற்பது வருஷங்களாய்‌ உங்களை வனாந்தரம்‌ வழியாய்‌ நான்‌ 
கூட்டி வந்தேன்‌. மன்னாவென்ற உணவால்‌ உங்களை நான்‌ போ 
“த்தேன்‌. செழிப்பான பூமியில்‌ உங்களை நான்‌ சேர்த்தேன்‌. நீங்கள்‌ 
உங்கள்‌ இரட்சகருக்குச்‌ சிலுவையைத்‌ தயார்‌ செய்திருக்‌ கிறீர்கள்‌. 


உங்களுக்கு இன்னும்‌ அதிகம்‌ நான்‌ செய்ய வேண்டியதில்‌ எதை 
நான்‌ செய்யவில்லை? பதில்‌ எனக்குச்‌ சொல்லுங்கள்‌ (மிக்கேயாஸ்‌ 
6:3-4). 


சகோதரரே! அளவற்ற ஞானமும்‌, அளவற்ற கிருபையும்‌, வரம்‌ 
பில்லா வல்லமையும்‌ உள்ள சர்வேசுரன்‌ அற்ப மனிதன்‌ முன்பாக 
இவ்வளவு அவமானமும்‌ நிந்தையும்‌ படச்‌ சம்மதித்தது உங்களுக்கு 
ஆச்சரியமாகத்‌ தோன்றுகின்றதல்லவா? ஆனால்‌ மனிதன்‌ மனதில்‌ 
அகங்காரமும்‌ பெருமையும்‌, தான்‌ என்ற ஆணவமும்‌ பலமாய்‌ வேர்‌ 
ஊன்றி இருப்பதால்‌, இதை அடக்கி அவனுக்குத்‌ தாழ்ச்சியைப்‌ 
படிப்பிக்கும்படி நமது தேவ இரட்சகர்‌ இவ்விதம்‌ தம்மைத்‌ 
தாழ்த்துவது அவசியமென்று அவருக்குத்‌ தோன்றினது. உங்கள்‌ முன்‌ 
நடந்து வழி காண்பிக்கும்‌ தெய்வீக அரசனைப்‌ பார்த்து அவர்‌ 
சமீபத்தில்‌ அணுகி நெருங்கியிருந்து அவரைப்போல்‌ நீங்களும்‌ 
செய்யுங்கள்‌. 

இரண்டாம்‌ பாகம்‌ 


பிலாத்து நமது இரட்சகரை விடுதலை செய்யும்படி தான்‌ எடுத்த 
முயற்சிகள்‌ எல்லாம்‌ தன்‌ எண்ணத்துக்கு நேர்‌ விரோதமாய்‌ முடிந்த 
தாகப்‌ பார்த்து, போகும்‌ வழி இன்னதென்று அறியாமல்‌ மனந்‌ 
தடுமாறி, கலங்கி நின்றான்‌. தன்‌ மனதுக்கு ஓர்வகையான திருப்தி 
யும்‌, யூத ஜனங்களுக்கு ஒரு வகையில்‌ சமாதானமும்‌ கொடுக்க 
வேண்டுமென்பது இவனுடைய நோக்கமாயிருந்ததால்‌, தன்‌ முன்‌ 
நின்ற ஜனங்களைப்‌ பார்த்து: மக்களே! உங்கள்‌ முன்பாக நான்‌ 
இவனை விசாரணை செய்தேன்‌. மரணத்துக்கு ஏதுவான குற்றம்‌ 
யாதொன்றும்‌ இவனிடத்தில்‌ நான்‌ காணவில்லை. ஆகிலும்‌ 
இவனைக்‌ கூட்டிப்‌ போய்‌ உங்கள்‌ பழிதீர கசைகளால்‌ அடியுங்கள்‌. 
அதன்பின்‌ அவனைப்‌ போகவிடலாம்‌ என்று குற்றமில்லாதவரை 
அடிக்கும்படி உத்தரவு கொடுத்தான்‌. 

கொடிய யூதர்கள்‌ இவ்வளவாவது அநுகூலம்‌ தங்களுக்கு 
வந்ததே என்று சந்தோஷம்‌ கொண்டு, தயை நிறைந்த நமது 
ஆண்டவரை விசாலமான ஓர்‌ மண்டபத்துக்குள்‌ கூட்டிப்போய்‌ அவர்‌ 
அணிந்திருந்த ஆடையைக்‌ களைந்து, அவரை ஒரு தூணோடு 
சேர்த்துக்‌ கட்டுகிறார்கள்‌. துஷ்ட சேவகர்கள்‌ கையில்‌ சாட்டையும்‌ 
சவுக்கும்‌ எடுத்து அவர்‌ சரீரத்தில்‌ பலமாய்‌ ஓங்கி அடிக்கிறார்கள்‌. 


சரீரம்‌ பதைத்து துடிக்கிறது. வீங்கித்‌ தடிக்கிறது. இரத்தம்‌ சுரந்த 
காயங்கள்‌ உண்டாகின்றன. தோல்‌ குழி பாய்ந்து வெடிக்கிறது. 


இரத்தம்‌ பல இடங்களிலிருந்து வடிந்து ஓடிப்‌ பாய்கிறது. வெடிப்பு 
விழுந்த நிலம்போல்‌ மாமிசம்‌ பிளந்து துண்டு துண்டாய்‌ கீழே 
விழுகிறது. கசையின்‌ அடிகள்‌ இரத்த நரம்புகளிலும்‌ முதுகின்‌ 
எலும்புகள்‌ மீதும்‌ பலமாய்‌ விழுகின்றன. சிந்தின இரத்தம்‌ நதி போல்‌ 
நாலு பக்கமும்‌ ஓடுகிறது. சரீரம்‌ எங்கும்‌ ஒரே காயமாய்‌ இரத்தத்தில்‌ 
தோய்ந்து நனைந்து இருக்கிறது. ஓடி வடிந்து விழுந்த இரத்தம்‌ 
தூணைச்‌ சுற்றிலும்‌ தேங்கி நிற்கிறது. 

எவ்வளவோ கொடூர வேதனை! அக்கினிபோல்‌ உள்ளே 
குடைந்து எரிகிறது. வலி உக்கிரத்தின்‌ கொடுமையால்‌ தேவ 
ஆண்டவர்‌ பெரு மூச்சு விடுகிறார்‌. அவர்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ 
பெருந்துளியாய்‌ வடிந்து விழுகின்றது. இரட்சகர்‌ இருதயத்திலிருந்து 
புலம்பல்‌ குரல்‌ தமது மோட்ச பிதாவை நோக்கி ஒலிக்கிறது. ஆனால்‌ 
கொலை பாதகர்‌ இன்‌ னும்‌ அடிக்கிறார்கள்‌, இன்னும்‌ அதிக காயம்‌, 
இன்னும்‌ அதிக இரத்தம்‌, இன்னும்‌ அதிக வேதனை. கடைசியில்‌ 
சேசுநாதர்‌ சாகிறவராகத்‌ தோன்றுகிறார்‌. 


ஓ! இரக்கமில்லா பாதகர்களே! கல்நெஞ்சக்‌ கொடியோரே! அவ்‌ 
வளவு அடித்தது போதும்‌. நிறுத்துங்கள்‌. உங்கள்‌ பகையும்‌ பழியும்‌ 
இன்னும்‌ தீரவில்லையா? உங்கள்‌ மனது இளகவில்லையா? 


சகோதரரே! யூதர்களுடைய பகையும்‌ பழியும்‌ தீர்ந்தாலும்‌ 
உங்கள்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரம்‌ செய்ய உங்கள்‌ இரட்சகருக்கு 
இருக்கிற ஆசை இன்னும்‌ தீரவில்லை. மனிதர்கள்‌ சரீர இன்பத்தைத்‌ 
தேடி அசுத்தப்‌ பாவத்தில்‌ அமிழ்ந்தி தேவ மகத்துவத்துக்குச்‌ செய்யும்‌ 
பெரும்‌ நிந்தையைப்‌ பரிகரிக்கும்படி இப்படி இரத்தம்‌ சிந்துகிறார்‌. 

ஓ! ஜனங்களே! சிற்றின்பமே உங்களுக்கு ஆனந்தமென்று 
இராப்‌ பகலாய்‌ அதைத்‌ தேடி பாவ துர்நாற்றக்‌ குழியில்‌ 
விழுகிறவர்களே! இங்கே கிட்ட வாருங்கள்‌. தமது இரத்தத்தில்‌ 
மூர்ச்சையாய்‌ விழுந்து கிடக்கும்‌ சேசுவைப்‌ பாருங்கள்‌. இவருடைய 
சரீரம்‌ பதைத்துத்‌ துடித்து என்ன அவஸ்தைப்படுகிறதென்று 
கவனியுங்கள்‌. இந்தச்‌ சரீரம்‌ பரிசுத்த கன்னியின்‌ உதரத்தில்‌ 
அற்புதமாய்‌ உண்டான தேவ சரீரம்‌ அல்லவா? பாவத்தின்‌ மாசு 
அற்பமும்‌ இல்லாத தூய சரீரம்‌ அல்லவா? ஏனோ இப்படி 


காயங்களால்‌ பிளந்து வெடித்து இரத்தத்தில்‌ தோய்ந்து இருக்கிறது? 


ஏன்‌ என்றால்‌, ங்கள்‌ உங்கள்‌ சரீரத்தைப்‌ பாவத்தால்‌ 
அசுத்தமாக்கினீர்கள்‌. அசுத்த மோக பாவம்‌ அற்பக்‌ காரியமென்று 
துணிந்து செய்தீர்கள்‌. மனதிலே அசுத்த நினைவுகளை வளர்த்தீர்கள்‌. 
கண்ணால்‌ அசுத்தத்தைப்‌ பார்த்தீர்கள்‌. உங்கள்‌ வாய்‌ அசுத்தத்தைக்‌ 
கக்கினது. உங்களோடு இருக்கிறவர்‌ களுக்கும்‌ அசுத்த பாவத்தைப்‌ 
படித்துக்‌ கொடுத்தீர்கள்‌. இத்தனை பாவங்களுக்காக நமது அன்புள்ள 
இரட்சகர்‌ அடிபட்டு உத்தரிக்‌ கிறார்‌. ஆ! கிறீஸ்தவர்களே! இன்னும்‌ 
உங்கள்‌ மனது மாற வில்லையா? 

இரட்சகர்‌ உங்களுக்காக இதுவரை பட்ட வேதனை போதாதா? 
இன்னும்‌ அவர்‌ சரீரத்தில்‌ வேதனைப்பட வேண்டுமோ? 
அப்படியானால்‌ அதோ பாருங்கள்‌! கூர்மையான முட்கள்‌ நிறைந்த 
கொடியைச்‌ சுற்றி வளைத்து முடி பின்னி உங்கள்‌ ஆண்டவர்‌ 
தலைமேல்‌ வைத்து தடிகளால்‌ முட்கள்‌ உள்ளே இறங்க பலமாய்‌ 
ஓங்கி அடிக்கிறார்கள்‌. தலையிலிருந்த இரத்தம்‌ கண்கள்‌ வழியாகவும்‌ 
வாய்‌ வழியாகவும்‌ நாசி வழியாகவும்‌ வடிந்து ஓடி வருகின்றது. 

ஓ! எங்கள்‌ நல்ல சேசுவே! தேவரீர்‌ வாய்‌ திறந்து ஒன்றும்‌ 
பேசாதே போனாலும்‌, உமது சரீரத்திலுள்ள காயங்கள்‌ எல்லாம்‌ 
அத்தனை திறந்த வாய்போல்‌ எங்கள்பேரில்‌ உமது 
இருதயத்திலிருக்கும்‌ சிநேகம்‌ எம்மாத்திரம்‌ எல்லையும்‌ அளவும்‌ 
கடந்ததென்று உலக மெல்லாம்‌ கேட்கும்படியாய்‌ உரத்துக்‌ கூவி 
சத்தமாகப்‌ பேசுகின்றன. 


சுவாமி! இதோ நாங்கள்‌ அனைவரும்‌ உம்முடைய பாதத்தில்‌ 
விழுந்து எங்கள்‌ பாவங்களைத்‌ தயவாய்ப்‌ பொறுக்கும்படி கெஞ்சிக்‌ 
கேட்கிறோம்‌. அசுத்த மோக பாவம்‌ உம்முடைய மாசற்ற சரீரத்தில்‌ 
வருவித்த இத்தனை காயங்களைப்‌ பார்த்து அந்தப்‌ பாவம்‌ எவ்வளவு 
கொடியதென்று இன்று நாங்கள்‌ கண்டு அறிகிறோம்‌. நீர்‌ எங்களை 
மகிமையில்‌ உயர்த்தி சிருஷ்டித்திருக்க, நாங்கள்‌ எங்களைப்‌ புத்தி 
யில்லாத மிருகங்களுக்குச்‌ சமானமாக்கினோம்‌. இன்று எங்களுக்கு 
புத்தி வந்தது. உம்மைத்‌ தேடி நாங்கள்‌ வந்திருக்கிறோம்‌. உமது 
இரத்த ஏரியில்‌ நாங்கள்‌ குளித்து சுத்தமாவோம்‌. இனிமேல்‌ பாவத்‌ 
துக்குப்‌ பயந்து நடப்போம்‌. பாவத்தால்‌ இனி உமக்குத்‌ துரோகம்‌ 
செய்வதைப்‌ பார்க்கிலும்‌ ஆயிரம்‌ முறை சாக மனதாயிருக்கிறோம்‌. 


ஓ! தேவமரியாயே! வியாகுலம்‌ நிறைந்த தாயே! உமது தேவ 
மகன்‌ அடிமையைப்போல்‌ அடிபட்டு இரத்தம்‌ சிந்தும்போது, நீர்‌ 
உமது இருதயத்தில்‌ மனிதரால்‌ உணரக்‌ கூடாத துக்கம்‌ அநுபவித்‌ 
தாலும்‌, அதை எல்லாம்‌ நாங்கள்‌ செய்த பாவங்களுக்குப்‌ பரிகார 
மாக தேவ நீதிக்கு ஒப்புக்கொடுத்தீர்‌. 

தாயே! நான்‌ இனிமேல்‌ என்‌ ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌ பாவ 
அசுத்தமின்றி ஜீவிக்கக்‌ கிருபை செய்வீராக! சோதனையும்‌, பசாசின்‌ 
தந்திரமும்‌ பலமாய்‌ வரும்போதும்‌ என்‌ சரீரமே மதங்கொண்டு 
எழும்பி என்னைப்‌ பாவத்துக்குத்‌ தூண்டும்போதும்‌, உமது பரிசுத்த 
போர்வையால்‌ என்னை மூடி, உமது மடியில்‌ என்னைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்து பாவ மாசில்லாமல்‌ என்னைக்‌ காப்பாற்றும்‌ தாயே! 


KKKKKKKKKKKKKKKKKK 


ஏழாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 3: கல்வாரி மலை 
முதல்‌ பாகம்‌ 


பிலாத்து என்ற தேச அதிகாரி நமது தேவ இரட்சகர்‌ மேல்‌ 
யாதொரு குற்றமும்‌ இல்லையென்று வெளிப்படையாய்‌ சொன்ன 
பிற்பாடும்‌ அவரை அடிக்கும்படி உத்தரவு தந்தான்‌. யூதர்கள்‌ நமது 
ஆண்டவரைத்‌ தங்கள்‌ பழி தீர அடித்தும்‌ இன்னும்‌ அவர்கள்‌ பகை 
தீரவில்லை. அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொல்வதே அவர்‌ 
களுக்குத்‌ திருப்தியான நோக்கமாயிருந்தது. அதிகாரியும்‌ அவர்கள்‌ 
இஷ்டம்‌ போல்‌ செய்ய நமது அன்புள்ள சுவாமியை யூதர்கள்‌ கையில்‌ 
ஒப்புவித்தான்‌. 

கொடிய யூதர்கள்‌ சேசுநாதரை இழுத்துப்போய்‌ முன்னமே தயார்‌ 
செய்திருந்த பாரமான சிலுவையை அவர்‌ தோள்மேல்‌ 
சுமத்தினார்கள்‌. தேவ ஆண்டவர்‌ சிலுவையைப்‌ பார்த்ததும்‌ பூரித்த 
மன தோடு அதைத்‌ தமது இரு கையால்‌ வாங்கி, சிந்தின கண்ணீரால்‌ 
நனைத்து முத்தி செய்து: ஓ! சிலுவையே! உன்னை நான்‌ இத்தனை 
காலம்‌ ஆவலாய்த்‌ தேடியிருந்தேன்‌! என்‌ சிநேக சிம்மாசனமே! 
மோட்சத்தின்‌ திறவுகோலே! என்‌ ஜெய விருதே! உன்னை நான்‌ என்‌ 
தோளிற்‌ சுமந்து மலையின்‌ உச்சியில்‌ உலகமெல்லாம்‌ பார்க்கும்படி 


நாட்டப்‌ போகிறேன்‌. உன்‌ மேல்‌ நான்‌ சாய்ந்து தங்கி ஆணிகளால்‌ 
என்‌ சிநேக முத்திரைகளைப்‌ பதித்து எல்லா ஜனங்களின்‌ கண்‌ 
களுக்கும்‌ தெளிவாய்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ அது தோன்றும்படியாய்‌ 
அந்த எழுத்துக்களின்மேலே என்‌ இரத்தத்தை வாரி ஊற்றித்‌ 
தெளிக்கப்‌ போகிறேன்‌. இனிமேல்‌, ஓ சிலுவையே! நீ கோபுரங்‌ 
களிலும்‌, கோவில்‌ முகப்பிலும்‌, வீடுகளின்‌ கதவிலும்‌, மனிதர்‌ நெற்றி 
யிலும்‌, கிரீடத்தின்‌ மத்தியிலும்‌ அலங்காரமாய்த்‌ தோன்றி என்‌ 
சிநேகத்தின்‌ பெருக்கத்தைச்‌ சகல ஜாதி ஜனங்களுக்கும்‌ காட்டு 
வாயாக என்று நமது இரட்சகர்‌ தமது இருதயத்திலிருந்து சொன்ன 
பின்‌, தமது தோள்மேல்‌ சிலுவையை வைத்து இரு கையால்‌ அதைத்‌ 
தாங்கி நடந்து போகிறார்‌. போகும்‌ பாதையில்‌ பலமுறை சுமை 
யோடு நடக்க சக்தியின்றி கீழே விழுந்தார்‌. விழுந்தவர்‌ தமக்கு 
இருந்த பலத்தை எல்லாம்‌ கூட்டி எழுந்து தத்தளித்து தடுமாறி 
கடைசியில்‌ மலையின்‌ உச்சியில்‌ சிலுவையோடு சேர்ந்தார்‌. 

அவர்‌ சேர்ந்தவுடனே யூதர்கள்‌ நமது ஆண்டவரைச்‌ சிலுவை 
மேல்‌ தள்ளி அவருடைய கைகளையும்‌ கால்களையும்‌ கூர்மையுள்ள 
ஆணிகளால்‌ மரத்தோடு சேர்த்து அறைந்து சிலுவையைத்‌ தூக்கி 
குழியில்‌ நடவே, அவர்‌ சரீர பாரம்‌ முழுதும்‌ கைகால்களின்‌ காயங் 
களில்‌ பொறுத்து நின்றதால்‌ அவர்‌ பட்ட அளவற்ற வேதனை வெகு 
கொடுமையாயிருந்திருக்க வேண்டும்‌. 


இந்தக்‌ கொடிய வேதனை நிறைந்த அவஸ்தை நிலையில்‌ சேசு 
நாதர்‌ மூன்று மணி நேரமிருந்தார்‌. இந்த மூன்று மணி அளவில்‌ தாம்‌ 
செய்ய வந்த இரட்சணிய அலுவலை முற்றும்‌ முடித்து, தமது 
பிதாவோடு சமாதான ஒப்பந்தம்‌ செய்து, பத்திரம்‌ எழுதி, சிலுவை 
யில்‌ எல்லாரும்‌ பார்த்து வாசித்தறியும்படியாய்‌ அதைப்‌ பதித்தார்‌. 
இதுதான்‌ சேசுநாதர்‌ சாகுமுன்‌ நமக்கு எழுதித்‌ தந்த மரண சாசனம்‌. 
இது மனிதர்‌ அனைவரையும்‌ சார்ந்தது. இதைத்தான்‌ உங்களுக்குத்‌ 
திறந்து இப்போது வாசிக்கப்‌ போகிறோம்‌. கிட்ட நெருங்கி 
வாருங்கள்‌. கவனமாய்‌ சூழ்ந்து நின்று உங்கள்‌ தகப்பன்‌ சாகுமுன்‌ 


தமது இரத்தத்தால்‌ எழுதிய பத்திரத்தின்‌ வாசகத்தைக்‌ கேளுங்கள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


உலக இரட்சகர்‌ சிலுவையாகிற பலிபீடத்திலிருந்து தமது 
பிதாவோடு நித்திய சமாதான உடன்படிக்கை செய்யும்போது ஏழு 
முறை வாய்திறந்து எல்லாரும்‌ கேட்கப்‌ பேசி இருக்கிறார்‌. இதிலே 
மனிதர்கள்‌ அறிய வேண்டிய முக்கிய விஷயங்கள்‌ இன்னதென்று 
காண்பித்திருக்கிறார்‌. இந்த மரண சாசனத்தில்‌ ஏழு விஷயங்கள்‌ 
கண்டிருக்கின்றன. 

சேசுநாதர்‌ சொன்ன முதல்‌ வாக்கியம்‌ அவரைச்‌ சூழ்ந்திருந்த 
யூதரைக்‌ குறித்தாலும்‌ அது மனிதர்‌ எல்லாருக்கும்‌ பொதுவான புத்தி 
போதகம்‌. நமது இரட்சகர்‌ தமது பிதாவை நோக்கி: “பிதாவே! 
இவர்களை மன்னித்தருளும்‌. ஏனெனில்‌ இவர்கள்‌ செய்வது 
இன்னதென்று அறியாமல்‌ செய்கிறார்கள்‌” என்று ஜெபித்தார்‌ (லூக்‌. 
23:34). 


சகோதரரே! மனிதர்கள்‌ செய்யும்‌ பாவங்களை மன்னிக்க நம்‌ 
ஆண்டவர்‌ எப்போதும்‌ தயாராயிருக்கிறார்‌. அவர்கள்‌ செய்வது 
அறியாமல்‌ செய்கிறார்கள்‌ என்று அவரே தமது பிதாவிடம்‌ சொல்‌ 
கிறார்‌. அப்படியானால்‌ நீங்கள்‌ மனஸ்தாபத்தோடு அவர்‌ பாதத்தில்‌ 
வரும்போது அவர்‌ உங்களை மன்னிப்பாரோ என்று சந்தேகப்‌ 
படலாமா? 


சந்தேகமுண்டானால்‌ சேசுநாதர்‌ சொல்லும்‌ இரண்டாம்‌ 
வாக்கியத்தைக்‌ கேளுங்கள்‌. சேசுநாதரோடு சிலுவையில்‌ இரண்டு 
திருடர்கள்‌ அறைபட்டிருந்தார்கள்‌. வலது பக்கமாய்‌ இருந்த திருடன்‌ 
நமதாண்டவர்‌ சொன்ன முதல்‌ வாக்கியத்தைக்‌ கேட்டு, இப்படி 
அளவற்ற தயாளமும்‌ அன்பும்‌ காட்டிப்‌ பேசுகிறவர்‌ உலகத்தில்‌ வந்த 
தேவனாய்‌ இருக்க வேண்டுமென்று அவன்‌ நினைத்தவுடனே 
தேவப்பிரகாச ஒளி அவன்‌ மனதில்‌ உதித்தது. உயிருள்ள 
விசுவாசத்தோடும்‌, சிநேகத்தோடும்‌ சேசுநாதர்‌ பக்கமாய்த்‌ திரும்பி: 
ஆண்டவரே! உம்முடைய இராச்சியத்துக்கு நீர்‌ போனபின்பு என்னை 
ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளும்‌ என்று தாழ்மையாய்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. உடனே இரக்கம்‌ நிறைந்த நமது ஆண்டவர்‌ 
கிருபையாய்‌ அவனைப்‌ பார்த்து: “இதோ இன்றே என்னோடு 
பரகதியில்‌ நீ இருப்பாய்‌” (லூக்‌. 23:43), என்று அவனுக்கு ஆறுதல்‌ 


சொன்னார்‌. 


ஓ! இரக்கம்‌ நிறைந்த சேசுவே! என்னையும்‌ மறந்து போக 
வேண்டாம்‌. சுவாமி! உமது இராட்சியத்தில்‌ இப்போது அரசாளும்‌ நீர்‌ 
இந்தப்‌ பரதேச பூமியில்‌ அலைந்து திரியும்‌ என்மேல்‌ தயவா யிரும்‌. 
என்‌ ஞாபகம்‌ எப்போதும்‌ உமக்கு இருக்கட்டும்‌. நான்‌ 
அவஸ்தையாய்க்‌ கிடக்கும்‌ போது உம்மை நான்‌ மன்றாடுவேன்‌. 
அப்போது, இதோ இன்றே நம்மோடு நீ மோட்சத்திலிருப்பாய்‌ என்ற 
அமுத வாக்கு என்‌ காதில்‌ ஒலிக்கக்‌ கடவது! 


பாவிகளுக்குத்‌ தயையும்‌ இரக்கமும்‌ காண்பித்தபின்பு மனிதர்‌ 
எல்லாருக்கும்‌ தமது சிநேகத்தையும்‌ காண்பிக்கப்‌ போகிறார்‌. 
சிலுவையில்‌ அவஸ்தையாய்த்‌ தொங்கும்‌ போது, தம்மை மறந்து 
மனித ஜென்மத்தை முழுவதும்‌ ஒரு பார்வையில்‌ பார்க்கிறார்‌. இவர்‌ 
களைத்‌ தாயில்லாப்‌ பிள்ளைகளாகத்‌ தவிக்கும்படி விட்டுப்போவது 
சரியல்ல என்று அவருடைய அன்புள்ள இருதயத்தில்‌ தோன்றுகிறது. 
எல்லா மனிதருக்கும்‌ ஒரு பொதுத்தாயாய்‌ இருக்கும்படி ஏற்ற பரந்த 
இருதயமுள்ளவள்‌ யாராய்‌ இருக்கக்‌ கூடும்‌? தம்மைப்‌ பெற்று 
வளர்த்த பாக்கியவதியான தாய்‌ அல்லாமல்‌ வேறே யாரும்‌ 
தகுந்தவர்களாக மாட்டார்கள்‌ என்று அவருக்குத்‌ தெரியும்‌. உடனே 
சிலுவையின்‌ கிட்ட நின்ற பிரிய சீடனைத்‌ தம்மைப்‌ பெற்று வளர்த்த 
அன்புள்ள தாய்க்குக்‌ காட்டி, “இதோ உம்‌ மகன்‌” என்றும்‌, சீடனுக்குத்‌ 
தாயைக்‌ காண்பித்து “இதோ உன்‌ தாய்‌” என்றும்‌ சொல்லி (அரு. 
19:26-27), தமது சீடர்களாகிய மனிதர்களுக்குத்‌ தம்முடைய சொந்தத்‌ 
தாயைத்‌ தாயாகக்‌ கொடுத்தார்‌. தேவதாயும்‌ அன்று சிலுவையின்‌ 
அடியில்‌ மனிதர்கள்‌ எல்லாரையும்‌ தமது பிள்ளை களாக 
சேசுநாதருடைய கையிலிருந்து ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. 


சகோதரரே! நீங்களும்‌ சேசுநாதர்சுவாமி தயவாய்க்‌ கொடுக்கும்‌ 
தாயை உங்கள்‌ தாயாக ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. ஓ! மரியாயே! 
தேவதாயே! உம்மைத்‌ தாய்‌ என்று கூப்பிடும்‌ பாக்கியம்‌ எனக்கு 
இன்று வந்தது. ஓ! சர்வேசுரனுடைய தாய்‌ எனக்கும்‌ தாய்‌! தாய்‌ 
என்றால்‌ வாய்க்குத்‌ தித்திக்கும்‌ தேன்‌. காதுக்கு இனிய ஓசை. 
மனதுக்கு ஆனந்த சந்தோஷம்‌. ஓ! மரியாயே! தாய்‌ என்று எந்த 
நாளும்‌ உம்மை நான்‌ கூப்பிடுவேன்‌. நான்‌ அவஸ்தையாய்‌ படுத்‌ 
திருக்கும்‌ போதும்‌, என்‌ நாக்கு மேல்வாயோடு ஒட்டிக்‌ கொண் 
டாலும்‌, என்‌ பலமெல்லாம்‌ கூட்டி தாய்‌ தாய்‌ என்று சொல்லி நான்‌ 
சாவேன்‌. 


நமது தேவ இரட்சகர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு கொஞ்ச நேர 
மான பின்‌, மத்தியான வேளையில்‌ உலகம்‌ எங்கும்‌ அடர்ந்த இருள்‌ 
மூடி இருந்தது. எல்லா ஜனங்களும்‌ மெளனமாய்‌ நின்றார்கள்‌. 
சிலுவையில்‌ அவஸ்தையாயிருந்த சேசுநாதர்‌ திடீரென்று உரத்த 
சத்தமாய்க்‌ கூப்பிட்டு: “என்‌ சர்வேசுரா! என்‌ சர்வேசுரா! ஏன்‌ 
என்னைக்‌ கைவிட்டீர்‌” (மத்‌. 27:46) என்று சொன்னார்‌. இந்த உரத்த 
சத்தம்‌ சேசு நாதர்சுவாமி தமது இருதயத்தில்‌ பட்ட பெருந்துக்கம்‌ 
எம்மாத்திர மென்று ஒருவாறு காண்பிக்கின்றது. உலகத்தின்‌ 
இரட்சணியமாய்‌ வந்தவரை உலகம்‌ வெறுத்து வேண்டாமென்று 
தள்ளிப்போட்டது. அவர்‌ உடுத்தியிருந்த ஆடையையும்‌ எடுத்து 
அவர்‌ விரோதிகள்‌ தங்களுக்குள்‌ பகிர்ந்து கொண்டார்கள்‌. 
அவருடைய சீடர்களும்‌ அவரைத்‌ தனியே விட்டு ஓடிப்போனார்கள்‌. 
தமது தாயையும்‌ தமது பிரிய சீடராகிய அருளப்பர்‌ வசம்‌ 
ஒப்புவித்தார்‌. எங்கே பார்த்தாலும்‌ விரோதிகளும்‌ 
சத்துருக்களும்தான்‌ நிற்கிறார்கள்‌. அவருடைய மோட்ச பிதா, 
எல்லாருக்கும்‌ ஆறுதலும்‌ உறுதியும்‌ கொடுக்கும்‌ நித்திய பிதா, 
அவரும்‌ இப்போது தமது திருக்‌ குமாரனைக்‌ கைவிட்டதுபோல்‌ 
காணப்பட்டார்‌. இதுதான்‌ நமது இரட்சகருடைய இருதயத்தில்‌ 
கொடிய துக்கம்‌ உண்டாக்குகின்றது. இதன்‌ நிமித்தம்‌ சேசுநாதர்‌ உரத்த 
சத்தமாய்‌ கூப்பிட்டு: என்‌ சர்வேசுரா! ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌ 
என்று சொன்னார்‌. 


இருதயத்தின்‌ துக்கத்தோடு தமது சரீரத்தில்‌ தாகத்தின்‌ உக்கிரத்‌ 
தையும்‌ நமது ஆண்டவர்‌ அநுபவித்ததால்‌, “நான்‌ 
தாகமாயிருக்கிறேன்‌” (அரு. 19:28) என்று கூப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 
சேசுநாதருடைய  சரீரத்திலிருந்த இரத்தமெல்லாம்‌ அடியாலும்‌ 
காயங்களாலும்‌ சிந்திப்‌ போனதால்‌ அவர்‌ கொடிய தாகம்‌ 
அநுபவித்தார்‌. ஆனால்‌ இந்தத்‌ தாகம்‌ மனிதருடைய 
இரட்சணியத்தின்பேரில்‌ அவருக்கிருந்த ஆசையாகிய தாகத்தையும்‌ 
குறிக்கின்றது. உங்கள்‌ இரட்சணியத்துக்‌ காக சேசுநாதர்‌ இவ்வளவு 
ஆசை காண்பித்தால்‌ நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த ஆத்துமத்தைப்‌ பற்றிக்‌ 
கவலையின்றி இருப்பது உங்களுக்குத்‌ தகுமா? இதன்பின்பு நமது 
இரட்சகர்‌ தாம்‌ உலகத்தில்‌ செய்யவந்த தமது பிதாவின்‌ வேலையைப்‌ 
பூரணமாய்ச்‌ செய்து முடித்ததாகப்‌ பார்த்தார்‌. ஆதலால்‌ “எல்லாம்‌ 
முடிந்தது” (அரு. 19:30) என்று ஆறாம்‌ வாக்கியமாகப்‌ பேசினார்‌. 


எல்லாம்‌ முடிந்தது. மனிதர்பேரில்‌ தமக்கிருந்த சிநேகத்தைக்‌ 
காண்பிக்கும்படி சேசுநாதர்‌ செய்ய மனதாயிருந்ததெல்லாவற்‌ றையும்‌ 
செய்து முடித்தார்‌. இன்னும்‌ உயிர்‌ மாத்திரம்தான்‌ உடலில்‌ தங்கி 
இருக்கின்றது. அதையும்‌ இப்போது கொடுக்கப்போகிறார்‌. ஆதலால்‌ 
தம்மிடத்திலிருந்த பலம்‌ எல்லாம்‌ கூட்டி உரத்த சப்தமாய்‌ 
உலகமெல்லாம்‌ கேட்டு அறியும்படி: “என்‌ பிதாவே! உமது கையில்‌ 
என்‌ ஆத்துமத்தை ஒப்புக்கொடுக்கிறேன்‌” (லூக்‌. 23:46) என்று 
சொல்லித்‌ தலைசாய்த்துத்‌ தமது பிதாவின்‌ சித்தத்தை வணங்கி 
உயிரைக்‌ கொடுத்தார்‌. 


சர்வலோக சிருஷ்டிகரான சர்வேசுரன்‌ தாம்‌ எடுத்த மனித 
சுபாவத்தில்‌ மரித்தார்‌. சகல ஜீவகோடிகளுக்கு உயிராயிருப்பவர்‌ 
உயிரைக்‌ கொடுத்தார்‌. உலகத்தைத்‌ தாங்கி நடத்தும்‌ கர்த்தர்‌ 
மரித்ததால்‌ உலகம்‌ தன்‌ நிலைபெயர்ந்து தடுமாறிக்‌ கலங்குவதாகத்‌ 
தோன்றுகின்றது. வானத்தின்‌ கண்ணாகிற சூரியன்‌ தன்‌ ஒளிஇழந்து 
மங்கிப்‌ போகின்றது. பூமி அசைந்து ஆடுகின்றது. மலைகள்‌ நடுங்கி 
ஒன்றோடொன்று மோதி உடைந்து வெடிக்கின்றன. கல்லறைகள்‌ 
திறக்க, மரித்தவர்கள்‌ உயிரோடு வெளியே வருகிறார்கள்‌ (மத்‌. 27:51- 
53), 


நமது ஆண்டவர்‌ மரித்தபின்பும்‌ தமது சிநேகத்தை 
மனிதர்களுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. துஷ்ட சேவகன்‌ ஈட்டியால்‌ 
சேசுநாதருடைய விலாவை ஊடுருவக்‌ குத்தி அவருடைய 
இருதயத்தைத்‌ திறக்கிறான்‌. திறந்த இருதயத்திலிருந்து இரத்தமும்‌ 
தண்ணீரும்‌ ஓடிவருகின்றது. (அரு. 19:3 

கிறீஸ்தவனே! கிட்ட வா. உனக்காக தேவ சந்நிதியின்‌ கதவு 
திறந்திருக்கின்றது. அதோ தேவ இருதயம்‌. இதுதான்‌ நீ இருக்க 
வேண்டிய வீடு. உள்ளே போ. இதற்குள்‌ நீ தங்கி இருக்குமட்டும்‌ 
உனக்கு மோசம்‌ ஒன்றும்‌ வராது. உலக சுக இன்பம்‌ உன்‌ கண்களை 
மயக்காது. பசாசு உன்‌ கிட்டநெருங்காது. உன்‌ சரீரம்‌ உன்னைப்‌ 
பாவத்துக்குத்‌ தூண்டாது. 

ஓ! சேசுவின்‌ பரிசுத்த இருதயமே! திறந்த வீடே! சிறந்த 
ஆலயமே! என்‌ வசிப்பிடமே! உன்னிடத்தில்‌ நான்‌ எப்போதும்‌ தங்கி 
இளைப்பாறுவேனாக! நீயே எனக்கு எந்த நாளிலும்‌ அடைக்கலமா 
யிருப்பாயாக! உனக்குள்‌ நெருப்புமயமாய்‌ எரியும்‌ சிநேகத்தை நான்‌ 


ஒருபோதும்‌ மறக்கமாட்டேன்‌. என்‌ இருதயமும்‌ உன்‌ சிநேக 
அக்கினியால்‌ சுவாலித்து எரிவதாக! உனக்காக நான்‌ ஜீவித்து, 
உன்னிடத்தில்‌ நான்‌ மரித்து, உன்னில்‌ நான்‌ இளைப்பாறுவேனாக! 


சகோதரரே! சிலுவையாகிய இந்த தேவ புத்தகத்தைப்‌ 
பார்க்கிறீர்களா? இதில்‌ பதிந்த எழுத்துக்களை வாசிக்க இனி 
உங்களுக்குத்‌ தெரியுமா? இந்தப்‌ புத்தகம்‌ உங்கள்‌ வீட்டிலும்‌, உங்கள்‌ 
கையிலும்‌, உங்கள்‌ கண்முன்னும்‌ எப்போதும்‌ இருக்கட்டும்‌. இதிலே 
உங்கள்‌ தகப்பன்‌ சேசுநாதர்‌ சாகுமுன்‌ எழுதிய மரண சாசன 
வாக்கியங்களை நாள்தோறும்‌ வாசியுங்கள்‌. அப்படி வாசித்தால்‌ 
பாவத்தைச்‌ செய்ய மாட்டீர்கள்‌. சேசுநாதர்சுவாமியை உங்கள்‌ முழு 
இருதயத்தோடு  சிநேகிப்பீர்கள்‌. அவருடைய ஊழியத்தில்‌ 
பிரமாணிக்கமாயிருப்‌ பீர்கள்‌. அவருடைய ஸ்தோத்திர மகிமைக்காக 
எதுவும்‌ செய்ய மனம்‌ சோர்வடையாமல்‌ துணிவோடும்‌ 


உற்சாகத்தோடும்‌ வருவீர்கள்‌. 


ஓ! சேசுவே! இந்தச்‌ சிலுவையில்‌ நாங்கள்‌ உம்மை 
ஆராதிக்கிறோம்‌. உமது திருச்சிலுவை எங்கள்‌ எதிரிகளோடு 
நாங்கள்‌ யுத்தம்‌ செய்ய ஓர்‌ ஆயுதமாகும்‌. இந்த திருச்சிலுவையே 
எங்கள்‌ ஜெய விருதுக்கொடி. நாங்கள்‌ சாகும்போது திருச்சிலுவை 
யைக்‌ கையில்‌ பிடித்து பக்தியோடு முத்திசெய்து பாக்கியமாய்‌ மரிக்க 
கிருபை செய்வீராக! சிலுவையின்‌ சமீபமாய்‌ நின்ற உமது அன்புள்ள 
தாயாரும்‌ நான்‌ சாகும்‌ சமயத்தில்‌ என்‌ கிட்ட இருந்து எனக்கு உதவி 


செய்ய தயை செய்யும்‌. 


ஓ! மரியாயே! என்‌ தாயே! உமது மூத்த மகன்‌ மரிக்கும்‌ 
வேளையில்‌ நீர்‌ கிட்ட இருந்ததுபோல்‌, உமது இளைய ஏழைப்‌ 
பிள்ளையாகிய நானும்‌, எவ்வளவு ஊதாரியாயினும்‌, 
அவஸ்தையாய்‌ என்‌ படுக்கையில்‌ நான்‌ படுத்திருக்கும்போது, தாயே! 
என்‌ கிட்ட நின்று என்னைத்‌ தேற்றி ஆசீர்வதித்து, நான்‌ 
இஷ்டப்பிரசாதத்தோடு தேவத்திரவிய அநுமானங்களைப்‌ பெற்று, 
உமது கையில்‌ சாகும்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைக்கும்படி உம்மை 
நான்‌ கெஞ்சி மன்றாடிப்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 

எல்லாரும்‌ பாடுபட்ட சேசுநாதர்‌ சுரூபமுன்‌ முழங்காலிலிருந்து 
உத்தம மனஸ்தாப மந்திரம்‌ சொல்லுங்கள்‌. 


ஏழாம்‌ நாள்‌ 


ஞான போதகம்‌: சேசுநாதர்சுவாமி பின்‌ நாமும்‌ நமது 
சிலுவையைச்‌ சுமந்து போகவேண்டும்‌. 
முதல்‌ பாகம்‌ 


சேசுநாதர்சுவாமி பிறந்த நாள்முதல்‌ சாகும்வரை சிலுவை 
அவரோடிருந்தது. அவர்‌ நமக்கு முன்னே சிலுவையைச்‌ சுமந்து 
நடந்துபோகிறார்‌. தம்முடைய சீடர்களைப்‌ பார்த்து: “நமது பின்‌ வர 
உங்களுக்கு மனம்‌ உண்டானால்‌ நீங்களும்‌ உங்களுடைய 
சிலுவையை எடுத்து நம்மைத்‌ தொடர்ந்து கூட வாருங்கள்‌” என்று 
அழைக்கிறார்‌ (லூக்‌. 9:23). 

சிலுவை என்றால்‌ மனிதனுக்கு இந்த உலகில்‌ வரும்‌ பலவகை 
யான துன்ப வருத்தம்‌ இடையூறுகள்‌. இந்தத்‌ துன்பங்கள்‌ சரீரத்‌ 
தையும்‌ சாரும்‌. ஆத்துமத்தையும்‌ சாரும்‌. சரீரத்துக்கு இயல்பாயுள்ள 
பலமின்மையாலும்‌, நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ உயிருள்ளதும்‌ உயிரற்‌ 
றதுமான பலவகைச்‌ சிருஷ்டிகளின்‌ வழியாலும்‌, நமக்கு வருத்தமும்‌, 
நோவும்‌, அசெளக்கியமும்‌, தாழ்வும்‌ குறைவும்‌, பழிச்சொல்லும்‌, 
நிந்தையும்‌ வரக்கூடும்‌. எந்த வழியாய்‌ துன்பங்கள்‌ வந்தாலும்‌ மனந்‌ 
தளராமல்‌ பொறுமையாயிருப்பது எல்லா மனிதருக்கும்‌ பொதுவான 
புத்தி. இன்ப காலத்தில்‌ பெருமை பாராட்டாமலும்‌, துன்ப 
வேளையில்‌ அது மனித சுபாவத்துக்கு இயல்பானதென்று மனம்‌ 
சோர்வுறாமலிருப்பவனுக்குத்‌ துன்பமே இல்லை என்று ஒரு இந்து 
வித்வான்‌ பாடி இருக்கிறார்‌. 

இன்பம்‌ விழையான்‌ இடும்பை இயல்பென்பான்‌ 

துன்பம்‌ உறுத்தல்‌ இலன்‌. 

ஆனால்‌ கிறீஸ்தவனோ, துன்பம்‌ வரும்போது அது தனக்குச்‌ 
சேசுநாதர்‌ தயவாய்‌ அனுப்பும்‌ சிலுவை என்று மனப்பூர்வமாய்‌ ஏற்று 
சந்தோஷமாயிருப்பது அவனுக்கு அழகு. 

சரீரத்துக்கு வரும்‌ பல துன்பங்களைப்‌ பார்க்கிலும்‌ 
ஆத்துமத்துக்கு வரும்‌ துன்பம்‌ அதிக கஷ்டமும்‌ ஆபத்தும்‌ 
உள்ளதென்பதால்‌, அதைப்‌ பற்றி இப்போது முக்கியமாய்க்‌ 
கவனிக்கப்‌ போகிறோம்‌. ஆத்துமத்துக்கு வரும்‌ பெருந்துன்பம்‌ 
ஏதென்றால்‌ பாவதந்திர சோதனைகளும்‌ அவைகளால்‌ மனதில்‌ 


உண்டாகும்‌ கலக்கமும்‌ கவலையும்‌ பயமும்‌ போராட்டமும்‌ ஆகிய 
இவைகள்தான்‌ முக்கியம்‌. 


யோபு மகாத்மா சொல்வதுபோல்‌: மனிதனுடைய ஜீவியம்‌ 
உலகத்‌ தில்‌ போர்க்களத்துக்குச்‌ சமானம்‌ (யோபு. 7:1). உலகத்தில்‌ 
நாம்‌ உள்ள நாளெல்லாம்‌ நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ பல எதிரிகளோடு 
யுத்தம்‌ செய்வது நமது தொழில்‌. நேற்று கேட்ட இரு யுத்தக்‌ 
கொடிகளின்‌ தியானத்தில்‌ நீங்கள்‌ பார்த்தது என்றும்‌ உங்கள்‌ 
ஞாபகத்திலிருக்க வேண்டும்‌. லூசிப்பேய்‌ நம்முடைய உயிரின்‌ எதிரி. 
மோட்ச பாக்கியத்தை இந்த கெட்ட அரூபி தன்‌ பாவத்தால்‌ இழந்த 
பின்பு தான்‌ இருந்த மோட்ச சிம்மாசனத்துக்கு சர்வேசுரன்‌ மனிதனைச்‌ 
சிருஷ்டித்தாரென்று, மனதில்‌ கர்வம்‌ கொண்டு, நீச மனுஷன்‌ 
நானிருந்த இடத்தில்‌ இருப்பானோ? இது எனக்கு அவமான 
மல்லவா? என்று மனதில்‌ கருதி பொறாமையால்‌ வீங்கி, மனிதன்‌ 
அங்கே போகாதபடி தடுக்க இராப்பகலாய்‌ தன்னால்‌ முடிந்த 
வரையில்‌ கடுமையாக முயல்கின்றது. 


பசாசுக்குத்‌ துணையாய்‌ நம்முடைய கெட்ட சுபாவமும்‌ சேர, 
நமது சொந்த சரீரமே நமக்கு ஓர்‌ சத்துருவாய்‌ வாய்ந்தது. இவ்விரு 
எதிரிகளோடும்‌, மகிமை பெருமை, தனம்‌ பொருள்‌, இன்பசுகம்‌ 
என்னும்‌ மூன்று வகை ஆசை பந்தங்கள்‌ கூடிச்‌ சேர்ந்த உலகமாகிற 
மூன்றாம்‌ எதிரி நாம்‌ பிறந்த நாள்முதல்‌ சாகுமட்டும்‌ காலைச்‌ சுற்றின 
பாம்புபோல்‌ நம்மை விடாமல்‌ தொடர்ந்து கொண்டே வருகின்றது. 


நமது வாழ்வு யுத்தகளமாதலால்‌, இந்த மூன்று எதிரிகளும்‌ 
நம்மோடு பல பாவ தந்திர சோதனைகளால்‌ யுத்தம்‌ செய்ய 
சர்வேசுரன்‌ அவர்களுக்கு உத்தரவு அளித்திருக்கிறார்‌. பாவ தந்திர 
சோதனை என்றால்‌, எதெது நம்மைப்‌ பாவத்துக்குத்‌ தூண்டி 
இழுக்குமோ அதுவே பாவ தந்திர சோதனையாகும்‌. நம்முடைய 
முக்கிய எதிரிகள்‌ நம்மைப்‌ பாவத்துக்குத்‌ தூண்டுவது 
அவர்களுடைய தொழிலாதலால்‌, பாவ தந்திர சோதனை நமக்கு 
வருவது பாவமல்ல, அவ்வித சோதனை வரும்போது நாம்‌ அதை 
வெறுத்து பகைத்துத்‌ தள்ளினால்‌ அது நமக்கு வெற்றி. மோட்சத்தில்‌ 
நித்திய வெகுமானம்‌ சர்வேசுரன்‌ அதன்‌ பலனாகக்‌ கொடுப்பார்‌. 


பாவ தந்திர சோதனையிலிருந்து பாவம்‌ உண்டாக மூன்று 
படிகள்‌ இருக்கின்றன. ஆதிமுதலில்‌ விலக்கப்பட்ட தீமையான ஓர்‌ 


நினைவு அல்லது ஓர்‌ செய்கை உனக்கு முன்‌ தோன்றும்‌. இது 
பிறருடைய வார்த்தையாலாவது, செய்கையாலாவது வரலாம்‌. 
அல்லது உனக்குள்ளிருந்தே உன்‌ பாவப்‌ பழக்க வழக்கத்தாலோ 
அல்லது ஐம்புலன்களின்‌ மாயையாலோ அது பிறக்கலாம்‌. இவ்வித 
மாய்‌ உன்னிடம்‌ உற்பத்தியாகும்‌ நினைவும்‌ தோற்றமும்‌ தன்னிலே 
பாவமல்ல. இவைகள்‌ தகாதவைகளென்று நீ அறிந்தவுடனே 
தள்ளுவதால்‌ உனக்கு வெற்றியும்‌ மோட்சத்தில்‌ பேறுபலனும்‌ 


உண்டாகும்‌. 


தகாத நினைவும்‌ தோற்றமும்‌ சிந்தையில்‌ தோன்றின உடனே, 
அதில்‌ சந்தோஷகரமான உணர்ச்சி உன்னை அறியாமல்‌ உண்டாக 
லாம்‌. இது இரண்டாம்‌ படி. ஜென்மப்‌ பாவதோஷத்தால்‌, மனிதன்‌ 
இயல்பிலே தீமைக்குச்‌ சார்புள்ளவனாயிருப்பதால்‌, இவ்வித தகாத 
தோற்றத்தால்‌ தன்னை அறியாமல்‌ ஓர்வித சந்தோஷம்‌ பிறக்கக்கூடும்‌. 
பூரண சம்மதத்தோடு அதை நீ ஏற்றுக்கொள்ளாத மட்டும்‌ உனக்குப்‌ 
பாவமில்லை. ஆகிலும்‌ பாவம்‌ உண்டாகலாம்‌ என்பதால்‌ உன்‌ 
மனதில்‌ தோன்றிய இந்தத்‌ தகாத தோற்றத்தை அறிந்தவுடனே 
தாமதமின்றி தள்ளிப்‌ போடுவது உன்‌ கடமை. 


பாவத்துக்கு அவசியமான விஷயம்‌ ஏதென்றால்‌: யாதோர்‌ 
நினைவோ, சொல்லோ அல்லது செய்கையோ, தப்பிதமென்று உன்‌ 
மனது நன்றாய்‌ அறிந்து அதன்பின்‌ நீ அதற்குப்‌ பூரண சம்மதம்‌ 
கொடுத்திருந்தால்தான்‌ பாவமாகும்‌. இந்த சம்மதம்தான்‌ பாவத்தின்‌ 
மூன்றாம்‌ படி. மனது அப்படி அறிந்து பூரண சம்மதம்‌ கொடுக்காமல்‌ 
போனால்‌ பாவம்‌ உண்டாகாது. ஆகையால்‌ நீ பாவமென்று அறிந்த 
ஓர்‌ காரியத்துக்கு, உன்‌ மனது அறிய பூரண சம்மதம்‌ நீ கொடுத்தால்‌ 
மாத்திரமே அது பாவமாகும்‌. எவ்வளவுக்கு இந்த சம்மதம்‌ 
குறையுமோ அவ்வளவுக்குப்‌ பாவத்தின்‌ கனமும்‌ குறையும்‌. பாவம்‌ 
இன்னதென்று காட்டியபின்பு இனி அடுத்த பாகத்தில்‌ பாவம்‌ வரும்‌ 


வாசல்‌ அல்லது வழிகள்‌ எவை என்று விவரிக்கப்போகிறோம்‌. 
இரண்டாம்‌ பாகம்‌ 
ஓர்‌ பட்டணத்தைச்‌ சுற்றி இருக்கும்‌ கோட்டை மதில்களும்‌ 


அதன்‌ கதவுகளும்‌ கெட்டியாயும்‌ பலமாயுமிருந்தால்‌ எதிரிகள்‌ 
உள்ளே எளிதில்‌ வரமாட்டார்கள்‌. ஆனால்‌ எந்தப்‌ பக்கத்திலாவது 


பிளப்போ வெடிப்போ இருக்கும்பட்சத்தில்‌ அதன்‌ வழியாய்‌ எதிரி 
எப்படியாகிலும்‌ உள்ளே வருவான்‌. அதுபோல நமது ஆத்துமமாகிற 
கோட்டைக்குள்‌ மனித ஜென்ம எதிரிதான்‌ வரும்படியாக ஓர்‌ வழி 
உண்டாக்க பல வகையில்‌ கடுமையாய்‌ முயலும்‌. இந்த எதிரி வரும்‌ 
வழி எப்படிப்பட்டதென்றும்‌ எங்கே இருக்கலாம்‌ என்றும்‌ நீங்கள்‌ 
முந்தியே அறிந்தால்‌, அதைப்‌ பலப்படுத்தி காவல்‌ வைத்து மோசம்‌ 
வராதபடி ஜாக்கிரதையாயிருப்பீர்கள்‌. 


பாவம்‌ வரும்‌ முதல்‌ வழி ஐம்புலன்கள்‌. கண்‌, காது, வாய்‌, 
மூக்கு, கைகால்‌ ஆகிய இவைகள்‌ பாவத்தை மனதுக்குள்‌ 
கொண்டுவரும்‌ முக்கிய வாசல்களாகும்‌. இந்த வாசல்களை 
ஜாக்கிரதையாகப்‌ பார்த்து எச்சரிக்கை என்ற காவலை வைப்பது 
புத்தி. இந்த ஐந்து வாசல்களுக்குள்‌ கண்‌, செவி, வாய்‌ முக்கியமானது. 
கண்களைக்‌ காப்பாற்ற சர்வேசுரன்‌ இமை கொடுத்திருக்கிறார்‌. 
இதனால்‌ யாதொன்றைப்‌ பார்க்க நமக்கு மனமில்லாவிட்டால்‌ 
இமையால்‌ கண்களை மூடிக்‌ கொள்ளலாம்‌. உலகத்தில்‌ பார்க்கும்படி 
தகுதி உள்ளதும்‌ தகுதியற்றதும்‌, பரிசுத்தமானதும்‌ அசுத்தமுள்ளதும்‌ 
உண்டு. அவனவனுக்கு எது பார்க்கத்‌ தகுந்தது எது தகாதது என்று 
பகுத்தறியும்‌ சக்தியுமிருக்கின்றது. இளம்‌ வயதில்‌ அநேகரிடம்‌ பாவம்‌ 
பார்வையால்தான்‌ ஆதிமுதலில்‌ உட்பிரவேசிக்கின்றது. யோபு 
என்பவரைப்போல்‌ தன்‌ கண்களோடு ஓர்‌ ஒப்பந்தம்‌ செய்து (யோபு 
31:1), பாவம்‌ உண்டாக்கும்‌ எதையும்‌ நான்‌ மனதறிய பார்க்க 
மாட்டேன்‌ என்று தீர்மானம்‌ செய்வது எல்லாருக்கும்‌ உத்தமமான 
புத்தி. 

கேள்விப்‌ புலனாகிற காதும்‌ பாவத்தின்‌ முக்கிய வாசல்‌. 
எத்தனை சிறுவர்கள்‌ பாவம்‌ இன்னதென்று அறியாமல்‌ 
மாசற்றவர்களாய்‌ வீட்டில்‌ வளர்ந்தார்கள்‌. ஆனால்‌ தூஷணமான 
கெட்ட வார்த்தை களையும்‌ அசுத்த கதைகளையும்‌ கேட்டார்கள்‌. 
கேட்டதிலிருந்து பாவம்‌ உள்ளே பிரவேசித்தது. அதுமுதல்‌ அவர்கள்‌ 
நினைவில்‌ வந்த பாவம்‌ வார்த்தையிலும்‌, வார்த்தையிலிருந்து 
செய்கையிலும்‌ விஷம்‌ ஏறுவது போல்‌ பரவியது. ஆனதால்‌ 
துஷ்டர்கள்‌ கூடி இருக்கும்‌ இடத்துக்கும்‌ சண்டை செய்கிறவர்கள்‌ 
வாயால்‌ வழிந்து கொட்டும்‌ இடத்துக்கும்‌ போகாமலிருப்பது 


உத்தமம்‌. 


வாய்‌, பாவம்‌ வரும்‌ மூன்றாம்‌ முக்கியமான வழி. 

மனிதனுடைய நாக்கு அக்கினி என்று வேதவாக்கியம்‌ சொல்கிறது 
(யாக. 3:6). நாவினால்‌ எவ்வளவு மனஸ்தாபம்‌, எவ்வளவு சண்டை, 
எவ்வளவு பகை, விரோதம்‌ உண்டாகின்றது! அக்கினிபோல்‌ அது 
போன இடமெல்லாம்‌ பரவிப்‌ பிடித்துக்‌ குடும்பங்களையும்‌ 
உயிர்களையும்‌ பாழாக்கி இருக்கின்றது. நீ எதைக்‌ 
காப்பாற்றாவிட்டாலும்‌ உன்‌ நாவையாகிலும்‌ காப்பாற்றக்‌ கடவாய்‌. 
இல்லாவிடில்‌ உன்‌ சொல்லில்‌ பிசகிப்போய்‌ துன்பப்படுவாய்‌ என்று 
அர்த்தம்‌ பட, 

யாகாவா ராயினும்‌ நாகாக்க காவாக்கால்‌ 

சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு 
என்று ஒரு புலவன்‌ பாடியிருக்கிறான்‌. 


ஐம்புலன்களின்‌ வாசலால்‌ மாத்திரம்‌ அன்று; ஞாபகம்‌ அல்லது 
கற்பனை சக்தி என்ற உட்புலன்‌ வழியாயும்‌ பாவம்‌ வரலாம்‌. நீ முன்‌ 
பார்த்ததையும்‌ கேட்டதையும்‌ அறிந்ததையும்‌ உன்‌ கற்பனை சக்தி 
சித்திரத்தைப்போல்‌ உனக்குள்‌ தோன்றச்செய்யும்‌. இது அசுத்த 
படமானால்‌, நீ மனதில்‌ கலங்காமலும்‌, பயப்படாமலும்‌ சுலபமாய்‌ 
அந்த அசுத்த படத்துக்குப்‌ பதில்‌ சுத்தமான நல்ல உருவம்‌, அல்லது 
ஓர்‌ நல்ல யோசனை வரும்படி செய்‌. இப்படி வந்த தோற்றத்தை 
மாற்றுவதில்‌ பதற்றமும்‌ கலக்கமும்‌ படபடப்பும்‌ வெகு மோசமானது. 
உன்‌ முகத்தில்‌ வந்த ஈயை நீ கையால்‌ மெதுவாகத்‌ துரத்தினால்‌ அது 
அப்பாலே போகும்‌. கையை ஓங்கி பலமாய்‌ அதை அடித்தால்‌ 
அடியின்‌ கொடுமையை நீதான்‌ படுவாய்‌. 


அன்றியும்‌ பாவம்‌ புத்தியின்‌ வழியாயும்‌ வரலாம்‌. மனிதன்‌ 
புத்தி வெகு அற்பமானாலும்‌ அவன்‌ எல்லாம்‌ தன்னால்‌ 
அறியக்கூடும்‌ என்று பிரமாதமாய்‌ தன்னை உயர்த்தி தன்‌ சொற்ப 
புத்திக்குள்‌ அடக்கும்படி எண்ணுகிறான்‌. எண்ணியபடி 
முடியாமல்போனால்‌ அந்த சத்தியத்தின்‌ உண்மையின்மட்டில்‌ 
சந்தேகப்படுகிறான்‌. இதுதான்‌ அவிசுவாசமாகிற பாதாளம்‌. 
சத்தியவேத விசுவாசத்தைப்‌ பற்றி முந்தி சொன்ன ஞான போதகம்‌ 
இன்னும்‌ உங்கள்‌ நினைவில்‌ இருக்கலாம்‌. திரும்பவும்‌ அதை 
வாசிப்பது பிரயோசனமாயிருக்கும்‌. ஆதலால்‌ விரிவாய்‌ இங்கே 
அதைப்‌ பற்றி பேச அவசியமில்லை. 


பாவம்‌ வெளியே இருந்து உனக்குள்‌ வரவேண்டுமானால்‌ நாம்‌ 
இங்கே காட்டிய பல வாசல்கள்‌ வழியாய்த்‌ தான்‌ வரலாம்‌. இந்த 
வாசல்களை நீ சர்வஜாக்கிரதையுடன்‌ காப்பாற்றினால்‌ உன்‌ எதிரிகள்‌ 
எவ்வளவு பலம்‌ கொண்டு உன்னை எதிர்த்து வந்தாலும்‌, உள்ளே 
உன்‌ மனச்‌ சம்மதம்‌ இல்லாமல்‌ வர அவர்களால்‌ சாத்தியப்படாது. 
இனி அடுத்த பாகத்தில்‌ பாவ தந்திர சோதனைகளோடு யுத்தம்‌ செய்து 


வெற்றி கொள்ள என்ன செய்வது அவசியம்‌ என்று காண்பிப்போம்‌. 
மூன்றாம்‌ பாகம்‌ 


பாவ தந்திர சோதனைகள்‌ எந்த வழியால்‌ மனதாகிய கோட்‌ 
டைக்குள்‌ வரக்கூடுமென்று காண்பித்த பின்பு, பாவம்‌ உள்ளே வராத 
படி தடுக்க நாம்‌ செய்யவேண்டிய முதல்‌ காரியம்‌, நமது 
ஐம்புலன்களையும்‌, கற்பனை சக்தி, புத்தியையும்‌, தங்கள்‌ 
இஷ்டம்போல்‌ எந்த விஷயத்திலும்‌ போகவிடாமல்‌ காப்பாற்றுவது 
முக்கியம்‌. அதன்பின்‌ இவைகளைத்‌ தூண்டி எழுப்பிக்‌ கெடுப்பதற்கு 
ஏதுவாயிருக்கும்‌ பாவசமயங்களையும்‌ தூர நீக்கவேண்டும்‌. பல 
விஷயங்களில்‌ ஆபத்து எந்த விதமாகவும்‌ எந்த வழியாயும்‌ 
வருமென்று முன்னதாய்க்‌ கிரகித்து அறிவது வெகு 
பிரயோசனமாகும்‌. ஆபத்து வந்தபின்‌ காப்பதிலும்‌ அது வரும்போது 
காப்பது அதிக புத்தி. வரும்போது காப்பதிலும்‌ ஆபத்து வருமுன்‌ 
காப்பது அதிலும்‌ அதிக அநுகூலமான புத்தி என்று ஓர்‌ பழமொழி 
இருக்கின்றது. 

நீ எவ்வளவு ஜாக்கிரதையுடனிருந்த போதிலும்‌, சில 
சமயங்களில்‌ உன்னை அறியாமலே பாவ தந்திர சோதனைகள்‌ 
வரும்‌. அர்ச்‌. வனத்து அந்தோணியார்‌ வனத்தில்‌ தனிமையாயிருந்து 
தபமும்‌ ஜெபமும்‌ செய்துவரும்‌ போது, பலவகையான தந்திர 
சோதனைகள்‌ அவருக்கு வந்ததாக அவருடைய சரித்திரத்தில்‌ 
சொல்லியிருக்கின்றது. நமது தேவ இரட்சகர்‌ உலகத்தில்‌ இருந்த 
காலத்தில்‌ அவரையும்‌ தந்திர மாய்ச்‌ சோதிக்கப்‌ பசாசு துணிந்து 
வந்ததென்று சுவிசேஷத்தில்‌ வாசித்திருக்கிறோம்‌. மனிதன்‌ ஜீவியம்‌ 
யுத்தகளம்‌ (யோபு 7:1) என்ற வேதவாக்கியத்தை நாம்‌ மறந்து 
போகக்கூடாது. அப்படி தந்திர சோதனை வரும்போது சர்வேசுரன்‌ 
பேரில்‌ முழுநம்பிக்கை வைத்து ஜெபத்தால்‌ அவர்‌ உதவியைக்‌ 
கேட்பது நமது கடமை. சேசுநாதர்‌ சுவாமி படிப்பித்த ஜெபத்தில்‌, 
“எங்களைச்‌ சோதனையில்‌ விழவிடாதேயும்‌” என்று நாம்‌ பசாசின்‌ 


தந்திர மாயைகளுக்குள்‌ சிக்கி அகப்படாதபடி மோட்ச பிதாவிடம்‌ 
ஜெபிக்கக்‌ கற்பிக்கிறார்‌ (மத்‌.6:13). 


பாவ தந்திர சோதனை வேளையில்‌ தைரியமிழக்காமல்‌, 
நம்பிக்கை யுடனும்‌ சந்தோஷகரமான மனதோடும்‌ யுத்தம்‌ செய்வது 
வெற்றி பெற முக்கிய சாதனம்‌. சர்வேசுரனுக்காக நாம்‌ யுத்தம்‌ 
செய்கிறோம்‌ என்றும்‌, சர்வேசுரன்‌ ஊழியத்தில்‌ பிரமாணிக்கம்‌ 
தவறாதிருக்கவும்‌, சேசுநாதர்‌ சுவாமியின்கிட்ட அவர்‌ 
சமீபத்திலிருக்கவும்‌ நாம்‌ போராடுகிறோம்‌ என்றும்‌ நினைத்தால்‌ 
யாருக்குத்தான்‌ மன உறுதி வரமாட்டாது? ஆண்டவர்‌ என்‌ உயிரின்‌ 
இரட்சகர்‌: “யாருக்கு நான்‌ அஞ்சுவேன்‌” என்று தாவீது அரசரோடு 
துணிந்து சொல்லலாம்‌ (சங்‌. 27:1). பாவசோதனையின்‌ யுத்தம்‌ 
முடிந்தபின்பு நீ உன்‌ நடத்தையைப்பற்றி யோசித்துப்‌ பார்க்கையில்‌, 
உன்‌ தப்பிதத்தாலோ எச்சரிக்கைக்‌ குறைவாலோ நீ பாவத்துக்குச்‌ 
சம்மதித்ததாக உன்‌ மனது சொன்னால்‌ உடனே நல்ல பிள்ளையைப்‌ 
போல்‌ மனஸ்தாபப்‌ பட்டு சேசுநாதரிடம்‌ பொறுத்தல்‌ கேள்‌. கூடிய 
சீக்கிரத்தில்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து சர்வேசுரனோடு 
சமாதானமாய்ப்‌ போ. பாவத்தோடு பாவத்தைச்‌ சேர்த்து, பின்‌ 
எல்லாவற்றையும்‌ கூட்டி கடைசியில்‌ ஒரு பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்வேனென்று மூடப்புத்தியாய்‌ நடவாதே. 


ஆனால்‌ சோதனைவேளையில்‌ தேவ உதவியால்‌ நீ பாவத்தைச்‌ 
செய்யாமல்‌ அதை எதிர்த்து ஜெயித்தாய்‌ என்று உன்‌ மனது சாட்சியா 
யிருந்து உனக்குச்‌ சொன்னால்‌, சர்வேசுரன்‌ உனக்குச்‌ செய்த 
உதவிக்காக அவருக்கு நன்றியறிதலான ஸ்தோத்திரம்‌ சொல்‌. 
இனிமேலும்‌ அவர்‌ உனக்கு உதவிசெய்து உன்னைக்‌ காப்பாற்றுவார்‌. 
ஆனால்‌ நீயே உன்‌ சுய பலத்தால்‌ வெற்றிகொண்டவன்‌ போல்‌ 
பெருமை பாராட்டாதே. 


கடைசியில்‌ பசாசோடு செய்யும்‌ யுத்தத்தில்‌ தோல்வி 
காணாதபடி கையில்‌ எப்போதும்‌ வைத்திருக்கத்தக்க வெகு 
அநுகூலமான ஓர்‌ ஆயுதத்தை அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ ஞான முயற்சிகள்‌ 
செய்கிறவர்‌ களுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. அது தனி ஆத்தும சோதனை 
என்று சொல்லப்படும்‌. ஒவ்வொருவனுக்கும்‌ தன்‌ ஆத்துமமாகிற 
கோட்டை மதிலில்‌ பலக்குறையுள்ளதும்‌ பிளவு உள்ளதுமான பாகம்‌ 
எது வென்று தெரிய வேண்டும்‌. எந்தத்‌ துர்க்குணம்‌, எந்தப்‌ 


பாவநாட்டம்‌, உன்‌ மனதில்‌ பலமாயிருக்கிறதென்று தியான 


நாட்களில்‌ உன்‌ ஆத்துமத்தைச்‌ சோதிப்பதால்‌ நீ அறிவாய்‌. அறிந்த 
அந்த பிரதான துர்க்குணத்தின்‌ மட்டில்‌ நீ கண்ணாயிருந்து அதை 
அடக்கி ஒடுக்கி, நாளாவட்டத்தில்‌ அதை அழிக்கக்‌ கடும்‌ முயற்சி 
செய்தல்‌. அதுதான்‌ தனி ஆத்தும சோதனையின்‌ முதன்மையான 
நோக்கம்‌. இது முறையாயும்‌ அநுகூலமாயும்‌ நடக்கும்படி அர்ச்‌. 
இஞ்ஞாசியார்‌ சொல்லும்‌ ஒழுங்குகளைக்‌ கேள்‌: 


முதலாவது: காலமே எழுந்தவுடனே நீ யுத்தம்‌ செய்து அடக்க 
வேண்டிய விசேஷப்‌ பாவப்‌ பழக்கம்‌ அல்லது துர்க்குணம்‌ 
எதுவென்று ஞாபகப்படுத்தி, அதன்‌ மட்டில்‌ கவனமாயிருப்பே 
னென்று தீர்மானம்‌ பண்ணி, சர்வேசுரனுடைய உதவியைக்‌ கேள்‌. 


இரண்டாவது: மத்தியானம்‌ அல்லது இராத்திரியில்‌ அந்த 
நாளில்‌ எத்தனை முறை அந்தப்‌ பாவப்‌ பழக்கம்‌ அல்லது 
துர்க்குணத்தில்‌ விழுந்தாய்‌ என்று உன்னிடத்தில்‌ விசாரணை செய்‌. 
விழுந்தது எத்தனைமுறை என்று ஓர்‌ சிறு புஸ்தகத்தில்‌ சரியாகக்‌ 
குறித்துக்கொள்‌. 

மூன்றாவது: நீ தப்பி பிசகி விழுந்ததற்காக துக்கப்பட்டு 
சர்வேசுரனிடம்‌ பொறுத்தல்‌ கேள்‌. அடுத்த நாளில்‌ அதிக கவனமாயும்‌ 
ஜாக்கிரதையாயும்‌ இருப்பாய்‌ என்று தீர்மானம்‌ செய்‌. 


நான்காவது: ஒவ்வொரு நாளிலும்‌ நீ குறித்த கணக்கை 
சோதித்து ஒப்பிட்டுப்‌ பார்‌. தொகை குறைகிறதோ, 
அதிகப்படுகிறதோ? நீ உறுதியான மனதோடு கவனித்து 
ஜாக்கிரதையாயிருந்தால்‌ நாளடைவில்‌ தொகையும்‌ குறைந்து 


கொண்டே வரும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 


இப்படித்‌ தனி ஆத்தும சோதனையை நாள்தோறும்‌ செய்வதால்‌, 
என்றும்‌ நீ விழிப்பாயிருப்பாய்‌. பாவத்தில்‌ எளிதில்‌ விழமாட்டாய்‌. 
இவ்வித ஆத்தும சோதனை, விழிப்பாயிருநீது ஆயுதம்‌ தரித்து 
காவல்‌ காக்கும்‌ போர்ச்‌ சேவகனைப்போல்‌, உன்‌ ஆத்துமத்தைப்‌ 
பேயின்‌ சோதனை தந்திரங்களின்‌ ஆபத்திலிருந்து காப்பாற்றும்‌. 


கடைசியாய்‌ பசாசோடு நீ யுத்தம்‌ தொடுக்கும்‌ வேளையில்‌, 
பசாசின்‌ தலையைத்‌ தன்‌ காலில்‌ நசுக்கி மிதித்த தேவ தாயை 
நினைத்து அந்தத்‌ தாயின்‌ உதவியைக்‌ கேள்‌. என்‌ ஆண்டவளே! என்‌ 
தாயாரே! என்ற பலனுள்ள அற்புத ஜெபத்தைச்‌ சொல்ல 


மறந்துபோகாதே. தேவதாய்‌ தன்‌ பிள்ளைகள்‌ கூப்பிடும்‌ சத்தம்‌ 
கேட்டவுடனே தாமத மின்றி அவர்களுக்கு உதவி செய்ய 
வருவார்கள்‌ என்பது உலகமெல்‌ லாம்‌ அறிந்த சத்தியம்‌. தாயே! உமது 
உதவி சகாயத்தைத்‌ தேடினவர்‌ களுக்குள்ளே ஒருவனாவது உம்மால்‌ 
கைவிடப்பட்டதாக நான்‌ ஒருபோதும்‌ உலகத்தில்‌ கேள்விப்பட்டதே 
இல்லை என்று நீயே உன்‌ தாயைப்‌ பார்த்து எத்தனையோ முறை 
சொல்லி இருக்கிறாய்‌. 


பசாசாலும்‌ நமது தீய சுபாவத்தாலும்‌ வரக்கூடுமான பாவ தந்திர 
சோதனைகள்‌ இன்னதென்று அறிந்து அவைகளில்‌ அகப்பட்டு 
மோசம்‌ போகாதபடி நாம்‌ இங்கே சொல்லிக்காட்டிய புத்திகளை 
எப்போதும்‌ உங்கள்‌ ஞாபகத்தில்‌ வைத்து ஜாக்கிரதையாக நடந்தால்‌, 
பாவம்‌ செய்யாமல்‌ சர்வேசுரனுக்குப்‌ பிரமாணிக்கமாய்‌ ஊழியம்‌ 
செய்வீர்கள்‌. கடைசியில்‌ சர்வேசுரனுக்காகவும்‌, உங்களுடைய 
ஆத்தும இரட்சணியத்துக்காகவும்‌ நீங்கள்‌ செய்யும்‌ யுத்தம்‌ 
வெற்றியாய்‌ முடியும்‌. நீதிபரரான சேசுநாதர்‌ சுவாமி உங்களைப்‌ 
பார்த்து, பிரமாணிக்கம்‌ தவறாத நல்ல ஊழியனே, நன்றாய்ச்‌ 
செய்தாய்‌. வெற்றி! வெற்றி! உன்‌ ஆண்டவர்‌ உனக்குத்‌ தயார்‌ 
செய்திருக்கும்‌ பாக்கிய ஆனந்த சந்தோஷத்தை அநுபவிக்க உள்ளே 


வா என்று மோட்ச பாக்கியத்துக்கு உங்களை அழைப்பார்‌. 


நான்காம்‌ வாரம்‌ 
சேசுநாதர்சுவாமி உயிர்த்த நிகழ்ச்சியைச்‌ சார்ந்த 

சத்தியங்களை யோசித்து அவருடைய ஊழியத்துக்கு நம்மை 

முழுவதும்‌ நேர்ந்து கொடுக்க ஏதுவான தியானங்கள்‌. 

ஏனெனில்‌ இம்மையில்‌ இலகுவாயும்‌ ஒரு நொடிப்‌ பொழுதுக்கு 
மாத்திரமிருக்கிற நமது துன்பமானது நித்திய கனத்தையுடைய 
மகிமைப்‌ பிரதாப மகத்துவத்தை அளவின்றிப்‌ பெறுவிக்கும்‌. (2 
கொரி. 4:17). 


KKKKKKKKKKKKKKKKKE 


ஆகையால்‌ நீங்கள்‌ கிறீஸ்துநாதரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறீர்‌ 
களாகில்‌,  கிறீஸ்துநாதர்‌ சர்வேசுரனுடைய வலதுபாரிசத்தில்‌ 


உட்கார்ந்திருக்கிற ஸ்தலமாகிய உன்னதத்தில்‌ உள்ளவைகளைத்‌ 
தேடுங்கள்‌. பூமியில்‌ உள்ளவைகளையல்ல, மேலுலகில்‌ 
உள்ளவைகளையே நாடுங்கள்‌. (கொலோ. 3:1ஆ2). 


KKKKKKKKKKKKKKKKKE 


ஏனெனில்‌ என்‌ இரட்சகர்‌ ஜீவிக்கிறாரென்று எனக்குத்‌ தெரியும்‌. 
இறுதி நாளில்‌ நான்‌ மண்ணுக்குள்ளிருந்து உயிர்ப்பேன்‌. இந்த 
நம்பிக்கை என்‌ மனதின்‌ மத்தியில்‌ ஸ்திரமாய்‌ தங்கி இருக்கின்றது. 
(யோபு 19:25,27). 


KKKKKKKKKKKKKKKKKK 


என்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு அவைகளை 
அறுசரிக்கிறவன்‌ எவனோ, அவனே என்னைச்‌ சிநேகிக்கிறவன்‌. 
(அரு. 14:22). 


KKKKKKKKKKKKKKKKKK 


சிநேகத்தின்‌ அளவுகோல்‌ செய்கையின்‌ அனுசரிப்பு. 
சிநேகத்தின்‌ அளவுபோல்‌ செய்கையும்‌ விரிந்து பெருகும்‌. (அர்ச்‌. 
கிரகோரியார்‌). 


KKKKKKKKKKKKKKKKKE 


நான்காம்‌ வாரம்‌ 


சேசுநாதர்சுவாமி உயிர்த்த நிகழ்ச்சியைச்‌ சார்ந்த சத்தியங்களை 
யோசித்து அவருடைய ஊழியத்துக்கு நம்மை முழுவதும்‌ நேர்ந்து 


கொடுக்க ஏதுவான தியானங்கள்‌ 
விவரங்கள்‌ 
1. நமது அன்புள்ள இரட்சகர்‌ உயிர்த்தபின்‌ அவருடைய 
பரிசுத்த ஆத்துமம்‌ சந்தோஷத்தால்‌ பூரணமாய்‌ நிறைந்திருந்தது. இந்த 
வாரத்தின்‌ ஞானமுயற்சிகள்‌ சேசுநாதர்‌ பொருட்டு நமது மனதிலும்‌ 
சந்தோஷம்‌ உண்டாகும்படி செய்ய வெகு உதவிகரமானவை. 


2. சேசுநாதரோடு அவர்‌ பொருட்டு நாமும்‌ சந்தோஷப்படு 
வதால்‌ அவருக்கும்‌ நமக்கும்‌ ஒற்றுமை உணர்ச்சியும்‌ ஒரே மனமும்‌ 


உண்டாகும்‌. இதிலே இருந்து தேவசிநேகம்‌ நமது இருதயத்தில்‌ 
உற்பத்தியாகும்‌. 

3. நமது மனதில்‌ ஞான சந்தோஷத்தைப்‌ பிறப்பிக்க ஏதுவான 
சத்தியங்களைப்பற்றி நாம்‌ அடிக்கடி யோசிப்பது வெகு பயனுள்ளது. 
எப்படியெனில்‌: சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்வதால்‌ இந்த 
உலகத்திலே முதலாய்‌ மனதுக்குத்‌ திருப்தியான பாக்கியமுண்டாகு 
மென்று நாமே நமது சுய அநுபவ வாயிலாய்‌ அறிந்தால்‌, அவருக்கு 
அதிக பிரமாணிக்கத்துடன்‌ ஊழியம்‌ செய்ய நமக்கு ஆசையும்‌ 
மனதும்‌ வரும்‌. 


4. நமது தேவ இரட்சகர்‌ உயிர்த்து தரிசனமான நிகழ்ச்சிகளில்‌ 
கவனிக்கவேண்டிய இரண்டு விஷயங்கள்‌ இருக்கின்றன. முதலாவது 
அவர்‌ பாடுபடும்போது மறைந்துகொண்டதுபோல்‌ தோன்றிய 
அவருடைய தெய்வீகம்‌ அவர்‌ உயிர்த்த உன்னத புதுமையாலும்‌ 
மற்றும்‌ ஆச்சரியமான சம்பவங்களாலும்‌ வெளிப்படையாய்‌ விளங்கு 
கின்றது. இரண்டாவது, நமது ஆண்டவர்‌ உயிர்த்தபின்பு எல்லா 
ருக்கும்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ கொடுக்க ஆவலோடு பலமுறை 
தரிசனம்‌ கொடுத்தார்‌. 


KRKKKKKKKKKKKKKKKKK 
எட்டாம்‌ நாள்‌ 


தியானம்‌ 1: சேசுநாதர்சுவாமி உயிர்த்த நிகழ்ச்சி 
முதல்‌ பாகம்‌ 

வெள்ளிக்கிழமை நமது தேவ இரட்சகர்‌ சிலுவையில்‌ 
மரித்தவுடனே அவருடைய பரிசுத்த ஆத்துமம்‌ பாதாள உலகத்தில்‌ 
இறங்கி அங்கே உலக இரட்சகரின்‌ வருகைக்கு எதிர்பார்த்திருந்த 
புண்ணிய ஆத்துமங்களுக்கு மோட்ச பாக்கியம்‌ கொடுக்கச்‌ சென்றது. 
அவர்கள்‌ சேசுநாதரைப்‌ பார்த்தபோது எவ்வளவு ஆனந்த சந்தோஷம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌! பிதாப்பிதாக்களும்‌ தீர்க்கதரிசி களும்‌ தூரக்‌ 
காட்சி வரத்தால்‌ பல நூறு வருஷங்களுக்குப்பின்‌ வரப்‌ போகிற உலக 
இரட்சகர்‌ அப்போது தங்கள்‌ கண்முன்‌ நிற்பதைப்‌ பார்த்தார்கள்‌. 
சேசுநாதர்‌ ஆறுதல்‌ தரும்‌ வார்த்தைகளால்‌ அவர்‌ களைச்‌ 
சந்தோஷப்படுத்தினார்‌. 


ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கல்லறை திறவாமலே நமது 
இரட்சகர்‌ கல்லறையிலிருந்து ஆத்தும சரீரத்தோடு வெற்றிவீரராய்‌ 
வெற்றிமுடி சூடி, மகிமைப்‌ பிரதாபத்தோடு உயிர்த்தார்‌. சேசுநாதர்‌ 
இறந்தநாளில்‌ துக்கத்தால்‌ மங்கி மறைந்துபோன சூரியன்‌ அன்று 
அதிகாலையே அற்புதப்‌ பிரகாச ஒளியோடு உதயமானது. 


நீங்களும்‌, சகோதரரே! உயிர்த்த உங்கள்‌ அன்புள்ள இரட்சகர்‌ 
முன்‌ சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து அவரை ஆராதியுங்கள்‌. அவருக்கு 
வந்த மகிமையின்‌ நிமித்தம்‌ சந்தோஷப்படுங்கள்‌. உயிர்த்த நமது 
ஆண்டவர்‌ இனிமேல்‌ சாக மாட்டார்‌ என்பதால்‌ அவரை வாழ்த்திப்‌ 
புகழுங்கள்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


காலையில்‌ உதிக்கும்‌ சூரியன்‌ தன்னுடைய இளங்கதிர்களைப்‌ 
பூமியின்‌ நாலு திசையிலும்‌ அனுப்பி, இருளில்‌ மூழ்கி இருந்த பல 
ஜீவ கோடிகளுக்குப்‌ பிரகாசமும்‌, அலங்காரமும்‌ சந்தோஷமும்‌ 
கொடுக்கின்றது. அப்படியே நமது ஆண்டவர்‌ உயிர்த்தவுடனே, தமது 
மரண காலத்தில்‌ தம்மைப்பற்றித்‌ துக்கப்பட்டு மனம்சோர்வுற்றிருந்த 
சீடர்கள்‌ பரிசுத்த பெண்கள்‌ முதலிய பலபேருக்குத்‌ தரிசனமாகி 
எல்லோருக்கும்‌ ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ பூரணமாய்க்‌ கொடுத்தார்‌. 

ஆனால்‌ இவர்களிடம்‌ போகுமுன்னே, நமது தேவ இரட்சகர்‌ தம்‌ 
மைப்‌ பெற்று வளர்த்த தாயிடம்‌ போய்‌, அவர்களுக்கு ஆறுதலும்‌ சந்‌ 
தோஷமும்‌ கொடுப்பது மகன்மேல்‌ பொறுத்த முதல்‌ கடமை. 
ஆதலால்‌, அப்படியே அவரும்‌ செய்தார்‌ என்பதைப்‌ பற்றி 
சந்தேகமில்லை. 


உயிர்த்த தேவமகன்‌ தமது தாயார்‌ இருந்த வீட்டுக்கு நேரே 
போனார்‌. அவர்கூட நீதிமான்களின்‌ ஆத்துமங்கள்‌ எல்லாம்‌ வந்தன. 
மகனும்‌ தாயும்‌ சந்தித்தார்கள்‌. தேவ கன்னிகை தன்‌ மகன்‌ மூன்று 
நாளைக்கு முன்‌ இருந்த பரிதாப நிலைமைக்கும்‌ இப்போது இருக்கும்‌ 
நிலைமைக்கும்‌ உள்ள வித்தியாசத்தைப்‌ பார்த்தார்கள்‌. மகன்‌ தாயை 
அணைத்து வாழ்த்துச்‌ சொல்ல தாயும்‌ மகனை அன்பாய்‌ அணைத்து 
வாழ்த்தி ஸ்துதித்தார்கள்‌. சூழநின்ற பலநூறு புண்ணிய ஆத்துமங்கள்‌ 
தங்களை இரட்சித்தவரின்‌ தாயாகும்‌ பாக்கியம்‌ பெற்ற தேவ 
கன்னிகையைப்‌ புகழ்ந்து வாழ்த்துச்‌ சொல்லி துதி பாடினார்கள்‌. ஓ! 
பரலோக அரசியே! அகமகிழ்ந்து சந்தோஷங்கொள்ளும்‌. 


அல்லேலூயா! ஏனெனில்‌ உமது உதரத்தில்‌ நீர்‌ தாங்கப்‌ பேறுபெற்ற 
தேவ மகன்‌ தாம்‌ சொன்னதுபோல்‌ இதோ உயிர்த்தார்‌. அல்லேலூயா! 
ஓ! கன்னி மரியாயே! அகமகிழ்ந்து பூரித்து ஆனந்தம்‌ கொள்வீராக. 
ஏனெனில்‌ ஆண்டவர்‌ மெய்யாகவே உயிர்த்தார்‌. எங்களுக்காக 
சர்வேசுரனைப்‌ மன்றாடும்‌ தாயே! அல்லேலூயா! ஆனந்தம்‌, ஸ்துதி, 
நித்திய புகழ்ச்சி உண்டாவதாக என்று வாழ்த்தி இருப்பார்கள்‌. 
சேசுநாதர்‌ தமது தாயாரைப்‌ பார்த்தபின்பு, அப்போஸ்தலர்கள்‌, 
சீடர்கள்‌, பரிசுத்த பெண்கள்‌ முதலிய பல பேருக்குத்‌ தரிசனம்‌ 
கொடுத்தார்‌. சில சமயங்களில்‌ தனியே ஒருவருக்கும்‌, 
சிலசமயங்களில்‌ ஓரிடத்தில்‌ கூடியிருந்த பல பேருக்கும்‌ தம்மைக்‌ 
காண்பித்தார்‌. அவர்‌ தரிசனம்‌ கொடுக்கும்‌ போதெல்லாம்‌, 
“உங்களுக்குச்‌ சமாதானம்‌ உண்டாவதாக” (அரு. 20:21) என்ற 
வாழ்த்து மொழிகளைச்‌ சொல்வார்‌. தம்மை நினைத்து அழுது 
கொண்டிருந்த மரியமதலேனம்மாளுக்குத்‌ தமது தரிசனம்‌ கொடுத்து 
அவளை அன்பாய்த்‌ தேற்றினார்‌. ஆண்டவர்‌ உயிர்த்ததை இன்னும்‌ 
விசுவசியாமல்‌, பிடிவாதமாய்ப்‌ பேசின தோமையாருக்குத்‌ தயவாய்த்‌ 
தம்மைக்‌ காண்பித்து அவரை விசுவாசத்தில்‌ உறுதிப்படுத்தினார்‌. 
தமது அப்போஸ்தலர்களுக்குப்‌ பாவங்களை மன்னிக்கும்‌ ஞான 
வல்லமையைக்‌ கொடுத்தார்‌ (அரு. 20:23). அர்ச்‌. இராயப்பரைத்‌ 
தமது தேவ மந்தையாகிய திருச்சபையின்‌ தலைவராய்‌ நியமித்து 
அதைப்‌ பராமரித்து ஆளும்‌ அதிகாரத்தை அவருக்குத்‌ தந்தார்‌ 
(அரு.21:15-17). 

சேசுநாதர்சுவாமி உயிர்த்தபின்பு நாற்பதுநாள்‌ உலகத்திலிருந்த 
போது பலசமயங்களில்‌ தமது ரிய தாயாரைப்‌ பார்க்க 
வந்திருப்பார்‌. அப்படி வரும்போது, தாம்‌ ஸ்தாபித்த சபையின்‌ 
பாலப்‌ பருவத்தில்‌ அதை அன்பாய்‌ அணைத்துத்‌ தேற்றி 
ஆதரிக்கும்படியாய்‌ அவர்கள்‌ இன்னும்‌ சில காலம்‌ உலகத்தில்‌ 
இருப்பது அவசியமென்றும்‌, அந்தச்‌ சபையோடு தாம்‌ உலகமுடியும்‌ 
நாள்‌ மட்டும்‌ இருப்பது போல்‌, தம்முடைய தாயும்‌ கூட இருந்து 
மனித ஜென்மத்துக்கு பொதுத்‌ தாயாய்‌, நன்மை வரங்களைத்‌ 
தாராளமாய்‌ எல்லா மனிதருக்கும்‌ கொடுத்து, எல்லாரையும்‌ தாய்க்கு 
இயல்பான கனிந்த பட்சத்தோடு சிநேகித்துக்‌ காப்பாற்றுவது 
அவர்களைப்‌ பொறுத்த கடமை என்றும்‌ பலமுறை 
சொல்லியிருப்பார்‌. தேவதாய்‌ மரியாயும்‌ தமக்கு மகன்‌ குறித்த இந்த 
இரண்டாம்‌ தாயின்‌ பெரிய பாரத்தை சந்தோஷ மனதோடு ஏற்று: 


மகனே உமது வாக்குப்‌ போல்‌ ஆகக்கடவது என்று 


சொல்லியிருப்பார்கள்‌. 


சகோதரரே! தேவதாய்‌ தன்‌ மகன்‌ உயிர்த்ததால்‌ ஆனந்த 
சந்தோஷம்‌ கொண்டதுபோல்‌ நீங்களும்‌ சந்தோஷ மகிழ்ச்சியோடு 
பாக்கியவதியான அந்த ஆண்டவளை வாழ்த்தி ஸ்துதித்து 
பரலோகத்துக்கு இராக்கினியே! மனங்களிகூரும்‌ என்ற ஜெபத்தைச்‌ 
சொல்லுங்கள்‌. 

மூன்றாம்‌ பாகம்‌ 

சேசுநாதர்சுவாமி உயிர்த்த சத்தியம்‌ இருவகையில்‌ நமக்குப்‌ 
பயனுள்ளதாயிருக்கிறது. முதலாவது இந்தச்‌ சத்தியம்‌ நமது விசுவா 
சத்துக்கு ஆதாரமாயிருந்து அதை உறுதிப்படுத்தும்‌. எப்படியென்‌ 
றால்‌: உலக இரட்சகராய்‌ வந்தவர்‌ தாம்‌ சர்வேசுரனென்று மக்க ளுக்கு 
பகிரங்கமாய்‌ நிரூபிக்கும்படி பலவகையான அற்புதப்‌ புதுமை களைச்‌ 
செய்தாலும்‌, தாம்‌ மரித்தபின்பு கல்லறையிலிருந்து உயிர்ப்‌ பதையே 
முக்கியக்‌ காட்சியாகக்‌ குறித்து முன்‌ அறிவித்திருந்தார்‌. அவருடைய 
விரோதிகளான யூதரும்‌ இதைத்தான்‌ முக்கியமாகக்‌ கவனித்து 
சேசுநாதர்சுவாமி மரித்த பின்பு, அவருடைய கல்லறை யில்‌ வெகு 
ஜாக்கிரதையாய்‌ காவலுக்கு ஏற்பாடு செய்தார்கள்‌. இப்படிச்‌ செய்தும்‌ 
அவர்‌ சொன்னதுபோல்‌ மூன்றாம்‌ நாள்‌ உயிர்த்தாரென்ற செய்தி 
பட்டணமெங்கும்‌ பரம்பினதால்‌, அதை அடக்கும்படி காவல்காத்த 
சேவகர்களுக்கு லஞ்சம்‌ கொடுத்து, தாங்கள்‌ தூங்கும்‌ வேளையில்‌ 
அவருடைய சீடர்கள்‌ வந்து அவருடைய பிரேதத்தைத்‌ திருடிக்‌ 
கொண்டு போனார்களென்று சொல்ல சொல்லிக்‌ கொடுத்தார்கள்‌ (மத்‌. 
28:12-15). 

தூங்கினவன்‌ சாட்சியாய்‌ வந்து, தான்‌ தூங்கும்போது ஒருவன்‌ 
திருடினான்‌ என்று சொல்வது முதிர்ந்த மூடத்தனம்‌ என்பது 
அவர்களுக்கு அப்போது தோன்றவில்லை. சேசுநாதர்சுவாமி 
உயிர்த்தது எவராலும்‌ மறுக்க முடியாத சத்தியம்‌. அப்படி தாமே 
தமக்கு உயிர்கொடுத்து உயிர்க்க முடிந்தவர்‌ சர்வேசுரனாயிருக்க 
வேண்டும்‌. ஆகவே சேசுநாதர்‌ உயிர்த்த சத்தியம்‌ அவர்‌ மெய்யான 
சர்வேசுரனென்று நிரூபிப்பதால்‌, அது நமது விசுவாசத்தின்‌ 
அடிப்படை ஆதார சத்தியமாகும்‌. 


அன்றியும்‌ இதுவே நமது நம்பிக்கைக்கு உறுதியும்‌ ஊக்கமும்‌ 
கொடுக்கும்‌ சத்தியம்‌. சேசுநாதர்சுவாமி மனிதர்‌ கோத்திரத்தில்‌ 
பிறந்ததால்‌ நமக்குச்‌ சகோதரராகிறார்‌. இந்தக்‌ காரணத்தால்‌ தமது 
சீடர்களைப்‌ பல முறை சகோதரர்களென்று கூப்பிட்டிருக்கிறார்‌ 
(எபி.2:11). நமது மூத்த சகோதரர்‌ எப்படி ஆத்தும சரீரத்தோடு 
உயிர்த்தாரோ அப்படியே நாமும்‌ நம்முடைய காலம்‌ வரும்போது 
ஆத்தும சரீரத்தோடு உயிர்ப்போம்‌ என்பது சத்தியம்‌. இதுதான்‌ சரீர 
உயிர்ப்பு என்று சொல்லப்படுவது. உயிர்த்த நமது இரட்சகர்‌ இனி 
ஒருபோதும்‌ சாகமாட்டார்‌. அப்படியே நாமும்‌ உலகத்தின்‌ கடைசி 
நாளில்‌, ஆத்தும சரீரத்தோடு உயிர்த்த பின்‌ என்றும்‌ சாகாமல்‌ நித்திய 
காலம்‌ மோட்சத்தில்‌ சேசுநாதரோடு ஜீவிப்போம்‌. 

சகோதரரே! சேசுநாதர்‌ மெய்யான சர்வேசுரனும்‌ மனிதனும்‌ 
ஒன்றானவர்‌ என்று உறுதியாய்‌ விசுவசித்து, அவர்‌ உங்களுக்குக்‌ 
காட்டின தர்ம நடத்தை உங்கள்‌ நடத்தையில்‌ தோன்ற நடந்தால்‌, 
நீங்களும்‌ ஒரு நாள்‌ ஆத்தும சரீரத்தோடு உயிர்த்து மோட்சத்துக்குப்‌ 
போவீர்கள்‌. ஆதலால்‌ நீங்கள்‌ தியான நாட்களில்‌ செய்த தீர்மானங்‌ 
களை எல்லாம்‌ உறுதிப்படுத்துங்கள்‌. உங்களுக்கு வழிகாட்டி முன்‌ 
நடந்துபோகும்‌ மோட்ச இராஜாவின்‌ சமீபத்தில்‌ கிட்ட நெருங்கி 
யிருந்து அவர்‌ செய்வது போல்‌ நானும்‌ செய்வேன்‌ என்று இரண்‌ டாம்‌ 
வாரத்‌ துவக்கத்தில்‌ அவருக்கு உங்கள்‌ மனப்பூர்வமாய்ச்‌ சொன்ன 
உறுதிமொழியை இன்றைக்கும்‌ புதுப்பியுங்கள்‌. அவருக்‌ காகத்‌ 
தளராத மனதோடு யுத்தம்‌ செய்தால்‌ அவரோடு கூட வெற்றி 
கொண்டு வெற்றிமுடி சூடி மோட்சத்துக்குப்‌ போவீர்கள்‌. 


KKKKKKKKKKKKKKKKKK 


எட்டாம்‌ நாள்‌ 
தியானம்‌ 2: சேசுநாதர்சுவாமி மோட்சத்துக்கு எழுந்தருளிய 
நிகழ்ச்சி 
நம்முடைய அன்புள்ள இரட்சகர்‌ உயிர்த்தபின்பு உலகத்தில்‌ 
இன்னும்‌ நாற்பது நாள்‌ இருந்தார்‌. திருச்சபையாகிய தமது சிறந்த 
வீட்டை அசையாத பாறைக்கல்லின்‌ மேல்‌ கட்டி உறுதியாய்‌ 
ஸ்தாபித்து, அதற்கு உயிரும்‌ பலமும்‌ அழகும்‌ அலங்காரமும்‌ 
சிறப்பும்‌ விருத்தியும்‌ கொடுக்கும்‌ தேவ திரவிய அநுமானங்களையும்‌ 


இரட்சணிய வழிகளையும்‌ ஏற்படுத்தி, செய்யவேண்டிய யாவும்‌ 
செய்து முடித்தபின்பு, தமது பிதாவின்‌ சமுகத்துக்குப்‌ போகிற காலம்‌ 
சமீபித்து வந்தது. 

மனுஷ சுபாவத்தில்‌ தமக்கு உரித்தான மோட்ச மகிமையைச்‌ 
சுதந்தரிக்கவும்‌, பாவத்தால்‌ அடைபட்டிருந்த மோட்ச வாசலைத்‌ 
திறந்து நமக்குச்‌ சொந்தமான மோட்ச பாக்கியத்தை நமக்கு காண்‌ 
பித்து, நமது விசுவாசம்‌ நம்பிக்கை தேவசிநேகத்தை உறுதிப்படுத்‌ 
தவும்‌, பரிசுத்த ஆவி நம்மை அர்ச்சித்து உறுதிப்படுத்தும்படியாய்‌ 
அவரை அனுப்பவும்‌, ஆகிய இந்தக்‌ காரணங்களின்‌ பொருட்டு 
சேசுநாதர்‌ தமது பிதாவின்‌ சமூகத்துக்குப்‌ போவது அவசியமா 
யிருந்தது. 

நமது ஆண்டவர்‌ தமது சீடர்களை ஜெருசலேம்‌ பட்டணத்தில்‌ 
சேர்த்து அவர்களுடன்‌ கடைசிமுறை உணவு உண்டு தமது 
கடைசியான புத்திகளை அவர்களுக்குச்‌ சொன்னபின்பு, தம்முடைய 
பாடுகள்‌ துவக்கின ஒலிவ மலைக்கு அவர்கள்‌ அனைவரையும்‌ 
கூட்டிப்‌ போனார்‌. மலையின்‌ உச்சியில்‌ சேர்ந்தபின்‌ சகலரையும்‌ 
அன்பாய்‌ ஆசீர்வதித்தார்‌ (லூக்‌. 24:50). அந்த ஆசீர்வாதத்தின்‌ பலன்‌ 
ஞானமுயற்சிகள்‌ செய்யும்படி இங்கே கூடியிருக்கும்‌ ஒவ்வொரு 
வருக்கும்‌ உண்டு. அதன்‌ பின்பு அவர்கள்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்க 
உயர எழுந்தார்‌. தேவ மகத்துவம்‌ அவருடைய முகத்தில்‌ ஜொலித்‌ 
தது. அற்புத வல்லமை அவரைச்‌ சூழ்ந்திருந்தது. மேலே உயர 
எழும்பவே பிரகாசமுள்ள ஓர்‌ மேகம்‌ தோன்றியது. சீஷர்கள்‌ கண்‌ 
இமையாமல்‌ பார்த்து நின்றார்கள்‌. தேவ காட்சியை அவர்கள்‌ 
பார்த்ததால்‌ சந்தோஷப்‌ பூரிப்புடன்‌ தங்கள்‌ ஆண்டவரை ஆராதித்‌ 
தார்கள்‌. சம்மனசுகள்‌ அங்கே தரிசனமாகி: “ஏன்‌ வானத்தைப்‌ பார்த்த 
படி நிற்கிறீர்கள்‌? இப்போது மோட்சத்துக்குப்‌ போன சேசுநாதர்‌ 
எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளிப்‌ போகக்‌ கண்டீர்களோ, 
அப்படியே திரும்பவும்‌ வருவார்‌” (அப்‌. 1:11) என்றபின்பு, அவர்கள்‌ 
போய்‌ தங்கள்‌ வேலைகளைக்‌ கவனிக்கும்படி அவர்களை 
அனுப்பினார்கள்‌. அப்போஸ்தலர்களும்‌ பரிசுத்த ஆவியின்‌ அற்புத 
வரங்களைப்‌ பெற்றபின்பு பூமியின்‌ நாலு திசையிலும்‌ போய்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ சேசுநாதருடைய வேதத்தைப்‌ பிரசங்கித்தார்கள்‌. 


சேசுநாதர்சுவாமி மோட்சத்துக்குச்‌ சென்றதால்‌, சீஷர்கள்‌ ஆனந்த 
மகிழ்ச்சி கொண்டதுபோல்‌, நாமும்‌ இன்னும்‌ இந்த பரதேச 


பூமியிலிருந்தாலும்‌ நமது நித்திய வீடாகிற மோட்சத்தை 
அண்ணார்ந்து பார்த்து சந்தோஷம்‌ கொண்டு மகிழ்வோமாக. 
ஏனெனில்‌ மோட்சம்‌ நமக்குச்‌ சொந்தம்‌. நமது சகோதரர்‌ நமது பேரால்‌ 
மோட்சத்தைச்‌ சொந்தமாய்ச்‌ சுதந்தரிக்கிறார்‌. நமக்குப்‌ பாத்தியமுள்ள 
இந்தச்‌ சுதந்தரம்‌ நம்மைச்‌ சேராதபடி நாமே நமக்கு விரோதிகளாய்‌ 
ஏற்படாவிட்டால்‌, அவர்‌ தடுக்கவே மாட்டார்‌. ஆகையால்‌ 
மோட்சத்தை இன்று பெருமை உரிமையோடு நிமிர்ந்து பாருங்கள்‌. 
அதோ நமது சொந்த நாடு, அதோ நமது சொந்த வீடு, அதோ நாம்‌ 
நித்தியகாலம்‌ வசிக்க வேண்டிய நமது வசிப்பிடம்‌. 


ஞான முயற்சிகளை செய்து முடித்து நீங்கள்‌ உங்கள்‌ 
வேலைகளைக்‌ கவனிக்க வீட்டுக்குப்‌ போகுமுன்‌, இன்னும்‌ சற்று 
நேரமிருந்து உங்களுக்குச்‌ சுதந்தரமான மோட்ச பாக்கியத்தைப்‌ பற்றி 


நாம்‌ சொல்வதைக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 
முதல்‌ பாகம்‌ 


மோட்சம்‌ என்றால்‌ என்ன? சர்வேசுரன்‌ தமக்குப்‌ 
பிரமாணிக்கத்துடன்‌ ஊழியம்‌ செய்கிறவர்களுக்காகத்‌ தயார்‌ 
செய்திருக்கும்‌ தேவ இராச்சியம்‌, சிறந்த மாளிகை. மோட்சம்‌ 
சர்வேசுரனுடைய பிள்ளை களின்‌ வசிப்பிடம்‌. நாம்‌ பார்க்கிற 
அயல்நாடாகிய இந்தப்‌ பூமியே இவ்வளவு அலங்காரமும்‌ 
செல்வமும்‌ சிறப்பும்‌ நிறைந்ததானால்‌, அளவற்ற ஞானமும்‌ 
அளவில்லா வல்லமையும்‌ உள்ள சர்வேசுரன்‌ தமக்காகவும்‌ தமது 
செல்வப்‌ பிள்ளைகளுக்காகவும்‌ சிருஷ்டித்த மோட்சம்‌ எவ்வளவோ 
இலட்சம்கோடி பங்கு அதிகமாய்‌ உயர்ந்து மேன்மையும்‌ 
இலட்சணமும்‌, சிறப்பும்‌ செல்வமும்‌ பூரணமாய்‌ அமையப்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

பரவசநிலையில்‌ மூன்றாம்‌ வானம்‌ வரை உயர்த்தப்பட்டு 
(2கொரி.12:2) மோட்சத்தைத்‌ தரிசித்த அப்போஸ்தலர்‌ அர்ச்‌. 
சின்னப்பர்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌: சர்வேசுரன்‌ தம்மைச்‌ சிநேகிக்‌ 
கிறவர்களுக்குத்‌ தயார்‌ செய்திருக்கும்‌ மோட்ச ஆனந்த பாக்கியம்‌ 
இப்படிப்‌ பட்டதென்று “மனிதனுடைய கண்‌ பார்த்ததுமில்லை, செவி 
கேட்டதுமில்லை, அவன்‌ இருதயத்தில்‌ தோன்றினதுமில்லை” 
(1கொரி. 2:9). அவ்வளவு அதி உந்நத ஆனந்த பாக்கியம்‌ தயவுள்ள 
சர்வேசுரன்‌ உங்களுக்காக தயார்செய்து வைத்துக்‌ காத்திருக்கிறார்‌. 


மாபெரும்‌ வேதவல்லுனரான அர்ச்‌. அகுஸ்தீன்‌ மோட்ச 
பாக்கியம்‌ இன்னதென்று தெளிவாய்‌ விவரித்துக்‌ காட்ட ஓர்‌ புத்தகம்‌ 
எழுதத்‌ துவக்கினார்‌. அப்போது அவர்‌ இருந்த அறைக்குள்‌ 
கண்களைப்‌ பறிக்கும்படியான பிரகாசம்‌ மின்னலைப்போல்‌ பளிச்‌ 
சென்று தோன்ற, மோட்ச இனிமை நிறைந்த சுகந்த வாசனை எங்கும்‌ 
கமகமவென்று வீசியது.புனிதர்‌ பயந்து இது என்னவோ ஏதோ 
வென்று இங்கும்‌ அங்கும்‌ பார்த்தார்‌. ஒரு சப்தம்‌ ஒலித்தது: 
அகுஸ்தீன்‌! சமுத்திரத்திலுள்ள நீர்த்திரளில்‌ எத்தனை துளிகள்‌ 
உண்டென்று எண்ண உன்னால்‌ கூடுமோ? ஆற்றின்‌ அடியிலும்‌ 
கரையிலுமிருக்கும்‌ மணல்‌ துகள்களின்‌ தொகை எவ்வளவென்று 
கணிக்க உன்னால்‌ இயலுமோ? ஆகாயத்தில்‌ இரவில்‌ பிரகாசிக்கும்‌ 
நட்சத்திரங்களை நீ எண்ணுவாயோ? பரலோக பூலோக பாதாள 
உலகங்களின்‌ எல்லையை அளந்து கணக்கிட்டுச்‌ சொல்ல நீ 
துணிவாயோ? ஆகிலும்‌, இவை எல்லாம்‌ செய்வது உன்னால்‌ 
முடிந்ததென்றாலும்‌ மோட்சத்தில்‌ உள்ள ஒரே ஒரு பிரகாசமான 
ஒளிக்‌ கதிரை விவரித்துப்‌ பேசுவது உனக்குச்‌ சாத்தியமல்ல. மனிதரில்‌ 
எவனும்‌ அறியக்‌ கூடாததை நீ எப்படி விவரிக்கப்‌ போகிறாய்‌? இந்த 
சப்தத்தைக்‌ கேட்டதும்‌ அகுஸ்தீன்‌ தாம்‌ எழுதத்‌ துவக்கினதை 
அவ்வளவோடு நிறுத்தி விட்டார்‌. 


எல்லையில்லா ஞானமும்‌ அளவெல்லாம்‌ மேலிட்ட வல்லமை 
யும்‌ உள்ள சர்வேசுரன்‌ காணக்கூடிய விதமாக அரசாளும்‌ மோட்சம்‌ 
இன்னதென்று நிச்சயமாய்‌ இந்தப்‌ பரதேச பூமியில்‌ வாழும்‌ அற்ப 
மனிதன்‌ அறிய முடியாமல்‌ போனாலும்‌, அதன்‌ மொத்த இலட்‌ சணம்‌ 
இவ்விதமானதென்று வேத வாக்கியத்தின்‌ ஆதாரத்தால்‌ ஒருவாறு 
புரிந்து பேசலாம்‌. மோட்சமென்பது சகல பாக்கிய ஆனந்த 
நன்மைகளும்‌ சம்பூரணமாய்‌ நிறைந்த இடம்‌. துன்பமான தொன்றும்‌ 
அங்கே இல்லை. வியாதியும்‌ நோவும்‌, பசியும்‌ தாகமும்‌, வறுமையும்‌ 
தரித்திரமும்‌, பகையும்‌ பழியும்‌, யுத்தமும்‌ சண்டையும்‌, குளிரும்‌ 
உஷ்ணமும்‌, இவை யாவும்‌ அங்கே தோன்றாது (திருவெளி. 21:4). 
சகல பாக்கியமும்‌, சந்தோஷமும்‌, திருப்தியும்‌, சமாதானமும்‌ 
பூரணமாய்‌ நிலையுற்றிருக்கிறது. மனிதனுடைய புத்தியும்‌ மனதும்‌ 
ஞாபக சக்தியும்‌ தெளிந்த பிரகாசத்தில்‌ உறுதி பெற்று எந்த 
விஷயத்திலும்‌ எள்ளளவும்‌ தவறிப்‌ பிசகிப்போகாமல்‌ நேரான சமரச 
நிலையில்‌ நிலைநிற்கிறது. மோட்சம்‌ இன்னதென்று சொன்னபின்‌, 
இனி அதிலுள்ள பாக்கியம்‌ எப்படிப்பட்டதென்று காட்டுவோம்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


மோட்ச பாக்கியமென்பது சர்வேசுரன்தான்‌. நாமே உனக்கு 
அதிமிக்க சம்பூரண சம்பாவனை என்று சர்வேசுரனே வேதத்தில்‌ 
அறிவித்திருக்கிறார்‌. ஆனதால்‌ நாம்‌ மோட்சத்தில்‌ சர்வேசுரனைப்‌ 
பார்ப்போம்‌, சர்வேசுரனைச்‌ சிநேகிப்போம்‌, சர்வேசுரனை நமக்குச்‌ 
சொந்தமாய்‌ அநுபவிப்போம்‌. மோட்சத்தில்‌ சர்வேசுரனுடைய 
வெளிப்படையான தரிசனமிருப்பதால்‌ அவரை நாம்‌ அவர்‌ இருப்பது 
போல்‌ பார்ப்போம்‌ (1 அரு. 3:2). மேகமண்டலங்களுக்குள்‌ 
மறைந்திருக்கும்‌ சர்வேசுரனை அல்ல, அல்லது இந்தப்‌ பூமியில்‌ 
சிருஷ்டிகளில்‌ புத்தியின்‌ கண்‌ களுக்கு மாத்திரம்‌ தோன்றும்‌ 
சர்வேசுரனை அல்ல, நேருக்குநேராய்‌ முகமுகமாய்‌ அவர்‌ 
இருக்கிறபடியே அவரைத்‌ தரிசிப்போம்‌. தீர்க்கதரிசியான மோயீசன்‌ 
சீனாய்‌ மலையில்‌ சர்வேசுரனைத்‌ தரிசித்து அவரோடு பேசினபின்‌ 
கீழே வரும்‌ போது, அவர்‌ முகத்தில்‌ சுடர்விட்டெரிந்த தேவப்‌ 
பிரகாசத்தின்‌ ஒளியை யூத மக்கள்‌ கண்டு, அவரை அணுகிப்‌ போகப்‌ 
பயந்தார்கள்‌ (யாத்‌. 34:29-30). தபோர்‌ என்ற மலையில்‌ நமது தேவ 
இரட்சகருடைய சரீரத்திலிருந்து தெய்வீக ஒளிக்கதிர்கள்‌ கண்களைப்‌ 
பறிக்கும்‌ பிரகாசத்தோடு தோன்றினதைப்‌ பார்த்த மூன்று 
அப்போஸ்தலர்கள்‌ மயங்கிச்‌ சோர்ந்து கீழே உணர்வின்றி 
விழுந்தார்கள்‌ (மத்‌.27:6). மோட்சத்திலோ மயக்கமின்றி கலக்கமின்றி 
சர்வேசுரனுடைய பூரண இலட்சண பிரகாசத்தை நாம்‌ நமது 
ஆத்துமத்தில்‌ தரிசிப்போம்‌. 

சர்வேசுரனை நாம்‌ தரிசிப்பது மாத்திரமல்ல. அவரைச்‌ சிநேகிப்‌ 
போம்‌. நமது இருதயத்தின்‌ பலமெல்லாம்‌ கூட்டி அவரை நமது 
ஆசைக்களவாய்‌, பூரண திருப்தியோடு சிநேகிப்போம்‌. மனிதர்‌ இந்த 
உலகத்தில்‌ சர்வேசுரனைத்‌ தங்கள்‌ “முழு இருதயத்தோடும்‌, முழு 
மனதோடும்‌, முழு பலத்தோடும்‌ சிநேகிக்கும்படி” தேவ கட்டளை 
இருந்தாலும்‌ (லூக்‌.10:27), இதை சரியாய்‌ நிறைவேற்ற நம்மால்‌ 
கூடாதென்று துக்கத்தோடு நாம்‌ கண்டுவருகிறோம்‌. எப்படி 
யென்றால்‌: சிருஷ்டிகளில்‌ பல ஆயிரம்‌ பேர்‌ நம்மை விடாமல்‌ 
இரவும்‌ பகலும்‌ சூழ்ந்து, நமது இருதயத்திலுள்ள அற்பமான 
சிநேகத்தை, எனக்குக்‌ கொடு, எனக்குக்‌ கொடு என்று நம்மை நாலு 
பக்கமும்‌ இழுக்கின்றன. நாமும்‌ மதிதப்பி நமது இருதயத்தை 
ஆயிரம்‌ பங்காய்ப்‌ பகுத்து, சகல சிருஷ்டிகளுக்கும்‌ கொடுத்தபின்பு 


மீதியாய்‌ எதுவுமிருந்தால்‌ அதைத்தான்‌ நம்மைச்‌ சிருஷ்டித்த 
ஆண்டவருக்குக்‌ கொடுக்கிறோம்‌. மோட்சத்திலோ சர்வேசுரனை 
நமது பூரண இருதயத்தோடு பங்கு பாகம்‌ செய்யாமல்‌ 
சிநேகிப்போம்‌. சிருஷ்டி களில்‌ எதுவும்‌ இந்தத்‌ தேவசிநேகத்தைத்‌ 
தனக்காவது பிறருக்காவது கேட்கத்‌ துணியாது. சர்வேசுரன்‌ மட்டுமே 
நமது ஒரே சிநேகமாயிருப்பார்‌. 

ஆண்டவரே! எங்கள்‌ இருதயம்‌ உமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. 
உம்மிடம்‌ வந்து நாங்கள்‌ தங்காதிருக்குமட்டும்‌ இந்த இருதயத்‌ 


துக்குச்‌ சுகம்‌ என்பது இருக்காது. மோட்சத்தில்‌ மாத்திரம்‌ உம்மிடம்‌ 
பயமின்றி கவலையின்றி நாங்கள்‌ தங்குவோம்‌. அங்கேதான்‌ உம்மை 


எங்கள்‌ முழு இருதயத்தோடு சிநேகிப்போம்‌. 

இதுவுமன்றி மோட்சத்தில்‌ நாம்‌ சர்வேசுரனைச்‌ சிநேகிப்பதோடு 
சர்வேசுரனை நமக்குச்‌ சொந்தமாய்‌ அநுபவிப்போம்‌. என்‌ இனிய 
அன்பர்‌ எனக்குச்‌ சொந்தம்‌, நான்‌ அவருக்குச்‌ சொந்தம்‌ (உன்னத. 6:3) 
என்ற தேவ வாக்கியத்தை மோட்சத்தில்தான்‌ நாம்‌ முழு 
அர்த்தத்தோடும்‌, நிமிர்ந்த முகத்தோடும்‌ சொல்லுவோம்‌. சர்வேசுரன்‌ 
நமக்குச்‌ சொந்தமென்று சொல்வது அர்த்தமற்ற வீண்‌ 
வார்த்தை அல்ல. தகப்பனுக்கு உள்ள சொத்துகளுக்கெல்லாம்‌ மகன்‌ 
எவ்விதம்‌ சுதந்தரம்‌ பெறுகிறானோ அவ்விதமே சர்வேசுரனுக்குள்ள 
நன்மை வரங்கள்‌, பாக்கிய செல்வம்‌, தேவ இலட்சணங்கள்‌ 
அனைத்தும்‌ நமக்குச்‌ சொந்தமாகும்‌. ஊதாரிப்‌ பையனுடைய 
உவமையில்‌ தகப்பன்‌ சொல்வதுபோல்‌, மகனே! என்‌ வீடு உன்‌ வீடு, 
என்‌ சொத்து உன்‌ சொத்து (லூக்‌. 15:31) என்று சேசுநாதர்சுவாமி நம்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ சொல்வார்‌. 

இந்தப்‌ பாக்கிய சம்பூரணம்‌ யாவும்‌ நாம்‌ மோட்சத்தில்‌ 
அநுபவிப்பது ஒரு வருஷம்‌ அல்ல, பத்து வருஷமும்‌ அல்ல, ஆயிர 
வருஷம்‌, லட்ச வருஷமுமல்ல, கோடானு கோடி வருஷம்‌ லட்சம்‌ 
முறை துவக்கி லட்சம்‌ முறை முடிந்தாலும்‌ முடியாதகாலமாய்‌ நாம்‌ 
அநுபவிப்போம்‌. நித்திய காலம்‌, நீடூழிகாலம்‌, மாறாமலும்‌, 
ஓயாமலும்‌, குறையாமலும்‌, என்றென்றும்‌, சர்வேசுரன்‌ மோட்சத்‌ 
திலிருக்கும்‌ காலம்வரை மோட்ச பாக்கியம்‌ நிலைநிற்கும்‌. 


சந்திர சூரிய நட்சத்திரங்கள்‌ எல்லாம்‌ ஒளி இழந்து நிலை 
பெயர்ந்து விழுந்து அழிந்து ஒழிந்துபோகும்‌. வானமும்‌ பூமியும்‌ 


மாறி மறைந்து போகும்‌. இராச்சியங்களும்‌ தேசங்களும்‌ பாழாய்‌ 
அழிந்து சிதைந்து போகும்‌. மோட்சத்தின்‌ பாக்கியானந்தமோ, 
அழியாமலும்‌, மாறாமலும்‌, குறையாமலும்‌, என்றும்‌ சம்பூரணம்‌ 
பெற்று நிலையாய்‌ நிற்கும்‌. 

ஓ! மோட்சமே! முடியாத ஆனந்தமே! சகல நன்மையும்‌ 
அளவின்றி நிறைந்த பாக்கிய ஸ்தலமே! சர்வேசுரன்‌ கட்டிய தேவ 
அரண்மனையே! அழகிய இராஜ நகரே! என்‌ சொந்த வீடே! 
சர்வேசுரனை நான்‌ களிகூரப்‌ பார்க்கும்‌ பரிபூரண தரிசனமே! 
நித்தியகாலம்‌ அவரைச்‌ சிநேகிக்கச்‌ செய்யும்‌ அற்புத வரமே! 
சர்வேசுரனை எனக்குச்‌ சொந்தமாய்க்‌ கொடுக்கும்‌ நிறைந்த 
செல்வமே! ஓ! மோட்சமே! வாழ்க! வாழ்க! உன்னைப்‌ பார்த்த பின்‌ 
இந்த அற்ப உலகத்தைப்‌ பார்ப்பது அருவருப்பு. உனக்கு முன்பாக 
இந்த உலக சுக பாக்கியம்‌ அற்பம்‌. நீதான்‌ எனக்குத்‌ திருப்தியான 
ஆனந்தம்‌. நீதான்‌, நான்‌ என்றும்‌ வாசஞ்செய்யவேண்டிய நித்திய 
வீடு. நீதான்‌ என்‌ ஆசையளவுக்கு உரிய இடம்‌. 


ஆ! எப்போது நான்‌ உன்னிடம்‌ வருவேன்‌! எப்போது உன்னில்‌ 
நான்‌ தங்கி சமாதானமாயிருப்பேன்‌! ஓ! மோட்சமே! என்‌ சொந்த 
நாடே! உன்னை நினைத்து உன்னைப்‌ பார்த்து, உனக்காக நான்‌ 
உலகத்தில்‌ இருக்கும்‌ நாளெல்லாம்‌ உழைத்து, உன்னிடத்தில்‌ 
கடைசியாய்‌ நான்‌ வந்து சேரும்படியாய்‌ என்னால்‌ கூடிய யாவும்‌ 
நான்‌ செய்வேன்‌. 

மூன்றாம்‌ பாகம்‌ 


சகோதரரே! மோட்சமாவது இன்னதென்று கொஞ்சமாவது 
உங்களுக்கு இப்போது தெரியுமா? மோட்சத்துக்கும்‌ இவ்வுலகின்‌ 
அற்ப சுக வாழ்வுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ எவ்வளவென்று மனதில்‌ 
நன்கு உணருகிறீர்களா? இவ்விரண்டில்‌ எது உங்களுக்குப்‌ பிரியம்‌? 
உலக பாக்கியம்‌ உங்களுக்குத்‌ திருப்தி தருமா? சேசுநாதரால்‌ 
சபிக்கப்பட்ட உலகமல்லவா? எல்லாருக்காகவும்‌ ஜெபித்த தேவ 
இரட்சகர்‌ “உலகத்துக்காக ஜெபிக்கமாட்டேனென்று” சொல்ல 
வில்லையா? (அரு. 17:9). உலகம்‌ ஆத்துமத்துக்கு எதிரி. உலகத்துக்கு 
ஊழியம்‌ செய்கிறவர்களை உலகம்‌ பரும்‌ சங்கிலிகளால்‌ கட்டி தன்‌ 
காலின்‌ கீழ்‌ அடிமைகளாகப்‌ போட்டு கொடுமையாய்‌ நடத்து கின்றது. 


பருவத்தே பயிர்செய்‌. இதுதான்‌ புண்ணியப்‌ பயிர்‌ செய்யும்‌ 
பருவகாலம்‌. நீங்கள்‌ தியானகாலத்தில்‌ செய்த தீர்மானங்களை 
உறுதிப்படுத்தி என்ன வந்தாலும்‌ என்ன போனாலும்‌, யார்‌ எவர்‌ 
எதைச்‌ செய்தாலும்‌, எப்படி நடந்தாலும்‌, நான்‌ மோட்சத்துக்கு 
எப்படியாகிலும்‌ போவேன்‌ என்று தீர்மானம்‌ பண்ணுங்கள்‌. இந்தத்‌ 
தீர்மானத்துக்கு" இசைந்தவண்ணம்‌ உங்கள்‌  நடத்தையைச்‌ 
சீர்படுத்துங்கள்‌. 

நமது அன்புள்ள ஆண்டவர்‌ உங்களுக்குத்‌ தகுந்த இடம்‌ 
மோட்சத்தில்‌ தயார்‌ செய்யும்படி போயிருக்கிறார்‌. உங்கள்‌ 
முன்னோர்களான சுற்றத்தாரும்‌ சிநேகிதரும்‌ உங்களுக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. சம்மனசுகளும்‌ உங்கள்‌ பாதுகாவலான 
பரிசுத்தவான்களும்‌ நீங்கள்‌ எப்போது வருவீர்களென்று வழிபார்த்து 
நிற்கிறார்கள்‌. முக்கியமாய்‌ உங்கள்‌ அன்புள்ள திருத்தாயாராகிய 
தேவகன்னி மாமரி உங்களைப்‌ பார்த்து ஆனந்தம்‌ கொண்டு, 
ஜெயவீரராய்‌ வரும்‌ தன்‌ பிள்ளைகளுக்கு முடிசூட்ட ஆவலாய்‌ 
இருக்கிறார்கள்‌. 

சகோதரரே! மனந்தளராமல்‌ சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ 
செய்யுங்கள்‌ (உரோ. 12:11). தைரியமாய்ப்‌ போராடுங்கள்‌. இன்னும்‌ 
கொஞ்சக்காலம்‌ மட்டும்தான்‌. துன்பமும்‌ போராட்டமும்‌ முடிந்து 
போகும்‌. உலகமாயை மறைந்து போகும்‌ (1 அரு. 2:17). அதன்‌ பின்‌ 
அப்போஸ்தலரான அர்ச்‌. சின்னப்பர்‌ சொன்னது போல்‌: நான்‌ இதோ 
தளர்ந்து சோர்ந்து போகிறேன்‌. என்‌ தேகம்‌ விழும்‌ காலம்‌ 
சமீபித்திருக்கின்றது. நல்ல யுத்தம்‌ நான்‌ செய்தேன்‌. என்‌ ஜீவிய கால 
வட்டம்‌ முற்றும்‌ சுற்றி முடிந்து போனது. பிரமாணிக்கம்‌ தவறாது 
நான்‌ காத்தேன்‌. நீதியின்‌ முடி எனக்குத்‌ தயாராயிருக்கிறது. நீதி 
செலுத்தும்‌ திபதியான ஆண்டவர்‌ அந்தக்‌ கடைசி நாளில்‌ அதை 
எனக்குச்‌ சூட்டுவார்‌ (2 திமோத்‌. 4:6-8). இந்த நம்பிக்கை என்‌ மனதில்‌ 
உறுதியாய்‌ பதிந்திருக்கின்றது என்று நீங்களும்‌ சொல்லி, 
சந்தோஷமாய்‌ மரித்து சர்வேசுரனோடு நித்திய மோட்ச பாக்கியம்‌ 
அநுபவிக்கப்‌ போவீர்கள்‌. 


KKKKKKKKKKKKKKKKKE 


[40 8௮ கி [ரா நாள்‌ 


தியானம்‌ 3: தேவசிநேகம்‌ நம்மிடம்‌ உண்டாக ஏதுவான 
யோசனை 

சிறப்பும்‌ அலங்காரமும்‌ நிறைந்த உயர்ந்த கோபுரத்தைக்‌ கட்டி 
முடிந்தபின்‌ அதன்‌ சிகரத்தில்‌ பொற்கலசம்‌ நிறுத்தி அபிஷேகம்‌ 
செய்தாற்போல்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ ஞான முயற்சிகளாகிற மோட்ச 
அலங்காரம்‌ பெற்ற ஞானக்‌ கோபுரத்தை அரும்‌ பாடுபட்டு கட்டி 
முடித்த பின்பு, கடைசியில்‌ தேவசிநேகம்‌ என்னும்‌ பொற்கலசத்தை 
ஸ்தாபித்து, சர்வேசுரனுடைய பாதத்தில்‌ ஞான முயற்சிகளைச்‌ 
செய்யப்‌ பாக்கியம்‌ பெற்றவர்களைக்‌ கூட்டி வந்து சேர்க்கிறார்‌. 
இவர்கள்‌ சர்வேசுரனுடைய சிநேகத்தால்‌ அபிஷேகம்‌ பெற்று 


அர்ச்சிக்கப்படுவார்கள்‌. 


இந்த உன்னத பதவிக்கு வருமுன்‌ ஒவ்வொருவனும்‌ தன்‌ 
ஆத்துமத்‌ தைப்‌ பாவத்‌ துர்க்குணங்களிலிருந்து சுத்தம்செய்வது 
அவசியமா யிருந்தது. முதல்‌ வாரத்தில்‌ நடந்த ஞான முயற்சிகள்‌ 
எல்லாம்‌ இதற்கு அநுகூலமாயிருந்தன. அந்த வாரத்தின்‌ கடைசியில்‌ 
நீங்கள்‌ செய்த நல்ல பாவசங்கீர்த்தனத்தால்‌, சர்வேசுரன்‌ தயவாய்‌ 
உங்கள்‌ பாவங்‌ களை எல்லாம்‌ மன்னித்து தேவ 
இஷ்டப்பிரசாதமாகிற சிறந்த உடையைக்‌ கொடுத்தார்‌. அதன்பின்‌ 
நமது அன்புள்ள இரட்சகரான சேசுநாதர்சுவாமியை உங்கள்‌ கண்‌ 
முன்‌ வைத்து, உங்கள்பேரில்‌ வைத்த சிநேக மிகுதியால்‌ அவர்‌ 
வருந்தி உழைத்ததும்‌, துன்ப அவஸ்தைப்‌ பட்டதும்‌, தாராளமான 
மனதோடு அவர்‌ தம்மை மறந்து செய்ததும்‌ இம்மாத்திரமென்று 
நீங்கள்‌ மனதில்‌ நன்றாய்‌ பதிய உணரும்படி அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ 
இரண்டாம்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ வாரங்களில்‌ நீங்கள்‌ செய்த ஞான 
முயற்சிகளில்‌ காண்பித்தார்‌. 


சிநேகத்தின்‌ உத்தம அடையாளம்‌ தன்‌ சிநேகிதனுக்காக தன்‌ 
உயிரைக்‌ கொடுப்பதானால்‌ சேசுநாதர்‌ மனிதர்களுக்காக சிலுவையில்‌ 
மரித்து தமது உயிரைக்‌ கொடுத்தது உத்தம சிநேகத்தின்‌ அதி உன்னத 
அடையாளம்‌ (அரு. 15:13). இந்தச்‌ சிநேகத்துக்குப்‌ பிரதி சிநேகம்‌ 
காண்பிப்பது நமது கடமை. 

உண்மையான சிநேகத்துக்கு இரண்டு இலட்சணங்கள்‌ உண்டு. 
முதன்முதல்‌ சிநேகம்‌ வெறும்‌ வார்த்தையில்‌ மாத்திரம்‌ நிற்காமல்‌ 
செயலால்‌ தோன்றும்‌. சிநேகத்தின்‌ உரைகல்‌ செய்கை என்பது 
மூத்தோர்‌ வாக்கியம்‌. அதன்பின்‌ சிநேகிதர்‌ இருவரும்‌ தங்களுக்கு 


இருக்கிறதும்‌, இருப்பதும்‌, இருக்கக்கூடுமானதுமான நன்மைகளை 
ஒருவர்‌ ஒருவருக்குப்‌ பரஸ்பர அன்போடு தாராளமாய்க்‌ கொடுப்பது. 
சிநேகத்தின்‌ இரண்‌ டாம்‌ இலட்சணமாகும்‌. சர்வேசுரன்‌ 
மனிதர்களுக்குக்‌ காட்டும்‌ சிநேகத்தில்‌ இந்த இரண்டு குணங்களும்‌ 
பூரணமாய்ப்‌ பிரகாசிக்‌ கிறது. சர்வேசுரன்‌ தம்மிடமிருக்கும்‌ 
நன்மைகளை மனிதர்களுக்கு அவர்கள்‌ சுபாவ இயல்புக்கு 
இசைந்தபடி, அளவெல்லாம்‌ கடந்த வகையில்‌, தாராளமாய்ப்‌ 
பொழிந்திருக்கிறார்‌. அந்த நன்மைகள்‌ இன்னதென்றும்‌ எம்மாத்திரம்‌ 
என்றும்‌ நீங்கள்‌ நன்றாய்‌ உங்கள்‌ மனதில்‌ நன்கு உணர்ந்தால்‌ 
சர்வேசுரன்‌ உங்களுக்குக்‌ காட்டும்‌ சிநேகம்‌ எவ்வளவு உண்மையுள்ள 
தூய சிநேகமென்று ஒருவாறு கண்டறிவீர்கள்‌. இந்த அறிவு 
இருந்தால்‌, நீங்களும்‌ உங்களை அளவற்ற சிநேகத்தோடு 
சிநேகிக்கும்‌ தேவ மகத்துவ சர்வேசுரனைச்‌ சிநேகித்து அவருக்கு 
எந்த வகையிலும்‌ ஊழியம்‌ செய்ய மனதா யிருப்பீர்கள்‌. பின்வரும்‌ 
நான்கு பாகங்களிலும்‌ சர்வேசுரன்‌ நமக்குக்‌ காண்பிக்கும்‌ சிநேகம்‌ 
எவ்வளவு பெருகி விரிந்து உயர்ந்து பிரகாசிக்‌ கின்றதென்று 
சுருக்கத்தில்‌ சொல்லப்போகிறோம்‌. நீங்கள்‌ இதைக்‌ கேட்டபின்‌ 
ஒவ்வொருவரும்‌ தகுந்த யோசனை செய்து இந்த சிநேகத்திற்கு ஏற்ற 
நல்லுணர்ச்சிகள்‌ உங்கள்‌ மனதில்‌ உண்டாகச்‌ செய்வது வெகு 
பிரயோசனமாகும்‌. நீ இந்தத்‌ தியானம்‌ செய்யும்‌ போது 
சம்மனசுகளும்‌ மோட்சவாசிகளும்‌ சேசுநாதர்‌ சுவாமிமுன்‌ உனக்காக 
மன்றாடுவதாக சிந்தித்து கற்பனை செய்து கொள்‌. 


முதல்‌ பாகம்‌ 


கிருபாசமுத்திரமான சர்வேசுரன்‌ நம்மில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
செய்த நன்மைகள்‌ எத்தனை எத்தகையதென்று அறியும்பொருட்டு, 
அவர்‌ நம்மை மனிதர்களாக சிருஷ்டித்ததும்‌, பின்‌ நம்மை இரட்சித்‌ 
ததும்‌, இரட்சிப்பைச்‌ சார்ந்த பலவகையான நன்மைகளும்‌, எல்லாம்‌ 
ஒவ்வொன்றாய்‌ நமது ஞாபகத்தில்‌ வரும்படி செய்வது அவசியம்‌. 
நீங்கள்‌ இந்த எட்டு நாளாய்‌ சர்வேசுரன்‌ சமூகத்திலிருந்து அவர்‌ 
உங்களுக்குச்‌ செய்த நன்மை எல்லாம்‌ ஆதியோடந்தமாய்‌ தியானித்‌ 
திருப்பதால்‌, இப்படி இன்று நினைப்பது உங்களுக்குச்‌ சுலபமா 
யிருக்கும்‌. மனிதர்கள்‌ அனைவருக்கும்‌ பொதுவான இந்த நன்மை 
களன்றி, ஒவ்வொருவருக்கும்‌ தனித்தனியே பல விசேஷமான 
நன்மை உபகாரங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. நீ பிறந்த நாள்முதல்‌ இது 


மட்டும்‌ உன்மீது விசே த்த தயவும்‌, அருளும்‌, அன்பும்‌ காண்பித்து 
நன்மை வரங்கள்‌ எவ்வளவு உனக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 


நீயே யோசித்துப்‌ பார்‌. 


கிரேசஸ்‌ என்றொரு ஏராளமான செல்வம்‌ படைத்த இராஜா 
பூர்வகாலத்திலிருந்தான்‌. கிரேசியன்‌ ஒருவன்‌ அரசனிடம்‌ போய்‌ 
தனக்குக்‌ கொஞ்சம்‌ பொன்‌ கொடுக்கும்படி தாழ்மையாய்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணினான்‌. அரசன்‌ நல்லதென்று அவனைத்‌ தன்‌ 
பொக்கிஷசாலைக்குள்‌ அனுப்பி அங்கே இருந்து அவன்‌ எவ்வளவு 
பொன்‌ கொண்டு போகக்‌ கூடுமோ அவ்வளவு எடுத்துப்போக 
உத்தரவு கொடுத்தான்‌. கிரேசியன்‌ உள்ளேபோய்‌ பொன்‌ குவியல்‌ 
மலை போலிருக்கக்‌ கண்டு தன்‌ மேலும்‌ தன்‌ உடையிலும்‌ தன்‌ 
வாய்க்குள்ளேயும்‌ பொன்பொடிகளைக்‌ கண்டமட்டும்‌ நிரப்பி 
வெளியே வருவதை அரசன்‌ பார்த்து அவனுக்கிருந்த 
பொன்னாசையைப்‌ பற்றிக்‌ குலுங்க சிரித்தான்‌. இந்தப்‌ பேராசை 
கொண்ட மனிதனிடமிருந்த ஒவ்வொரு பொன்பொடியும்‌ கிரேசஸ்‌ 
அரசனின்‌ தாராள குணத்தால்‌ கிடைத்தது. நீயும்‌ அப்படியே 
சர்வேசுரனுடைய தயாள உதார குணத்தின்‌ நன்மை வரங்களால்‌ 
நிறைந்து சூழ்ந்து இருக்கிறாய்‌. உனக்குள்ளும்‌ உன்மேலும்‌ உன்னைச்‌ 
சூழ்ந்தும்‌ இருக்கும்‌ யாவும்‌ அவருடைய நன்கொடைகள்‌, உன்‌ சரீரம்‌, 
உன்‌ ஆத்துமம்‌, உன்‌ உயிர்‌, உன்‌ புத்தி, உன்‌ கலை ஞானம்‌, உன்‌ தாய்‌ 
தந்தை, உன்‌ சிநேகிதர்‌, உன்‌ செல்வம்‌, மனிதர்கள்‌ உனக்குச்‌ செய்த 
பலவகையான நன்மை உபகாரங்கள்‌, தேவதிரவிய அநுமானங்‌ 
களால்‌ உனக்கு வரும்‌ இஷ்டப்பிரசாதங்கள்‌, நீ பெற்ற பாவ 
மன்னிப்பு, நித்திய பாக்கியத்தின்‌ மட்டில்‌ உன்‌ மனதில்‌ ஊன்றிய 
நம்பிக்கை இவை அனைத்தும்‌ சர்வேசுரன்‌ உன்மேல்‌ பொழிந்த 
நன்மைகள்‌. சர்வேசுரனுடைய பொக்கிஷசாலையிலிருந்து மேலும்‌ 
கீழும்‌ உள்ளும்‌ புறமும்‌ எங்கும்‌ ஏராளமாய்ப்‌ பொன்‌ பொடிகளாகிய 
சர்வேசுரனுடைய நன்கொடைகளால்‌ நிறைந்து சூழ்ந்து வெளியே நீ 
வந்திருக்கிறாய்‌. 

இவ்வளவு நன்மைகளுக்கெல்லாம்‌ பிரதிநன்றி காட்டுவது உன்‌ 
கடமை அல்லவா? சர்வவல்லபரான சர்வேசுரனுக்கு அற்ப மனிதன்‌ 
என்ன நன்றி செய்யலாம்‌? கேள்‌, நீ செய்யக்கூடியது இதுதான்‌. 
உனக்குச்‌ சொந்தமான எல்லாவற்றையும்‌ உன்னையும்‌ கூட்டிச்‌ 


சேர்த்து சந்தோஷத்தோடு  சர்வேசுரனுக்கு ஒப்புக்கொடுத்து 


நல்லுணர்ச்சி பொங்கும்‌ கனிந்த மனதோடு பின்வரும்‌ ஜெபத்தை 
அமர்ந்து மெதுவாய்‌, அர்த்தம்‌ உன்‌ மனதில்‌ பதிய நிதானமாய்ச்‌ 
சொல்‌: 


ஆண்டவரே! என்‌ முழுமையான மன சுதந்திரம்‌, என்‌ ஞாபகம்‌, 
என்‌ புத்தி, என்‌ முழுமனம்‌, எனக்கு உள்ளதும்‌, எனக்குச்‌ சொந்தமு 
மான எல்லாவற்றையும்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌; நான்‌ இவைகளை 
உமக்குக்‌ கொடுக்கிறேன்‌. ஏற்றுக்கொள்ளும்‌. ஆண்டவரே! இவைகள்‌ 
அனைத்தையும்‌ எனக்குத்‌ தந்தவர்‌ நீர்தான்‌. நான்‌ திரும்‌ பவும்‌ 
இவைகளைக்‌ கொடுக்கிறேன்‌. எல்லாம்‌ உமக்குச்‌ சொந்தம்‌. உமது 
சர்வசித்தம்போல்‌ இவைகளை நடத்தும்‌. உமது சிநேகமும்‌ 
இஷ்டப்பிரசாதமும்‌ எனக்குத்‌ தந்தருள்வீராக. இவைகள்‌ எனக்குப்‌ 
போதும்‌. வேறு எதுவும்‌ உம்மிடத்தில்‌ நான்‌ கேட்கமாட்டேன்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


அளவற்ற தயையுள்ள சர்வேசுரன்‌, பொதுவாகவும்‌, தனித்தும்‌ 
செய்து வரும்‌ எண்ணிறந்த நன்மைகளால்‌, மனிதர்கள்‌ பேரில்‌ 
தமக்குள்ள சிநேகத்தை உத்தம வகையில்‌ காண்பித்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்‌ காண்பிக்கும்‌ சிநேகம்‌ இதோடு மாத்திரம்‌ 
நிற்பதில்லை. மனிதனுக்கு அவர்‌ கொடுக்கும்‌ நன்மைகளோடு 
அவரே பிரசன்னமாய்‌ வருகிறார்‌. உலகத்திலுள்ள சிருஷ்டிகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ தமது வல்லமையாலும்‌ ஞானத்தாலும்‌ அருளாலும்‌ 
அவர்‌ இருந்து அவைகள்‌ தங்கள்‌ சுயநிலையில்‌ தங்கி, தங்களுக்கு 
இயல்பான பல தொழில்களை ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ செய்ய 
சக்தியும்‌ பலமும்‌ கொடுக்கிறார்‌. சர்வேசுரன்‌ எங்கும்‌, எந்தத்‌ 
திசையிலும்‌, சகல சிருஷ்டிகளிடமும்‌ நிறைந்திருக்கிறார்‌. வான 
மண்டலத்தின்‌ உச்சிமட்டும்‌ உயர ஏறிச்‌ சென்றாலும்‌, பூமியிலுள்ள 
கடலின்‌ கடைசி எல்லையின்‌ முனையில்‌ பறவைபோல்‌ நீ பறந்து 
போனாலும்‌ அங்கேயும்‌ சர்வேசுரன்‌ பிரசன்னமாயிருக்கிறார்‌ (சங்‌. 
139:8-9). 


சர்வேசுரன்‌ எங்கும்‌ பிரசன்னராயிருக்கிறார்‌. ஆனால்‌ அந்தந்த 
உயிரியின்‌ சுபாவத்துக்கும்‌ நிலைமைக்கும்‌ தகுந்தபடியே அவரு 
டைய பிரசன்னமும்‌ அந்த உயிரியில்‌ அதிக அதிக உத்தமமான 
வகையாயிருக்கும்‌. 


பல வகையான கோடானுகோடி சிருஷ்டிகளில்‌ சர்வேசுரனுக்கு 
அதிக பிரியமுள்ள சிருஷ்டி எதுவென்றால்‌: தேவ 
இஷ்டப்பிரசாதத்தால்‌ அர்ச்சிக்கப்பட்ட ஆத்துமம்‌. இந்த ஆத்துமம்‌ 
சர்வேசுரனுக்கு ஆலயம்‌. (1கொரி. 3:16) இதிலேதான்‌ சர்வேசுரன்‌ 
பூரண திருப்தியோடும்‌ சந்தோஷத்தோடும்‌ இருந்து வாசம்‌ 
செய்கிறார்‌. 


இந்த உத்தம வகையில்‌ சர்வேசுரன்‌ உங்களிடமிருக்கும்படி 
நீங்கள்‌ ஆசைப்பட்டு இதற்காக என்ன பெருமுயற்சி செய்ய 
வேண்டுமோ அதுவெல்லாம்‌ செய்து எப்போதும்‌ தேவ 
இஷ்டப்பிரசாத அந்தஸ்தி லிருங்கள்‌. அப்போதுதான்‌ சர்வேசுரன்‌ 
உங்கள்‌ மனதில்‌ உத்தம வகையில்‌ பிரசன்னமாயிருப்பதுபோல்‌ 
நீங்களும்‌ சர்வேசுரனிடம்‌ வசிப்பீர்கள்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


சர்வேசுரன்‌ மனிதருக்குக்‌ காண்பிக்கும்‌ உத்தம சிநேகத்தைச்‌ 
சரியாய்‌ அறிந்து விவரிக்கத்‌ தகுந்தவர்கள்‌ யார்‌? தாம்‌ சிருஷ்டித்த 
மனிதனுக்குப்‌ பலகோடி நன்மை வரங்களைத்‌ தாராளமாய்க்‌ 
கொடுக்கிறார்‌. கொடுப்பது போதாதென்று நாம்‌ கொடுக்கும்‌ நன்மை 
வரங்களோடு பிரசன்னமாய்க்‌ கூட இருக்கிறார்‌. இவ்வளவான 
சிநேகம்‌ காண்பிப்பதும்‌ போதாதென்று இன்னும்‌ தாம்‌ சிருஷ்டித்த 
சகல பொருட்களில்‌ தங்கியிருந்து உழைத்து வேலை செய்கிறார்‌.மீ 
யாருக்காக இப்படி உழைக்கிறார்‌? எனக்காக என்று உங்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ சொல்லலாம்‌. வானத்திலிருக்கும்‌ சூரியன்‌ தன்‌ 
பிரகாசத்தையும்‌ உஷ்ணத்தையும்‌ உனக்குக்‌ கொடுக்கும்படி 
சர்வேசுரன்‌ செய்கிறார்‌. செடிகளும்‌ மரங்களும்‌ தகுந்த காலத்தில்‌ பூ, 
காய்‌, கனிகளை உனக்காகப்‌ பிறப்பிக்கும்படி அவர்‌ தான்‌ 
முயலுகிறார்‌. உலகத்தில்‌ வாழும்‌ சகல ஜீவகோடிகளும்‌ உனக்கு அது 
அநுகூலமாயிருந்து நன்மை செய்யும்படி அவர்தான்‌ அவைகளைப்‌ 
போத்து வளர்த்துக்‌ காப்பாற்றுகிறார்‌. 
சர்வேசுரனாயிருந்து இவ்வளவு உனக்காக உழைப்பது போதா 
தென்று, மனிதனாய்‌ அவதாரமெடுத்து நீ வாழும்‌ பூமியில்‌ உன்னைத்‌ 
தேடிவந்து உனக்காகக்‌ கஷ்டமான கடும்‌ வேலைகள்‌ செய்தார்‌. 
நெற்றி வியர்வை நிலத்தில்‌ ஓட பரம ஏழையைப்போல்‌ உனக்காக 


உழைத்தார்‌. வியர்வையோடு இரத்தத்தையும்‌ சிந்தினார்‌. சிலுவை 
யைச்‌ சுமந்து வருத்தப்பட்டு நடந்து விழுந்து விழுந்து எழுந்து 
மலையின்‌ உச்சியில்‌ ஏறி சிலுவையில்‌ உனக்காக மரித்தார்‌. 

இன்னமும்‌ நமது கோவிலின்‌ பீடங்களில்‌ நாள்தோறும்‌ தம்மைத்‌ 
தேவ பிதாவுக்குப்‌ பலியாய்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
தேவநற்கருணையிலிருந்து அவர்‌ மனிதரின்‌ இரட்சணியத்துக்காக 
ஓயாது செய்யும்‌ உன்னத வேலைகள்‌ எவ்வளவென்று நாம்‌ 
மோட்சத்துக்குப்‌ போன பின்பு மாத்திரம்‌ சரியாய்‌ அறிவோம்‌. 
உலகத்தில்‌ அவர்‌ இருந்த காலத்தில்‌ ஒரு தேசத்திலுள்ள சில 
ஊர்களில்‌ மாத்திரம்‌ செய்த பல வகையான நன்மைகளை இப்போது 
பூமி எங்குமுள்ள பல ஆயிரம்‌ இடங்களிலிருந்து எந்த நாளிலும்‌ 
செய்துவருகிறார்‌. 


இவ்விதம்‌ சர்வேசுரன்‌ உனக்காக ஓயாமலும்‌ சலியாமலும்‌ 
உழைத்து வேலை செய்யும்போது, நீ சர்வேசுரனுக்காக உன்‌ 
பலமெல்லாம்‌ கூட்டி வேலை செய்யாமலிருப்பாயோ? உன்‌ சிநேகம்‌ 
எங்கே? இனிமேல்‌ உனக்கு இருக்கும்‌ வாழ்நாட்களை எல்லாம்‌ 
சர்வேசுரனுடைய ஸ்தோத்திர மகிமைக்காக செலவழிப்பேனென்று 
நல்ல தீர்மானம்‌ செய்து முதல்‌ பாகத்தில்‌ சொன்ன ஜெபத்தைச்‌ 
சொல்லி உன்னை முழுதும்‌ சர்வேசுரனுக்கு ஒப்புக்கொடுப்பாயாக. 


நாலாம்‌ பாகம்‌ 


முந்தின மூன்று பாகங்களில்‌ சர்வேசுரன்‌ மனிதர்களை 
எவ்வளவு உண்மையான அன்போடு சிநேகிக்கிறார்‌ என்று 
பார்த்தீர்கள்‌. நமக்கு அவர்‌ செய்ததும்‌ இன்னும்‌ செய்து வருவதுமான 
எண்ணிலடங்காத நன்மைகளின்‌ பொருட்டு நாம்‌ அவரைச்‌ 
சிநேகிக்கக்‌ கடமை யுள்ளவர்களாயிருக்கிறோம்‌ என்பது 
எல்லாருக்கும்‌ தெளிவாய்த்‌ தோன்றி இருக்கும்‌. ஆனால்‌ சர்வேசுரன்‌ 
நமக்குப்‌ பெரிய உபகாரி யாய்‌ இருக்கிறார்‌ என்பதற்காக அவரைச்‌ 
சிநேகிப்பதைவிட, அவர்‌ சகல நற்குண இலட்சணங்களும்‌ 
நன்மைத்தனமும்‌ பூரணமாய்‌ அமையப்பெற்ற சர்வேசுரனாய்‌ 
இருப்பதால்‌ அவரைச்‌ சிநேகிக்க வேண்டும்‌, அதுதான்‌ தூய 
சிநேகத்தின்‌ உயர்ந்த உச்சியின்‌ கொடுமுடி. 


சிருஷ்டிகள்‌ இடத்தில்‌ எவ்வளவு இலட்சணம்‌, எவ்வளவு 
அழகு, எவ்வளவு நன்மைகள்‌ இருந்தபோதிலும்‌, இவைகள்‌ எல்லாம்‌, 


அளவு, எல்லை, மட்டு, வரம்பு எல்லாம்‌ கடந்த சகல நன்மை 
சொரூபியாயிருக்கும்‌ சர்வேசுரனுடைய தேவ இலட்சணங்கள்‌. 
தெய்வீக ஒளிவெள்ளத்தின்‌ முன்‌ ஒரு துளித்‌ தண்ணீரிலும்‌ 
அற்பமாகவே தோன்றும்‌. பலகோடி சிருஷ்டிகளிடம்‌ நாம்‌ பார்க்கும்‌ 
அழகு இலட்சண நன்மைகள்‌ யாவும்‌ சர்வேசுரனிடத்திலிருந்துதான்‌ 
வந்தது. 
சூரியனிடமிருந்து பிரகாசக்‌ கதிர்கள்‌ விடாமல்‌ புறப்படுவது 
போலும்‌, மலையின்‌ உச்சியிலுள்ள ஊற்றிலிருந்து தெளிந்த நீர்‌ 
ஓயாமல்‌ சுரந்து ஓடிவருவது போலும்‌, சகல நன்மை நிறையப்பெற்ற 
தயைக்‌ கடலான சர்வேசுரனிடமிருந்து சிருஷ்டிகளிடம்‌ உள்ள அழகு 
அலங்கார இலட்சண நன்மைகள்‌அனைத்தும்‌ வருகின்றது. சூரியன்‌ 
மறைந்தால்‌ அதன்‌ பிரகாச ஒளிக்கதிர்களும்‌ மறைந்து போகும்‌. 
ஊற்றுக்கண்‌ வற்றினால்‌ தண்ணீரும்‌ சுரந்து ஓடாது. அப்படியே 
சர்வேசுரன்‌ சிருஷ்டிகளைப்‌ பார்க்காமல்‌ தமது முகத்‌ தைத்‌ 
திருப்பினால்‌, சிருஷ்டிகள்‌ அனைத்தும்‌ அழகிழந்து, 
இலட்சணமிழந்து நின்ற நிலையினின்று இழிந்து விழுந்து சகலமும்‌ 
அழிந்து போகும்‌. 
இவ்வளவு உயர்ந்து சகல ஜீவகோடிகளுக்கும்‌ மேலாய்‌ 
இருக்கும்‌ சர்வ உத்தமரான சர்வேசுரனை நாம்‌ சிநேகிப்பது நமக்கு 
மகிமையும்‌ பெருமையுமாயிருக்கவேண்டும்‌. நமது சொந்தப்‌ பாக்கிய 
நன்மை யைக்‌ கருதுவதனால்‌ அல்ல, சர்வேசுரன்‌ தம்மிலேயே சர்வ 
உத்தமராயிருப்பதனால்‌ அதன்‌ நிமித்தம்‌ அவரை மாத்திரம்‌ 
ஸ்துதித்து வாழ்த்தி சிநேகிப்பது, இதுதான்‌ சுயநலம்‌ தேடாத உத்தம 
நேகம்‌. 
ஞானமுயற்சிகளின்‌ கடைசி நோக்கம்‌ இந்த உத்தம சிநேகத்தில்‌ 
அமர்ந்து தங்கியிருக்கிறது. 
சகோதரரே! சகல நன்மைப்‌ பூரணராய்‌, சர்வ அலங்கார 
காரணரா யிருக்கும்‌ சர்வேசுரனை நமது இருதயத்திலுள்ள 
அன்பெல்லாம்‌ சேர்த்து சிநேகிப்போமாக! அவர்‌ ஒருவரே நமது 
சிநேகத்துக்கு முழுதும்‌ உரியவர்‌. நமக்கு ஆயிரம்‌ இருதயங்கள்‌ 
இருந்தாலும்‌ அவரைத்‌ தகுந்த வகையில்‌ நாம்‌ சிநேகிக்க அவை 
எல்லாம்‌ போதாது. மோட்சத்திலிருக்கும்‌ அளவற்ற கோடி 
சம்மனசுக்களும்‌ அர்ச்சியசிஷ்டவர்களும்‌ கூடிச்‌ சேர்ந்து 


சர்வேசுரனைச்‌ சிநேகிக்‌ கிறார்களே, அதுவெல்லாம்‌ இன்னும்‌ 
போதாது. சர்வேசுரனை சர்வேசுரன்‌ மாத்திரம்‌ தகுந்த அளவிலும்‌ 
வகையிலும்‌ சிநேகிக்‌ கலாம்‌. 


இவ்வித மகத்துவமுள்ள உன்னத சர்வேசுரன்முன்‌ சாஷ்டாங்க 
மாய்‌ விழுந்து அவரை ஆராதித்து உன்னை முழுவதும்‌ அவருடைய 
ஊழியத்துக்கு நேர்ந்து ஒப்புக்கொடுத்து அவரை உன்‌ முழு 
இருதயத்தோடு சிநேகிப்பாயாக! 


முதல்‌ பாகத்தின்‌ கடைசியில்‌ செய்த ஜெபத்தை இந்தத்‌ தியான 
முடிவிலும்‌ பக்தி விசுவாசத்தோடும்‌ நிதானமாய்க்‌ கவனித்துச்‌ சொல்‌. 


*்லஸ்ஸ்ஸ்ஸ்ஸ்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்க்‌ 
எட்டாம்‌ நாள்‌ 


ஞானபோதகம்‌: இஷ்டப்பிரசாதத்தில்‌ முற்றும்‌ முடிய 
நிலைநிற்கும்‌ வரம்‌ 

முன்னொரு காலத்தில்‌ கீழ்த்திசை நாட்டில்‌ பெரும்‌ செல்வந்‌ 
தரும்‌ அறிஞர்களை ஆதரித்து உற்சாகப்படுத்தும்‌ தர்ம குணம்‌ 
உள்ளவனுமான ஒரு அரசனிருந்தான்‌. இவனிடத்தில்‌ ஆஸ்தியும்‌ 
செல்வமும்‌ அபரிமிதமாயிருந்ததால்‌ தனக்குச்‌ சமமானவர்கள்‌ 
ஒருவரும்‌ இந்தப்‌ பூமியிலே இல்லையென்று உறுதியாய்‌ எண்ணி 
பெருமை பாராட்டி வந்தான்‌. அந்தக்‌ காலத்திலேயிருந்த சோலோன்‌ 
என்ற மகா அறிஞன்‌ பல தேச யாத்திரை செய்து ஒருநாள்‌ இந்த 
அரசன்‌ அரண்மனைக்கு வந்தான்‌. அரசன்‌ அந்த அறிஞனுக்கு 
வேண்டிய மரியாதை உபசாரம்‌ செய்து தன்‌ அரண்மனையிலுள்ள 
திரவிய பொக்கிஷம்‌ சிறப்பலங்காரம்‌ எல்லாம்‌ காட்டி: அறிஞரே! நீர்‌ 
பல இராச்சியங்களைச்‌ சுற்றிப்‌ பார்த்து வந்ததில்‌ என்னைப்‌ போல்‌ 
அதிர்ஷ்டசாலியான பாக்கியசாலியை எங்கேயாகிலும்‌ 
பார்த்ததுண்டா? என்று கேட்டான்‌. அறிஞர்‌: மகாராஜா! எவன்‌ 
பாக்கியவான்‌, எவன்‌ துர்ப்பாக்கியன்‌ என்பது அவனவன்‌ இறந்தபின்‌ 
மாத்திரம்‌ சொல்லலாமேயன்றி, உயிரோடிருக்கும்போது சொல்வது 
சரியாயிராது என்று வெகு புத்தியோடு பதில்‌ சொன்னார்‌ (காண்க: 
சீராக்‌. 11:28). 


அறிஞர்‌ சொன்னதும்‌ நியாயம்தான்‌. எத்தனை பேர்‌ ஓர்‌ காலத்‌ 
தில்‌ செல்வந்தர்களாய்‌ சுகமே வாழ்ந்தவர்கள்‌, பின்‌ கஷ்டகாலம்‌ 


வரவே தரித்திரத்திலோ அவமானத்திலோ விழுந்து துன்பப்பட்டு, 
நிந்தைக்குள்ளாகி துர்ப்பாக்கியராய்‌ மரித்தார்கள்‌. காலம்‌ போகப்‌ 
போக அவனவன்‌ வாழ்வும்‌ தாழ்வும்‌ தெரியும்‌. சுகமும்‌ துக்கமும்‌ ஒரு 
நிலையல்ல. உயிரோடிருக்குமட்டும்‌ மனிதன்‌ கடலின்‌ அலை யைப்‌ 
போல்‌ மாறி மயங்கி எழுந்து விழுந்து தவிக்கிறான்‌. அவன்‌ 
இறக்கும்போது மாத்திரம்‌ பாக்கியசாலியா துர்ப்பாக்கியனா என்று 
குறிப்பாய்‌ சொல்லலாம்‌. 


அப்படியே சர்வேசுரனுடைய சிநேகத்தில்‌ சாகும்வரை 
நிலைநிற்பவன்‌ எவனோ அவன்தான்‌ பாக்கியவான்‌ (மத்‌. 24:13). 
சர்வேசுரன்‌ மனிதர்களுக்குத்‌ தயவாய்க்‌ கொடுக்கும்‌ அநேகக்‌ கோடி 
வரங்களுக்குள்‌ இறுதிமுடிய நிலைநிற்கும்‌ வரமே மேலான வரம்‌. 
ஒருவனிடம்‌ விசுவாசம்‌, நம்பிக்கை, தேவசிநேகமும்‌ எவ்வளவுதான்‌ 
இருந்தபோதிலும்‌, அவனுக்கு மரணம்‌ வரை இஷ்டப்பிரசாதத்தில்‌ 
நிலைநிற்கும்‌ கடைசி வரம்‌ மாத்திரம்‌ இல்லாவிடில்‌ அவைகள்‌ 
எல்லாம்‌ பிரயோசன மில்லாமல்‌ போகும்‌. எத்தனைபேர்‌ 
பரிசுத்தவான்‌௧ளாய்‌ ஒருகாலத்தி லிருந்தார்கள்‌, ஜெபமும்‌ தபமும்‌ 
பேறுபலன்களும்‌ நிறையக்‌ கொண்டவர்கள்‌. ஆனால்‌ கடைசிக்‌ 


காலத்தில்‌ புத்தி தடுமாறி இஷ்டப்பிரசாதத்திலிருந்து தவறி விழுந்து 
சர்வேசுரனுக்குத்‌ துரோகிகளாய்‌ மரித்தார்கள்‌. 


வீடு கட்ட உறுதியான அஸ்திவாரம்‌ போடுவது நல்லதுதான்‌. 
ஆனால்‌ அதை விடாத ஊக்கத்துடன்‌ தொடர்ந்து செய்து முடிப்பது 
எல்லாவற்றிலும்‌ முக்கியம்‌. அதுபோல்‌ ஆத்தும இரட்சணிய 
வேலையை உறுதியான மனதோடு துவக்கினபின்பு, அது முற்று 
முடியுமட்டும்‌ ஜாக்கிரதையாயிருந்து அந்த வேலையைக்‌ கவனித்‌ துச்‌ 
செய்வது வெகு அவசியமென்று நீங்கள்‌ எல்லாரும்‌ உங்கள்‌ மனதில்‌ 
நன்றாய்ப்‌ பதியும்படி செய்ய வேண்டும்‌. 


முற்றுமுடிய இஷ்டப்பிரசாதத்தில்‌ நிலைநிற்க தன்னுடைய 
சொந்த முயற்சியும்‌ வேண்டும்‌, சர்வேசுரனுடைய விசேஷ உதவியும்‌ 
தேவை. நீயே உன்னால்‌ கூடியவரையில்‌ இந்த மேலான வரத்தைப்‌ 
பெறும்படியாய்‌ உழைத்து கஷ்டப்பட்டு முயற்சி செய்வது உன்‌ 
கடமை. ஆனால்‌ எவ்வளவு நீ செய்தாலும்‌, சர்வேசுரன்‌ விசேஷ 
வகையில்‌ உனக்கு உதவி தகுந்த சமயத்தில்‌ செய்யாவிட்டால்‌ உன்‌ 
சொந்த முயற்சியால்‌ மாத்திரம்‌ உன்‌ கடைசிக்கால மட்டும்‌ 
இஷ்டப்பிரசாதத்தில்‌ நிலைநிற்பது உன்னால்‌ முடியாது. உனக்கு 


இப்போது இருக்கும்‌ நல்ல புத்தியும்‌ ஊக்கமுள்ள மனமும்‌ எந்த 
நாளும்‌ உன்னோடிருக்குமென்று நிச்சயமாய்‌ நீ சொல்வாயா? 
அப்படிச்‌ சொல்லும்படியான ஆதாரம்‌ எந்த மனிதனுக்கும்‌ இல்லை. 


சாலமோன்‌ என்ற மகா ஞானியைப்போல்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
ஊக்கமும்‌ உள்ளவன்‌ யார்‌? உத்தம குணங்கள்‌ எல்லாம்‌ அவரிடம்‌ 
அமையப்பெற்றிருந்தன. அவருடைய சிறு வயதிலேயே சர்வேசுரன்‌ 
அவருக்குத்‌ தாராளமாய்‌ ஞானமும்‌ அறிவும்‌ தெய்வபக்தியும்‌ 
தபர்‌ இவரும்‌ ஞானத்தில்‌ வளர்ந்து சர்வேசுரனுக்குப்‌ 
பிரியமுள்ளவராயிருந்தார்‌. அப்போதே அவர்‌ இறந்திருந்தால்‌ 
மோட்சத்தில்‌ பிதாப்பிதாக்களோடு பிரதாப மகிமையில்‌ நித்திய 
பாக்கியம்‌ பெற்றிருப்பார்‌. ஆனால்‌ அப்போது சாகாமல்‌ உயிரோடு 
மகிமையிலிருந்தார்‌. அவருடைய கடைசி முடிவு உலகத்துக்கு 
அச்சமும்‌ பயமும்‌ உறுத்தும்‌ கண்காட்சிப்‌ பாடமாய்‌ இப்போதும்‌ 
எப்போதும்‌ இருக்கும்‌. 
மனிதருக்குள்‌ மகா புத்திசாலியாயிருந்தவர்‌ மிருகத்திலும்‌ 
தாழ்ந்து போனார்‌. எல்லாருக்கும்‌ மேலாய்‌ பக்திமானாய்‌ 
உயர்த்தப்பெற்றவர்‌ தாழ்ந்து சேற்றுக்குள்‌ புதைய விழுந்தார்‌. 
உலகத்துக்கு அதிபதியா யிருந்தவர்‌ அந்நிய பெண்களுக்கு 
அடிமையானார்‌.  சர்வேசுரனோடு முகங்கொடுத்துப்‌ பேசும்‌ 
பாக்கியம்பெற்றவர்‌ விக்கிரகங்களைக்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்ட 
நிர்ப்பாக்கியனானார்‌. ஓ! என்ன விநோத பயங்கரம்‌! என்ன கொடிய 
மாற்றம்‌! என்ன பயங்கர காட்சி! நன்றாய்த்‌ துவக்கினவன்‌ நன்றாய்‌ 
முடிக்கவில்லை. சுகந்த வாசனை வீசி மலர்ந்த புஷ்பம்‌ காயாய்‌ 
வளர்ந்து கனிந்து பழுக்கும்‌ பருவத்தில்‌ புழுத்து நாறி கீழே விழுந்தது. 
பாவமில்லாமல்‌ வாழ்ந்த மகா பெரிய அர்ச்சியசிஷ்டவர்களும்‌ 
மரணம்‌ வரை இஷ்டப்பிரசாதத்தில்‌ நிலைநிற்கும்‌ வரம்‌ தங்களுக்கு 
கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைக்கும்போது பயந்து நடுங்‌ 
கினதாக அவர்கள்‌ சரித்திரத்தில்‌ வாசிக்கலாம்‌. மகாப்‌ பேர்பெற்ற 
அர்ச்சியசிஷ்டவரான பிலிப்‌ நேரி தேவபலிபூசை செய்யும்போது 
தேவ நற்கருணையைத்‌ தமது கையில்‌ எடுத்து: சுவாமி! இன்று 
என்னைத்‌ தயவாய்க்‌ காப்பாற்றும்‌. காப்பாற்றாவிடில்‌ நான்‌ உமக்குத்‌ 
துரோகியாய்‌ எவனும்‌ செய்யாத அக்கிரமம்‌ எல்லாம்‌ செய்து 
கெட்டுப்போவேன்‌ என்று சொல்லுவார்‌. 


மகா பெரிய புண்ணியவான்களும்‌ தவவாழ்வு 
நடத்தியவர்களும்‌ இப்படி பயத்தோடு நடந்திருக்கும்போது, பாவம்‌ 
நிறைந்த உலகத்தின்‌ மத்தியில்‌ வாழும்‌ சாமானியரான கிறீஸ்துவர்கள்‌ 
பயமின்றி எப்படி இருக்கக்கூடும்‌? கிறீஸ்தவர்களில்‌ அநேகம்பேர்‌ 
சாவான பாவத்தோடு கவலையின்றி வாழ்கிறார்கள்‌. இப்படி 
ஜீவிக்கிறவர்கள்‌ எப்படியாவது சாகும்போது இஷ்டப்பிரசாதத்தோடு 
சாவோம்‌ என்று மிதமிஞ்சிய நம்பிக்கையை வளர்த்து வருகிறார்கள்‌. 
சிலர்‌ இப்போது சாவான பாவம்‌ செய்யாததால்‌, இனிமேலும்‌ 
செய்யமாட்டோமென்று கவலையின்றி காலத்தைக்‌ கழிக்கிறார்கள்‌. 
ஐயோ! எத்தனை பேர்கள்‌ சிறுவயதில்‌ நல்லவர்களாய்‌ நடந்தார்கள்‌. 
வாலிபப்பருவத்தில்‌ பாவத்தில்‌ விழுந்து கெட்டுப்போனார்கள்‌! சிலர்‌ 
தங்கள்‌ சொந்த வீட்டில்‌ இருந்த காலத்தில்‌ சாவான பாவம்‌ 
செய்யாதவர்கள்‌, வேறிடத்துக்குப்‌ போனதும்‌ பாவத்தில்‌ 
விழுந்தார்கள்‌. எத்தனைபேர்‌ ஒரு பாவத்தை முதல்முறை செய்த 
பின்பு, மனக்குத்தை மாற்ற இன்னும்‌ பாவத்தைக்‌ கூட்டி வளர்த்து 
பாவசங்கீர்த்தனம்‌  செய்யாமலிருக்கிறார்கள்‌!  எத்தனைபேர்கள்‌ 
பாவப்பழக்கத்துக்கு அடிமையாய்ப்‌ போய்‌, ஜெபமின்றி, 
தேவதிரவிய அநுமானங்களின்றி, கோவிலுமின்றி இருக்கிறார்கள்‌! 
எத்தனைபேர்‌ தீயோர்‌ நட்பால்‌ கெட்டு அவர்கள்‌ கையில்‌ நின்று 
விலகி வர மனதின்றி, மனதிருந்தாலும்‌ சக்தியின்றி தவித்து 
நிற்கிறார்கள்‌! எத்தனை பேர்‌ தியான காலத்தில்‌ நல்ல 
தீர்மானங்களெல்லாம்‌ செய்தபின்‌, வீட்டுக்குப்‌ போனதும்‌ தீர்மானங்‌ 
களை மறந்து பாவப்பழக்கத்தில்‌ முன்போல்‌ விழுகிறார்கள்‌! 


என்ன ஆத்தும நஷ்டம்‌, எவ்வளவு பெரும்‌ மோசம்‌ இந்த 
உலகத்தில்‌ உண்டாகிறது! 


சகோதரரே! நீங்கள்‌ இவைகளையெல்லாம்‌ கேட்கும்‌ போது 
உங்கள்‌ மனங்கலங்கி தைரியமின்றி, இஷ்டப்பிரசாதத்தில்‌ நான்‌ 
சாகும்‌ வரை நிலைநிற்பது என்னால்‌ முடிந்த காரியமா? நான்‌ என்ன 
செய்வேன்‌ என்று மனந்தளம்பலாம்‌. உங்கள்‌ மனதைக்‌ கலக்கும்‌ 
படியாய்‌ நாம்‌ இவைகளை சொல்லுவதில்லை. உங்களுக்குத்‌ தேவ 
பயம்‌ உண்டாகும்படிதான்‌ உள்ள காரியத்தைச்‌ சொல்கிறோம்‌. 
தேவபயம்‌ ஞானத்தின்‌ ஆதித்துவக்கம்‌ என்பது நீதிவாக்கியம்‌ (நீதி. 
1:7). நான்‌ தியானம்‌ செய்தேன்‌, எல்லாம்‌ முடிந்தது, இனி எனக்குப்‌ 
பயமில்லை என்று சொல்லிக்‌ கவலையின்றி நீங்கள்‌ இராதபடி 


முன்னெச்சரிக்கையாய்‌ இதைச்‌ சொல்கிறோம்‌. அடுத்திருக்கும்‌ 
ஆபத்தை முன்‌ அறிந்தால்‌ அதைத்‌ தடுக்க ஏற்ற பெருமுயற்சிகள்‌ 
செய்யலாம்‌. ஆனதால்‌ ஞானமுயற்சிகளின்‌ முடிவில்‌ நாம்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லும்‌ புத்திகளைக்‌ கவனமாய்க்கேட்டு, ஞாபகத்‌ 
தில்‌ வைத்து, உங்கள்‌ வேலைகளைப்‌ பார்க்கப்‌ போகும்போது, 
இவைகளைப்பற்றி அடிக்கடி நினையுங்கள்‌. 


இறுதி வரைக்கும்‌ இஷ்டப்பிரசாதத்தில்‌ நிலைப்பது என்னால்‌ 
முடியாதென்று மிதமிஞ்சி பயப்படவேண்டாம்‌. பாவத்தில்‌ 


விழுவதைப்‌ பற்றி உங்கள்‌ மனதில்‌ பயமிருந்தால்‌ மாத்திரம்‌ போதும்‌. 
ஆயிரம்‌ வந்தாலும்‌ ஆயிரம்‌ போனாலும்‌ நான்‌ பாவத்தைச்‌ 
செய்யமாட்டேன்‌ என்ற உறுதியான மனது மகா அவசியம்‌. பாவத்‌ 
துக்குப்‌ பயம்‌ உங்கள்‌ மனதிலிருந்தால்‌ பாவத்தை மனதறியச்‌ செய்ய 
மாட்டீர்கள்‌. அதன்‌ பின்பு பாவத்துக்கு உங்கள்‌ மனதில்‌ உள்ள பயம்‌ 
பாவத்துக்கு ஏதுவாயிருக்கும்‌ சமயங்களைச்‌ சர்வ ஜாக்கிரதையுடன்‌ 
தூர நீக்கிவைக்க உங்களைத்‌ தூண்டும்‌. இந்தத்‌ தியான நாட்களில்‌ 
செய்த யோசனையில்‌, பாவத்துக்கு ஏதுவான சந்தர்ப்பங்கள்‌ எவை 
யென்று அவனவனுக்கு தோன்றி இருக்கும்‌. இடம்‌, ஏவல்‌, காலம்‌, 
தொழில்‌, நட்புக்‌ கொள்ளும்‌ ஆட்களின்‌ ஒழுக்கங்கள்‌ 
எப்படிப்பட்டவை என்று சோதித்தீர்கள்‌. இவைகள்‌ வழியாய்‌ பாவம்‌ 
எப்படி வந்ததென்று உங்களுக்கு இப்போது தெரியும்‌. தெரிந்தால்‌ 
பாவம்‌ வரும்‌ வழிகளை அடைத்துப்‌ போடுங்கள்‌. பாவ 
சோதனைகள்‌ வரும்போது உங்கள்‌ மனதில்‌ உங்களை அறியாமலே 
தெய்வபயம்‌ உண்டாகும்படி பழகவேண்டும்‌. 


மேலும்‌ உங்களிடமிருக்கும்‌ நற்குண நற்செய்கைகளைப்பற்றி 
பெருமை பாராட்டிப்‌ பேசவேண்டாம்‌. தன்னைப்‌ பெருமையாய்‌ 
மெச்சிப்‌ பேசுகிறவன்‌ சிறுமைப்பட்டுச்‌ சீரழிவான்‌ (சீராக்‌. 1:30). வேத 
சம்பந்தமான அறுசரிப்பு முறைமைகளைப்‌  பழித்ததுபோல்‌ 
குற்றம்பிடித்து குறை கூற வேண்டாம்‌. உலகத்தை வெறுத்து 
சந்நியாசிகளாய்த்‌ தர்ம ஒழுக்கத்தில்‌ நடப்பவர்களை நிந்தித்துப்‌ 
பழிக்க வேண்டாம்‌. ஐம்புலன்களை இஷ்டம்போல்‌ செல்லும்‌ 
வழியில்‌ விடாமல்‌ காப்பது அவசியம்‌. கண்‌ வழியாய்ப்‌ பாவம்‌ 
எளிதாய்‌ உட்புகும்‌. யோபு என்பவரைப்‌ போல்‌ உன்‌ கண்களோடு 
ஒப்பந்தம்‌ செய்து, பிறர்‌ முகத்தை நீ உற்றுப்‌ பார்க்காதே. மனிதன்‌ 
நாக்கு வெகு விஷமுள்ளது. வாயிலிருந்து வரும்‌ வார்த்தை அம்பு 


போல்‌ கேட்பவர்‌ மனதில்‌ தைக்கும்‌. பேசும்‌ சொல்லை நிதானமாய்ச்‌ 
சொல்வது புத்தி. உன்‌ மனதில்‌ உதிக்கும்‌ ஒழுங்கற்ற யோசனைகளைத்‌ 
துவக்கத்திலேயே அடக்கிச்‌ சீர்ப்படுத்துவது நலம்‌. நீ தனியே 
இருக்கும்‌ போது சர்வேசுரன்முன்‌ இருக்கிறாய்‌ என்பதை மறவாதே. 
இருளிலும்‌ மருளின்றி தெளிவாய்‌ எல்லாம்‌ அவர்‌ அறிகிறார்‌; தேவ 
சந்நிதிமுன்‌ நீ எப்போதும்‌ எந்த இடத்திலுமிருக்கிறாய்‌ என்பதை 
நினைத்து நடந்தால்‌ பாவத்தைச்‌ செய்ய மாட்டாய்‌. 

நாள்தோறும்‌ காலையிலும்‌ இராத்திரியிலும்‌ ஜெபம்‌ செய்வது 
கிறீஸ்துவர்களுக்குத்‌ தகுதியானது. குடும்பத்திலிருப்பவர்கள்‌ குடும்ப 
சகிதமாய்‌ ஜெபமாலை பிரார்த்தனை சொல்வது குடும்பத்துக்கு 
இரட்சணிய ஆதாரம்‌. தேவ பலி பூசையைக்‌ கூடுமானபோது நாள்‌ 
தோறும்‌ காண்பது அந்த நாளில்‌ செய்யும்‌ வேலைகளுக்கு அநுகூலம்‌. 
தேவநற்கருணையில்‌ உனக்காகக்‌ காத்திருக்கும்‌ உன்‌ அன்புள்ள 
இரட்சகரை ஒரு நாளில்‌ ஒருமுறையாவது சந்திக்கும்படி போ. 
விசுவாசம்‌, நம்பிக்கை, தேவசிநேக முயற்சிகளை அடிக்கடி சொல்லி 
உன்‌ மனதை வேத சத்தியங்களில்‌ உறுதிப்படுத்து. 


முடியும்போது வாரத்துக்கு ஒரு தடவை பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்யப்‌ பழகு. தேவநற்கருணை அன்றாடம்‌ அருந்தத்‌ தகும்‌ அற்புத 
உணவு. சுத்தமான இருதயத்தோடு, தக்க ஆயத்தத்துடன்‌, முடிந்தால்‌ 
நாள்தோறும்‌ இந்தத்‌ தேவ உணவை உட்கொள்ளுவது உன்‌ 
இரட்சணியத்தின்‌ நிச்சயமான அடைமானம்‌. சேசுநாதருடைய 
பரிசுத்த இருதயத்தின்பேரில்‌ உன்‌ மனதில்‌ பக்தியும்‌ சிநேகமும்‌ 
உண்டாக ஏதுவாயிருக்கும்‌ அநுசரிப்புகளைப்‌ பிரமாணிக்கத்துடன்‌ 
செய்‌. ஜெப அப்போஸ்தல சபை இதற்கு வெகு உதவியான வழி. 
நீயும்‌ உன்னோடிருப்பவர்களும்‌ இந்தச்‌ சபையில்‌ சேர்ந்து ஒழுங்காய்‌ 
நடக்கும்படி உன்னால்‌ கூடிய முயற்சி யாவும்‌ செய்‌. ஞான 
முயற்சிகள்‌ அடங்கிய தியானத்தை வருஷத்துக்கு ஒரு முறை 
செய்யும்படி உன்னால்‌ கூடிய பெருமுயற்சியெல்லாம்‌ செய்வாய்‌ 
என்பது உன்‌ தீர்மானமாயிருக்கட்டும்‌. 


அன்றியும்‌ தேவதாய்‌ கன்னிமரியாயை உன்‌ தாயாய்த்‌ தெரிந்து 
கொண்டு அந்தத்‌ தாயின்‌ அடைக்கலம்‌ சேர்‌. உன்‌ இரட்சணிய 
அலுவலை உன்‌ தாயின்‌ கையில்‌ ஒப்புவித்து அவர்கள்‌ உனக்கு உதவி 
செய்யும்படி நாள்தோறும்‌ மன்றாடு. ஆபத்து சோதனை வேளையில்‌ 
உன்‌ தாயைத்‌ துணையாய்க்‌ கூப்பிட மறந்துபோகாதே. என்‌ 


ஆண்டவளே! என்‌ தாயாரே! என்று நீ சொந்தம்‌ பாராட்டிக்‌ 
கூப்பிட்டால்‌ உன்‌ தாயும்‌ சொந்தம்‌ பாராட்டி உனக்குத்‌ துணையாக 
வருவார்கள்‌. 


உன்‌ பரலோகத்‌ தாய்‌ இஷ்டப்பிரசாதத்தில்‌ ஜென்மித்து, இஷ்டப்‌ 
பிரசாதத்தில்‌ வளர்ந்து இஷ்டப்பிரசாதத்தில்‌ பூரணம்‌ பெற்று மரித்த 
பாக்கியவதி. நீயும்‌ இஷ்டப்பிரசாதத்தில்‌ என்றும்‌ வளர்ந்து இஷ்டப்‌ 
பிரசாதத்தில்‌ முற்றுமுடிய நிலைநின்று உன்‌ தாய்க்கு தகுதியுள்ள 
பிள்ளையாய்‌ மரிக்கும்படி உன்‌ தாயை நாள்தோறும்‌ கேள்‌. உன்‌ தாய்‌ 
உனக்குத்‌ தேவையான  வரங்களெல்லாம்‌ கொடுக்கும்படி 
செல்வாக்கும்‌ அதிகாரமும்‌ பெற்ற அற்புத உத்தமி. அவர்களுடைய 
தயாள அன்புக்கு அளவுமில்லை, எல்லையுமில்லை. நீயே உனக்கு 
நன்மை செய்ய ஆசையாயிருப்பதைவிட உன்‌ தாய்‌ அதிக ஆசையா 
யிருக்கிறார்கள்‌ என்பதை மறந்து போகாதே. 


உன்‌ வாழ்வின்‌ கடைசி நாளிலே நீ அவஸ்தையாய்‌ இருந்து, 
உடல்‌ வாடி, நாடி சுருங்கி, இருதயம்‌ பதைத்து, முகம்‌ வெளுத்து, 
கண்கள்‌ மங்கி, வாய்‌ விரிந்து, பேச சக்தியின்றி, கிடந்த கிடையில்‌ 
மரக்கட்டைபோல்‌ நீ கிடக்கும்போது, யார்‌ உன்னை மறந்தாலும்‌ 
தேவதாயான உன்‌ தாய்‌ உன்னை மறக்கமாட்டார்கள்‌. உன்‌ மோட்ச 
தாய்‌ உன்‌ கிட்ட வந்து, உனக்கு உதவியாய்‌ நின்று, பரிசுத்தமான 
நினைவுகள்‌ உன்‌ மனதில்‌ உண்டாகச்‌ செய்து, தேவதிரவிய 
அநுமானங்களைத்‌ தகுந்த விதமாய்‌ நீ பெற்றுச்‌ சாகும்படி கிருபை 


செய்தால்‌ நீயே பாக்கியவான்‌. 


உன்‌ ஜென்ம எதிரியான பசாசு அந்தக்‌ கடைசி நாளில்‌ உன்னைத்‌ 
தன்‌ கைக்குள்‌ இழுக்கும்படி, கர்ச்சிக்கும்‌ சிங்கம்போல்‌ உன்னைச்‌ 
சுற்றி நெருங்கிவந்து உனக்குள்‌ பிரவேசிக்க வழி பார்க்கும்‌. 
அப்போது நரக பசாசின்‌ தலையை மிதித்த பரம தேவதாய்‌ உன்‌ 
சமீபத்தில்‌ நின்றால்‌ உனக்குப்‌ பயம்‌ உண்டோ? நீ அவஸ்தையாய்ப்‌ 
படுத்திருக்கும்‌ படுக்கையின்‌ அருகில்‌ உன்‌ தலைமாட்டில்‌ ஒரு 
பக்கத்தில்‌ உன்‌ அன்புள்ள தாய்‌ மாமரியும்‌ வேறே பக்கத்தில்‌ நீ 
உருக்கமாய்‌ நேசித்த சேசுநாதரும்‌ இருந்து உனக்கு ஆறுதலான 
வார்த்தைகள்‌ சொல்லி, உன்‌ மனதில்‌ விசுவாசமும்‌, நம்பிக்கையும்‌, 
சிநேகமும்‌ பிரகாசிக்கும்படி செய்தால்‌ உன்‌ அதிர்ஷ்டமே 
அதிர்ஷ்டம்‌. உன்‌ பாக்கியமே பாக்கியம்‌. சேசுநாதரும்‌ தேவதாயும்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ சம்மனசுக்கள்‌ இருக்கிறார்கள்‌; 


மோட்சவாசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. உன்‌ மோட்சம்‌ அங்கேயே 
துவங்குகின்றது. பாக்கியமான மரணத்துக்குப்‌ பாதுகாவலான அர்ச்‌. 
சூசையப்பருடைய அடைக்கலத்தை நீ தேடிவந்தால்‌ அவர்‌ உன்‌ 
அவஸ்தை வேளையில்‌ உன்னைக்‌ கைவிடமாட்டார்‌. விசேஷித்து 
உனக்கு உதவி செய்வார்‌. 


ஓ! சேசுவின்‌ பிரிய பிள்ளைகளே! மரண நாளாகிய உங்கள்‌ 
வாழ்வின்‌ கடைசி நாள்‌ ஒருநாள்‌ இல்லாவிடில்‌ ஒருநாள்‌ சடுதியில்‌ 
வரலாம்‌. உங்கள்‌ இளம்‌ வயதில்‌ வரலாம்‌. நரைதிரை விழுந்த முதிய 
வயதிலே வரலாம்‌. உங்கள்‌ வீட்டிலோ, உறவினர்கள்‌ மத்தியிலோ, 
அல்லது காட்டிலோ, தன்னந்தனியனாகவோ, அவஸ்தையாய்‌ நீங்கள்‌ 
விழலாம்‌. ஆனால்‌ எந்த இடத்தில்‌ உன்‌ கடைசிநாள்‌ வந்தாலும்‌ உன்‌ 
மோட்ச தாய்‌ உன்னை ஆதரித்தால்‌ உனக்கு யாதொரு ஆபத்தும்‌ வர 
மாட்டாது. அந்த நாள்‌ உனக்குப்‌ பாக்கியமுள்ள நாளாகவே 
இருக்கும்‌. உன்‌ தாய்‌ உன்‌ ஆத்தும இரட்சணியத்துக்கு 
ஏதுவானதெல்லாம்‌ உன்‌ கடைசி நாளில்‌ யாதொரு குறையின்றி 
இருக்கும்படி வேண்டிய கடும்‌ முயற்சிகளெல்லாம்‌ செய்வார்கள்‌. 
ஆபத்து வருமுன்‌ அதை அறிந்து தடுப்பார்கள்‌. தடைகளைத்‌ தூர 
அகற்றுவார்கள்‌. நீ போகும்‌ பாதையைச்‌ சீர்படுத்துவார்கள்‌. 


கடைசியில்‌ சர்வேசுரனே உனக்குக்‌ குறித்த உன்‌ வாழ்நாளின்‌ 
கடைசி மணிநேரம்‌ வரும்‌. அதே நிமிஷத்தில்‌ இந்தப்‌ பரதேசமாகிய 
பூமியை விட்டு உன்‌ நித்தியமான வீட்டுக்குப்‌ போவாய்‌. அங்கே 
பாவமில்லை, பயமில்லை துன்பமில்லை, துரோகமில்லை, 
நோவில்லை, சாவில்லை (திருவெளி.21:4); முடியாத பாக்கியம்‌, 
குறையாத சந்தோஷம்‌, நித்திய ஆனந்தம்‌, நிலைநிற்கும்‌ வாழ்வு, 
பேரின்ப சிநேகம்‌ சதாகாலம்‌ என்றென்றும்‌ நீ அநுபவிப்பாய்‌. 

தயையுள்ள சர்வேசுரன்‌ ஞான முயற்சிகளை நல்ல மனதோடு 
செய்து இன்று முடிக்கும்‌ உங்கள்‌ அனைவருக்கும்‌ இந்த 
சம்பூரணமான மோட்ச ஆனந்த பாக்கியம்‌ கிருபையாய்க்‌ 
கொடுப்பாராக 


